1 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


ஒரு அறிமுகம்‌ 


உலகம்‌ இன்று, நாமகரணமற்ற கிறிஸ்தவத்தைப்‌ பற்றி நடைமுறையில்‌ 
ஒன்றுமே அறியாததாகவே உள்ளது. ஒரு நபர்‌ கிறிஸ்தவராக மட்டும்‌ இருக்க 
முடியும்‌ என்ற கருத்தை ஏற்றுக்‌ கொள்வதென்பது பலருக்குக்‌ 
கடினமானதாக உள்ளது. ஒருவர்‌, தாம்‌ கிறிஸ்தவர்‌ என்று உறுதிப்படுத்திய 
உடனே, அடுத்து வரும்‌ கேள்வி, “நீங்கள்‌ எந்த நாமகரணக்‌ கூட்டத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌?” என்பதுதான்‌. ஒரு நபர்‌ கிறிஸ்தவராயிருந்தது எந்த நாமகரணக்‌ 
கூட்டத்தையும்‌ சாராதவராக இருக்க முடியும்‌ என்ற கருத்துக்‌ கூடச்‌ சில 
வேளைகளில்‌ மறுக்கப்படுகின்றது. ஒருவர்‌ தைரியமாகத்‌ தாம்‌ கிறிஸ்தவர்‌ 


என்று உரிமைகோரி, எந்தவொரு நாமகரணக்‌ கூட்டத்தின்‌ இணைவையும்‌ 
மறுதலித்தால்‌, அவர்மீது (இன்னும்‌) ஒரு நாமகரணப்‌ பெயர்‌ திணிக்கப்‌ 
படுகின்றது. 

ஒருவேளை இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்‌ பன்னிரெண்டு பேர்‌, 
விசுவாசிகளின்‌ ஒரு சபைக்‌ குழுமமாக கூடி ஆராதித்து, ஊழியம்‌ செய்து, 
ஏதாவது மற்றும்‌ எல்லா நாமகரணக்‌ கூட்டங்களுடனும்‌ தங்களுக்கு 
ஐக்கியம்‌ இல்லை என்று உரிமைகோருவதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. 
அவர்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ மற்றும்‌ கிறிஸ்தவர்கள்‌ மட்டுமே என்றும்‌, 
கிறிஸ்துவின்‌ சபையில்‌ மட்டுமே தாங்கள்‌ உறுப்பினர்கள்‌ என்றும்‌ 
உரிமைகோரினார்கள்‌ என்றால்‌, எவ்வித விசாரணையும்‌ இல்லாமல்‌, 
தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்‌ நேரிடும்‌: அவர்கள்‌ ஒரு நாமகரணக்‌ கூட்டம்‌ 
என்று பெயரிடப்படுவார்கள்‌. ' 

கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்தவர்களாக மட்டுமே இருப்பதென்பதும்‌, சபை 
என்பது கிறிஸ்துவின்‌ சபையாக மட்டுமே இருப்பது என்பதும்‌ இயலாத 
விஷயம்‌ என்று பலர்‌ நினைக்கின்றார்கள்‌. இப்படிப்பட்ட கனத்தையும்‌ 
தனிச்சிறப்டையும்‌ எருசலேமில்‌ தேவனுடைய ஆவியானவரால்‌ மனிதர்கள்‌ 
பேசியபோது எவர்‌ ஒருவரும்‌ மறுத்திருக்க மாட்டார்கள்‌ என்றே நான்‌ 
யூகிக்கின்றேன்‌. நடபடிகள்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ ஏழு அதிகாரங்கள்‌, இந்த 
சபையின்‌ நிறுவன அமைப்பு மற்றும்‌ தொடக்க கால ஊழியம்‌ ஆகியவற்றின்‌ 
வரலாற்றைத்‌ தருகின்றன. அது ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களைக்‌ 
கொண்டிருந்தது, இருப்பினும்‌ இந்த விசுவாசிகள்‌ யாவரும்‌ கிறிஸ்தவர்‌ 
களாக மட்டுமே இருந்தார்கள்‌. அவர்களில்‌ ஒருவரும்‌ நமது கர்த்தருடைய 
சீஷன்‌ என்பதைத்‌ தவிர அதிகமான ஏதொன்றையும்‌ உரிமைகோரவில்லை. 
ஒவ்வொரு தனிநபரும்‌ இரட்சிக்கப்பட்ட நிலையில்‌, கர்த்தரால்‌ சபையில்‌ 
சேர்க்கப்பட்டார்கள்‌ - எந்த சபையில்‌? இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ யாவரும்‌ எந்த 


14 


நாமகரணக்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்தவர்களாய்‌ இருந்தனர்‌? அவர்கள்‌ 
சார்ந்திருக்கும்படி அவ்விதமான (நாமகரணக்‌ கூட்டம்‌) எதுவும்‌ அந்த 
வேளையில்‌ இந்தப்‌ பூமியில்‌ இருந்ததில்லை. 

எருசலேமில்‌ ஆயிரக்கணக்கான மக்கள்‌ கிறிஸ்துவின்‌ சீஷர்களாகி, 
இரட்சிக்கப்பட்டு, சபையில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டு - அவர்களில்‌ 
எவருமே, நாமகரணக்‌ கூட்டம்‌ ஒன்றைச்‌ சேராதவராக, “சபை”யை 
மட்டுமே சார்ந்தவர்களாய்‌ இருந்திருந்தால்‌ - இதே செயலை ஆயிரக்கணக்‌ 
கான மக்கள்‌ இன்றும்‌ செய்து அதே சபையாக ஏன்‌ இருக்க முடியாது? 
அவர்களைப்‌ போலவே கிறிஸ்தவர்களாக மட்டும்‌, சீஷர்களாக மட்டும்‌, 
மற்றும்‌ இரட்சிக்கப்பட்ட மக்களாக மட்டும்‌ இருப்பதினால்‌ உண்டாகும்‌ 
ஈவுகள்‌ நமக்கு மறுக்கப்பட வேண்டியது ஏன்‌? அவர்கள்‌ இரட்சிக்கப்பட்டு, 
சீஷர்களாகவும்‌ “சபையின்‌”? உறுப்பினர்களாகவும்‌ மட்டும்‌ இருந்து, 
கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து, தேவனுக்காக ஊழியம்‌ செய்து ஆராதிக்க 
முடிந்தது என்றால்‌, நான்‌ ஏன்‌ அகைச்‌ செய்யக்‌ கூடாது? என்னைத்‌ தடை 
செய்வது எது? இந்த மக்கள்‌ “சபையில்‌” சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டு, நமது 
கர்த்தருடைய அப்போஸ்தலர்களால்‌ வழி நடத்தப்பட்டு இருந்தார்கள்‌ 
என்றால்‌, அவர்களைப்‌ போலவே நாமும்‌ இருப்பதென்பது நமக்குப்‌ 
பாதுகாப்பானதும்‌, முழுமையான பாதுகாப்பானதுமாய்‌ இருப்ப 
இல்லையா? ஏவுதல்‌ பெற்ற அப்போஸ்தலா்களுக்குள்‌ உள்ள ஆவியானவரின்‌ 
பரிசுத்தமான இந்த முன்மாதிரியை கண்டுகொள்ளாமல்‌ விடுவது என்பது 
உண்மையில்‌ மிகவும்‌ அபாயகரமானதாக இருப்பதில்லையா? “மேலும்‌ 
எவர்கள்‌ தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகின்றார்களோ, அவர்கள்‌ 
தேவனுடைய புத்திரராயிருக்கறொர்கள்‌” (ரோமர்‌ 8:14). 

தொடக்க காலச்‌ கஷர்களின்‌ இந்த முன்மாதிரியைப்‌ பின்பற்றத்‌ 
தவறுதல்‌ என்பது உறுதியாகவே, தேவனுடைய ஆவியானவரின்‌ தலைமைத்‌ 
துவத்தைப்‌ பின்பற்றத்‌ தவறுவதாகவும்‌, தேவனுடைய ஆவியானவரைப்‌ 
பின்பற்றத்‌ தவறுதல்‌ என்பது தேவனுடைய கீழ்ப்படிதலுள்ள பிள்ளை 
களாயிருக்கத்‌ தவறுவதாகவும்‌ உள்ளது. நாம்‌ தேவனுடைய உண்மையான 
பிள்ளைகளாய்‌ இருப்பதற்குப்‌ பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாய்‌ 
பின்பற்றுவது என்பதே நமக்குள்ள ஒரே வழியாகும்‌; மற்றும்‌ பரிசுத்த 
ஆவியானவரைப்‌ பின்பற்றுதல்‌ என்பது எந்த நாமகரணக்‌ கூட்டத்தையும்‌ 
சாராமல்‌, சீஷார்களாக மட்டும்‌, கிறிஸ்தவர்களாக மட்டும்‌, இரட்சிக்கப்‌ 


பட்டு, நாம்‌ இரட்சிக்கப்பட்டதால்‌ அவருடைய சபையில்‌ சேர்க்கப்‌ 


பட்டவர்களாகவும்‌ இருத்தல்‌ என்பதாகவே உள்ளது. 

நமது கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள்‌ மற்றும்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமாக அவரால்‌ இவ்வுலகிற்கு அருளப்பட்ட மதம்‌ போதுமான அளவுக்கு 
நல்லதாய்‌ இருப்பதில்லையா? அது போதுமான அளவுக்குத்‌ தூய்மை 
யானதாக இருப்பதில்லையா? அதில்‌ நாம்‌ ஏதேனும்‌ முன்னேற்றங்களைச்‌ 
செய்வதற்குத்‌ துணிவோமா? 

ஒருவேளை, ஒருவர்‌ நமது கர்த்தருடைய புதிய ஏற்பாட்டை எடுத்து 
அதைப்‌ படித்து, அதன்‌ கிறிஸ்துவுக்குத்‌ தம்மை மனப்பூர்வமாக ஒப்புவித்து, 
இந்தக்‌ கர்த்தரின்‌ கட்டளைகளுக்குத்‌ தமது இருதயத்திலிருந்து 


15 


கழ்ப்படிகின்றார்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அவர்‌, புதிய ஏற்பாட்டின்‌ 
கிறிஸ்துவானவர்‌ தமக்குப்‌ போதிக்கின்றவற்றைச்‌ செய்து அவருடன்‌ 
நிலைநிற்க இடையறாது முயற்சி செய்வார்‌ என்றால்‌ - மற்றும்‌ அவர்‌, 
கிறிஸ்து தம்மை வழி நடத்துகின்றவற்றைக்‌ தவிர மற்ற வகையில்‌ 
இருப்பதற்கோ மற்றவற்றைச்‌ செய்வதற்கோ மறுப்பார்‌ என்றால்‌ - அவர்‌ 
என்னவாக ஆவார்‌ மற்றும்‌ எப்படியிருப்பார்‌? உறுதியாகவே அவர்‌ 
கிறிஸ்துவின்‌ சீஷராயிருப்பார்‌, நிச்சயமாகவே இரட்சிப்பைக்‌ 
கண்டடைவார்‌ மற்றும்‌ அவர்‌ உறுதியாகவே “சபைக்குள்‌” சேர்க்கப்படுவார்‌. 
உண்மையில்‌ அவர்‌ எருசலேமில்‌ இருந்த சஷர்களைப்‌ போலவே 
பெரும்பாலும்‌ இருப்பார்‌. 

இப்பொழுது, ஒருவேளை இவ்விதமான மதத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ ஒரு 


நூறு பேர்‌ ஒரு நகரில்‌ உள்ளனர்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. அவர்கள்‌ 
ஒரு சபைக்‌ குழுமமாக தேவனை ஆராதிக்க ஒன்றுகூடினால்‌, அவர்கள்‌ 
இயேசுவைக்‌ தவிர வேறு கர்த்தரை அறியாதவர்களாய்‌ மற்றும்‌ அவர்கள்‌ 
இரட்சிக்கப்‌ பட்ட வகையில்‌ கர்த்தர்‌ அவர்களைச்‌ சேர்த்துக்‌ கொண்ட 
சபையைக்‌ தவிர வேறு சபையெதையும்‌ அறியாதவர்களாயிருந்தால்‌, அந்த 
நகரில்‌ இந்த நூறு பேர்‌ எந்த சபையில்‌ (உறுப்பினர்களாய்‌) இருப்பார்கள்‌? 
அவர்கள்‌ எந்த நாமகரணக்‌ கூட்டத்தைச்‌ சேர்ந்தவர்களாய்‌ இருப்பார்கள்‌? 
நிச்சயமாக அவர்கள்‌ எந்த நாமகரணக்‌ கூட்டத்திலும்‌ இருக்க மாட்டார்கள்‌; 
அவர்கள்‌ கிறிஸ்துவால்‌ நிலைநாட்டப்பட்ட சபையில்‌ மட்டுமே 
இருப்பார்கள்‌. 


குறிப்பு 


'பதிப்பாளரின்‌ குறிப்பில்‌ காணவும்‌. 


பாவமன்னிப்புக்கென்று 
ஞானஸ்நானப்படுத்தப்பட்டார்கள்‌ 
“பேதுரு அவர்களை நோக்க: நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொரு வரும்‌ 
பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே 


ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌; அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ 
வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌” (அப்‌. 2:38) என்று கூறினார்‌. 


16 


2 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


ஒது சாத்தியமா? 


இந்த நாட்களில்‌ உள்ள போதர்களில்‌ பலர்‌, மக்களை முதலில்‌ 
கிறிஸ்தவர்களாகும்படியும்‌, பிறகு “தங்கள்‌ தேர்வுப்படியான சபை 
யொன்றில்‌ சேர்ந்து கொள்ளும்படியும்‌” மக்களுக்குப்‌ போதிக்கின்றார்கள்‌. 
இவ்விதமாக அவர்கள்‌, நாமகரணக்‌ கூட்டத்தின்‌ இணைவு இன்றி, விலகியே 
மனிதர்கள்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆகின்றனர்‌ - அதாவது, நாமகரணக்‌ கூட்டக்‌ 
கொள்கை எதுவுமின்றி ஒருவர்‌ கிறிஸ்தவராகி, கிறிஸ்தவராக மட்டுமே 
இருத்தல்‌ என்பது சாத்தியமே - என்பதை இவ்விதமாய்‌ அந்தப்‌ போதகர்கள்‌ 


ஓப்புக்‌ கொள்கின்றார்கள்‌. ஆகையால்‌, இக்காலத்தின்‌ புகழ்‌ மிக்க 
போதனையின்படி தேவனை ஆராதிக்கும்படி விரும்புகின்ற ஒருவர்‌ தம்‌ 
பகுதியாகச்‌ செய்ய வேண்டிய முதல்செயல்‌ கிறிஸ்தவராகுதல்‌ ஆகும்‌ என்று 
அவர்கள்‌ வாதிடவோ அல்லது நிரூபிக்கவோ தேவையில்லை. 

மற்றும்‌, இக்காலத்தின்‌ புகழ்மிக்க போதனையின்படி, மக்கள்‌ ஒரு 
நாமகரணக்‌ கூட்டத்தினுள்‌ நுழையும்‌ முன்பாகவே முதலில்‌ கிறிஸ்தவர்‌ 
களாவது மட்டுமின்றி, இயேசுவின்‌ இரத்தத்தினால்‌ இரட்சிக்கப்பட்டு, 
தேவ ஆட்டுக்குட்டியின்‌ மதிப்பார்ந்த இரத்தம்‌ என்ற விலையினால்‌ 
வாங்கப்பட்டு, மீட்கப்பட்டு, கிரயம்‌ கொள்ளப்படுகின்றார்கள்‌ என்பதை 
நானும்‌ நிரூபிக்கத்‌ தேவையில்லை. இவை யாவையும்‌ ஒப்புக்‌ கொள்ளப்‌ 
பட்ட உண்மைகளாய்‌ உள்ளன. இந்த நாட்டில்‌ உள்ள எந்த ஒரு 
நாமகரணக்கூட்டமும்‌ ஒரு மனிதர்‌ கிறிஸ்தவராக, இரட்சிக்கப்‌ 
பட்டுள்ளதை நம்பும்‌ வரையிலும்‌ அவரைத்‌ தனது ஐக்கியத்தில்‌ சேர்த்துக்‌ 
கொள்வதில்லை. இந்த வேளையில்‌ பல்வேறு மதக்‌ குழுக்களும்‌ தனது 
முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கவனம்‌ நிறைந்த ஊழியத்தை உரிமை 
கோருகின்றன. இந்த போதகர்கள்‌ மக்களிடம்‌ கிறிஸ்தவர்களாவது 
எவ்விதம்‌ என்று கூறுகின்றார்களா இல்லையா என்று தற்போதைய 
கேள்வியை விட்டு விட்டாலும்‌, மக்கள்‌ நாமகரணக்‌ கூட்டத்தார்‌ 
ஆகுமுன்பு அவர்கள்‌ இரட்சிக்கப்பட்டு, தேவனுடைய பிள்ளைகளாக, 
கிறிஸ்தவர்களாக வேண்டும்‌ என்று ஒப்புக்‌ கொள்ளப்படுகின்றது. ஒப்புக்‌ 
கொள்ளப்பட்ட இந்த உண்மையானது இந்தக்‌ கலந்துரையாடலில்‌ தகுதி 
வாய்ந்ததாய்‌ உள்ளது; இது குறைந்தபட்சம்‌ ஒரு தொடக்கக்‌ கருத்து 
நிலையை அளிக்கின்றது. 

ஒருவர்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றிக்‌ கேள்விப்பட்டு, கிறிஸ்துவிடம்‌ வந்து, 
அவரது இரத்தத்திடமும்‌ வந்து, இரட்சிக்கப்பட்டு, தம்மீது நாமகரணக்‌ 
கூட்டத்தின்‌ கரையெதுவுமின்றியே தனது பெயரை ஆட்டுக்குட்டி 


17 


யானவரின்‌ ஜீவ புத்தகத்தில்‌ எழுகப்படும்படியிருக்க முடியும்‌ என்பதை 
ஒப்புக்‌ கொள்வது அதிகமானதை ஒப்புக்‌ கொள்வதாகின்றது. மேலும்‌, 
இதுவே, தேவனைப்‌ பிரியப்படுத்த விரும்புகின்ற ஒருவர்‌, இத்தனை 
நாமகரணக்‌ கூட்டங்கள்‌ இருப்பது ஏன்‌ என்று திகைப்படையச்‌ செய்யப்‌ 
போதுமானதாக உள்ளது. எனவே, இரட்சிக்கப்பட்ட இந்த மனிதர்‌, 
தேவனுடைய இந்தப்‌ பிள்ளை, இந்தக்‌ கிறிஸ்தவர்‌, சபையைச்‌ சார்ந்திருக்க, 
சபை இணைவைக்‌ கொண்டிருக்க, சபைக்குத்‌ தவறாமல்‌ செல்பவராயிருக்க, 
ஒரு நாமகரணக்‌ கூட்டத்தில்‌ இணைய வேண்டுமா என்ற கேள்வியானது 
கலந்துரையாடப்பட வேண்டியதாக உள்ளது. 

பெந்தெகொஸ்தே நாளன்று £்ஷர்களின்‌ எண்ணிக்கையுடன்‌ சேர்க்கப்‌ 
பட்ட மூவாயிரம்‌ ஆத்துமாக்கள்‌ இரட்சிக்கப்பட்ட மக்களாக, கிறிஸ்தவர்‌ 
களாக இருந்தார்கள்‌ என்பதில்‌ சந்தேகப்பட முடியாது, ஏனெனில்‌, 
“இரட்சிக்கப்படுறெவர்களைக்‌ கர்த்தர்‌ அனுதினமும்‌ சபையிலே சேர்த்துக்‌ 
கொண்டு வந்தார்‌” (அப்‌. 2:47ஆ) என்று கூறப்படுகின்றது. அல்லது, இந்த 
சீஷர்கள்‌ எல்லாரும்‌ “ஒருமித்திருந்து,” மற்றும்‌ ஒருமனப்பட்டவர்களாய்த்‌ 
தேவாலயத்திலே அநுதினமும்‌ தரித்திருந்து ... தேவனைத்‌ துதித்தார்கள்‌” 
(அப்‌. 2:44, 46, 47) என்பதையும்‌ மறுக்க முடியாது. அது போலவே, இந்த 
மக்கள்‌ தேவாலயத்தில்‌ ஒன்றுகூடி, சபையாய்‌ “தேவனைத்‌ துதித்து,” ஒரு 
சபையாரா௫, “சபை என்ற திறனளவையில்‌” ஊழியம்‌ செய்து, மற்றும்‌ இந்த 


சீஷர்கள்‌ யாவரும்‌ அந்த சபையைச்‌ சேர்ந்தவர்களாய்‌ இருந்தார்கள்‌ 
என்பதும்‌ மறுக்கப்படாது. நிச்சயப்படுத்திக்‌ கொள்வதற்காக நாம்‌ இந்த 
மக்களின்‌ வரலாற்றைத்‌ தொடர்ந்து அறிந்துகொள்ள, அவர்களின்‌ 
பிரசங்கியார்களில்‌ இருவரான பேதுருவும்‌ யோவானும்‌ அவருடைய 
நாமத்தில்‌ பிரசங்கித்தமைக்காகச்‌ சிறையிடப்பட்டதைக்‌ காணலாம்‌; 
ஆனால்‌ ஆலோசனைக்குப்‌ பிறகு அந்தப்‌ பிரசங்கியார்கள்‌ “தங்களைச்‌ 
சேர்ந்தவார்களிடத்தில்‌:” (அப்‌. 4:23) திரும்பச்‌ செல்ல அனுமதிக்கப்‌ 
பட்டார்கள்‌, அவர்களிடத்தில்‌ தாங்கள்‌ கைதிகள்‌ என்ற வகையில்‌ தங்களின்‌ 
அனுபவத்தை அறிக்கை செய்தார்கள்‌. பிறகு இந்த மக்கள்‌ கூட்டம்‌, 
“அவர்கள்‌ அதைக்கேட்டு, ஒருமனப்பட்டுத்‌ தேவனை நோக்கிச்‌ சத்தமிட்டு” 
ஜெபித்தார்கள்‌ (அப்‌. 4:24); “அவர்கள்‌ ஜெபம்‌ பண்ணினபோது அவர்கள்‌ 
கூடியிருந்த இடம்‌ அசைந்தது, அவர்களெல்லாரும்‌ ... தேவ வசனத்தைத்‌ 
தைரியமாய்ச்‌ சொன்னார்கள்‌” (அப்‌. 4:31). ஆகையால்‌, இந்த மக்கள்‌ - 
இரட்சிக்கப்பட்ட இந்த மக்கள்‌ - ஒன்றுகூடி யிருந்தனர்‌ மற்றும்‌ ஒன்று கூடிய 
திறனளவில்‌ இவர்கள்‌ தேவனை ஆராதித்துக்‌ கொண்டு, அவரைத்‌ துதித்துக்‌ 
கொண்டு, அவரிடத்தில்‌ ஜெபித்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. இப்படிப்பட்ட 


கூட்டங்களை “சபை கூடுதல்கள்‌” என்று அழைப்பதில்‌ நாம்‌ தவறு செய்யக்‌ 
கூடுமா? இரட்சிக்கப்பட்ட இம்மக்கள்‌, “ஒன்றுகூடி” “சபையாக” இவ்விதம்‌ 
கூடி ஆராதித்தனர்‌ என்றும்‌ அவர்கள்‌ ஒரு “சபையின்‌ திறன்‌ அளவிலேயே” 
உண்மையில்‌ கூடி ஆராதித்தனர்‌ என்றும்‌ கூறுவது தவறாய்‌ இருக்க 
முடியுமா? அவ்வாறில்லையெனில்‌ நாம்‌ வேகமாய்‌ போய்‌ அதிகமாய்‌ முடிவு 
செய்து விடுவோம்‌, ஆகவே பதிவேடுகளின்‌ பக்கமாய்க்‌ கவனத்தைத்‌ 
திருப்புவோம்‌. இவர்களைச்‌ “சபையார்‌” என்று பரிசுத்த ஆவியானவர்‌ 


18 


அழைத்தால்‌, நாம்‌ இருப்தியடைவோம்‌. 


அந்நாட்களிலே, சீஷர்கள்‌ பெருனெபோது, கிரேக்கரானவர்கள்‌, 
தங்கள்‌ விதவைகள்‌ அன்றாட விசாரணையில்‌ திட்டமாய்‌ விசாரிக்கப்‌ 
படவில்லையென்று, எபிரெயருக்கு விரோதமாய்‌ முறுமுறுத்தார்கள்‌. 
அப்பொழுது பன்னிருவரும்‌ சீஷர்‌ கூட்டத்தை வரவழைத்து: நாங்கள்‌ 
தேவ வசனத்தைப்‌ போதியாமல்‌, பந்தி விசாரணை செய்வது 
தகுதியல்ல. ஆதலால்‌ சகோதரரே, ... நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு 
பேரை உங்களில்‌ தெரிந்து கொள்ளுங்கள்‌; அவர்களை இந்த 
வேலைக்காக ஏற்படுத்துவோம்‌ ... (அப்‌. 6:1-5). 


அவர்கள்‌ மனிதர்களைத்‌ தெரிந்தெடுத்தனர்‌, மற்றும்‌ அப்போஸ்தலர்கள்‌ 
அவர்களை “இந்த வேலைக்காக” நியமித்தனர்‌. இவ்விதமாக நாம்‌, இந்த 
மக்கள்‌ எருசலேமில்‌ மீண்டும்‌ கூடினார்கள்‌ என்று காண்கின்றோம்‌. ஒன்று 
கூடும்‌ இந்தத்‌ திறனளவில்‌, அவர்கள்‌ ஊழியத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட 
பணியைச்‌ செய்வதற்கு ஊழியர்களைத்‌ கேர்ந்தெடுத்தனர்‌. (இதை நான்‌ 


“சபை ஊழியம்‌” என்று கூறலாமா?) “தேவ வசனம்‌ விருத்தியடைந்தது; 
சீஷருடைய தொகை எருசலேமில்‌ மிகவும்‌ பெருகிற்று; ஆசாரியா்களில்‌ 
அநேகரும்‌ விசுவாசத்துக்குக்‌ கழ்ப்படிந்தார்கள்‌” (அப்‌. 6:7). 

எருசலேமில்‌ சீஷர்களின்‌ எண்ணிக்கை பெருகிக்‌ கொண்டிருந்தது. 
ஜெபித்துக்‌ கொண்டு, துதித்துக்‌ கொண்டு, போதித்துக்‌ கொண்டு, 
பாவிகளை இரட்சித்துக்‌ கொண்டு மார்க்க ஊழியத்தில்‌ சுறுசுறுப்பாய்‌ 
ஈடுபட்டிருந்த இந்த கூட்டத்தார்‌ யார்‌? இதை சபை என்று அழைக்க நாம்‌ 
தயாராக உள்ளோமா? கர்த்தருடைய சஷூர்களான இரட்சிக்கப்பட்ட 
மக்கள்‌ கர்த்தருடைய சீஷர்கள்‌ என்ற வகையில்‌ மாத்திரம்‌ “சபைத்‌ 
திறனளவில்‌” ஊழியம்‌ செய்து ஆராதித்ததை மற்றும்‌ இரட்சிக்கப்பட்ட 
மக்கள்‌ தினமும்‌ அவர்களுடன்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டதை நாம்‌ 
உண்மையாகக்‌ கண்டுள்ளோம்‌ என்று கூறுவோமா? இந்த மக்களை நாம்‌ 
பாதுகாப்புள்ள எல்லா வகையிலும்‌ சபை என்று கூற முடிந்திருக்கையில்‌, 
பரிசுத்த ஆவியானவர்‌ இவ்விதமாய்‌ அவர்களை அழைத்திருப்பதை நாம்‌ 
கண்டறியும்‌ போது இன்னும்‌ அதிக பாதுகாப்பாக உணர முடியும்‌: 
“அக்காலத்திலே எருசலேமிலுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம்‌ உண்டாயிற்று” 
(அப்‌. 8:1௮). 

ஜெபித்தல்‌, துதித்தல்‌, பிரசங்கித்தல்‌ ஆகியவற்றிற்கு ஒன்றுகூடிய 
மற்றும்‌ ஏழைகளைக்‌ கவனிக்க மனிதர்களை நியமித்த இந்த மக்களையே, 
உண்மையில்‌ இதே மக்களையே, பரிசுத்த ஆவியானவர்‌ தாமே “எருசலேமி 
லுள்ள சபை” (அப்‌. 8:1; 11:22) என்று அழைத்தார்‌. நிச்சயமாகவே இது 
போதுமானதாக உள்ளது. எருசலேமில்‌ உள்ள இரட்சிக்கப்பட்ட 
ஒவ்வொரு நபரும்‌ ஒரு சபையின்‌ உறுப்பினராக இருந்தார்‌, இருந்தாலும்‌, 
எருசலேமில்‌ இருந்த சபையானது நாமகரணக்‌ கூட்டம்‌ என்று சொல்லப்பட 
முடியாததாக இருந்தது. எருசலேமில்‌ இருந்த இந்த சபையானது 
நகரத்திலுள்ள ஒவ்வொரு இரட்சிக்கப்பட்ட வரும்‌ உட்பட, தேவனுடைய 
சடையாய்‌ இருந்தது என்பதை ஒவ்வொரு நாமகரணக்‌ கூட்டத்தாரும்‌ 


19 


ஒப்புக்‌ கொள்வார்களே. ஆகையால்‌, இந்த சீஷர்கள்‌ - இந்தக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌, இந்த இரட்சிக்கப்பட்ட மக்கள்‌ - ஒருக்காலும்‌ ஒரு 
நாமகரணக்‌ கூட்டம்‌ பற்றி கேள்விப்படாதவர்களாக, கிறிஸ்தவர்களாக, 
கிறிஸ்துவின்‌ சீஷார்களாக மட்டுமே வாழ்ந்து இறந்தார்கள்‌. 

உண்மையிலேயே, நாமகரணமற்ற கிறிஸ்தவமானது தூய்மையும்‌ 
எளிமையுமானதாக, தூய கிறிஸ்தவம்‌ என்று இந்த உலகத்தார்‌ யாவரும்‌ 
ஓப்புக்கொள்வதாக உள்ளது என்று நாம்‌ கண்டறிந்துள்ளோம்‌. அத்துடன்‌ 
நாம்‌, தேவனுடைய மக்கள்‌ ஒரே இருதயமும்‌ ஒரே அவியும்‌ கொண்டவர்‌ 
களாய்‌ இருந்தனர்‌ என்றும்‌ நாம்‌ கண்டறிந்துள்ளோம்‌; அவர்களுக்கடையில்‌ 
பிரிவினை இல்லாதிருந்தது, ஆனால்‌ அவர்கள்‌ ஏகமனதுடன்‌ ஏக 
யோசனையும்‌ உள்ளவர்களாய்ச்‌ சீர்பொருந்தியிருந்தனர்‌ (1 கொரி. 1:10). 
இதுவே, விசுவாசிகள்‌ யாவரும்‌ ஒன்றாய்‌ இருக்க வேண்டும்‌ என்ற நமது 
இரட்சகரின்‌ பரிசுத்தமான ஜெபமாய்‌ இருந்தது (யோவா. 17:20, 21). 
இவ்விடத்தில்‌ உண்மையிலேயே இதற்குப்‌ பதில்‌ அளிக்கப்பட்டது. 
நாமகரணக்‌ கூட்டங்கள்‌ இருந்தால்‌ பிரிவினைகள்‌ எப்படி ஒழியும்‌ - மற்றும்‌ 
நமது எஜமானரின்‌ ஜெபம்‌ எவ்விதம்‌ பதில்‌ அளிக்கப்படும்‌? 


20 


3 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


ஒது தேவையா? 


பரிசுத்த ஆவியானவரால்‌ நமக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள பதிவேடு 
களின்படி பெந்தெகொஸ்தே நாளன்று கிறிஸ்துவினிடத்துற்குக்‌ கொண்டு 
வரப்பட்ட சீஷர்களில்‌ ஒருவர்கூட “சபையில்‌ சேருதல்‌” என்பது பற்றி 
ஆலோசனை அளிக்கப்பட்டிருந்ததில்லை. “சபை உறவின்‌ தேர்ந்து 
கொள்ளுதல்‌” என்பது எதவும்‌ அந்த நாட்களில்‌ தரப்படவில்லை. “புதிதாய்‌ 
மனம்‌ மாறிய” இவர்களை நோக்கி “உங்கள்‌ விருப்பத்‌ தேர்வின்படியான 
சடையில்‌ நீங்கள்‌ சேர்ந்து கொள்ளுங்கள்‌” என்று எந்த ஒரு பிரசங்கியாரும்‌ 
கூறவில்லை. ஆனால்‌ ஒரே ஒரு சபைதான்‌ இருந்தது, இரட்சிக்கப்பட்ட 
யாவரும்‌ - தாங்கள்‌ அதில்‌ “சேர்ந்து கொண்டதாலோ,” வேறு சபையைக்‌ 
காட்டிலும்‌ இதை முன்னுரிமை கொடுத்து விரும்பியதாலோ அல்ல ஆனால்‌, 
நமது கர்த்தரின்‌ விலைமதிப்பற்ற இரத்தத்தினால்‌ வாங்கப்பட்ட 
காரணத்தினால்‌ - இந்த சபையைச்‌ சார்ந்தவார்களாய்‌ இருந்தார்கள்‌. 
இரத்தத்தினால்‌ மீட்கப்பட்ட நாள்‌, நேரம்‌ மற்றும்‌ நிமிடத்திலேயே 
அவர்கள்‌ விலை கொடுத்த உரிமையினால்‌ தேவனுடையவர்களாய்‌ 
இருந்தார்கள்‌. அவருடையவர்களாய்‌ இருந்ததால்‌, அவருடைய மக்களுடன்‌ 
சேர்க்கப்பட்டார்கள்‌, அது கர்த்தரால்‌ உருவாக்கப்பட்ட சரீரமாக 
(சபையாக) இருந்தது; ஏனெனில்‌ இரட்சிக்கப்பட்டவர்களை அவரே 
அன்றாடமும்‌ அதில்‌ சேர்த்து வந்தார்‌. பூமியில்‌ (இருந்து) இரட்சிக்கப்‌ 
பட்டவர்களாக எருசலேமில்‌ இருந்த சபையாக இவர்கள்‌ 
அமைந்திருந்தார்கள்‌. 

மத ரீதியாகப்‌ பேசுவதென்றால்‌ முதல்‌ கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்தவர்களாக 
மட்டுமே இருந்தார்கள்‌. அவர்கள்‌ எந்த ஒரு நாமகரணக்‌ கூட்டத்தையும்‌ 
சார்ந்திருக்கவில்லை, ஆனால்‌ நாமகரணமற்ற கிறிஸ்தவர்களாக, 
இரட்சிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய சபையை மட்டும்‌ சார்ந்தவர்‌ 
களாக இருந்தார்கள்‌. தேவன்‌ தமது சபையில்‌ அவர்களைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டதால்‌ அவர்கள்‌ இவ்வகையான மக்களாய்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ 
இவ்வகையாக மட்டுமே வாழ்ந்து, இறந்திருந்தால்‌, இந்த முதல்‌ 
நூற்றாண்டுக்‌ கிறிஸ்தவர்களைப்‌ போலவே ஆகவும்‌, வாழவும்‌ மற்றும்‌ 
இறக்கவும்‌ உள்ள உரிமையை எவர்‌ எனக்கு மறுக்க முடியும்‌? அவர்களைப்‌ 
போலவே கிறிஸ்தவராவது எனது உரிமை என்பதையும்‌ அவ்வாறு இருப்பது 
எனது இன்றியமையாத கடமையாக உள்ளது என்பதையும்‌ எவர்‌ மறுக்க 
முடியும்‌? 

நான்‌ பரிசுத்த ஆவியானவரைப்‌ பின்பற்றுறெவனாக இருந்து, இந்தக்‌ 


21 


கிறிஸ்தவர்களைக்‌ காட்டிலும்‌ அதிகமானவனாக இருக்க முடியுமா? இந்த 
பூமியில்‌ இருந்த முதல்‌ கிறிஸ்தவர்கள்‌ நாமகரணம்‌ எதுவும்‌ அற்றவர்களாக 
இருந்தார்கள்‌; அதாவது, அவர்கள்‌ எந்த நாமகரணக்‌ கூட்டத்தையும்‌ 
சேர்ந்தவர்களாய்‌ இருந்ததில்லை. அவர்கள்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ 
இவ்விதமாய்‌ வழிநடத்தப்பட்டி ருந்தால்‌, ஒருவர்‌ நாமகரணக்‌ றிஸ்தவராய்‌ 
இருப்பது என்பது பரிசுத்த ஆவியானவரின்‌ தலைமைத்துவத்தில்‌ இருந்து 
விலகிச்‌ செல்லுதல்‌ ஆகாதா? இது ஒரு கிறிஸ்தவனாக மற்றும்‌ ஒரு 
கிறிஸ்தவனாக மட்டுமே இருப்பதற்கு எனது விலக முடியாத 
உரிமையாகவும்‌, எனது இன்றியமையாத கடமையாகவும்‌ உள்ளது. வேறு 
எந்த வழியிலும்‌ நான்‌ பரிசுத்த ஆவியானவரை உண்மையுடன்‌ பின்பற்ற 
முடியாது. ஆகையால்‌ என்மீது ஒரு நாமகரணக்‌ கூட்டத்தினுடைய 
பெயரின்‌ அழுத்துதலும்‌, மற்றவர்களை கிறிஸ்தவனல்லாதவர்களாக்க 
முயற்சி செய்ததாகக்‌ குற்றம்‌ சாட்டப்படுதலும்‌ இன்றி, ஆவியானவருடைய 
அறிவுறுத்துதல்களைப்‌ பின்பற்ற உண்மையான முயற்சியை மேற்‌ 
கொள்ளும்படி நான்‌ அனுமதிக்கப்பட வேண்டும்‌ அல்லவா? 

இரட்சிக்கப்படும்படியாக என்னால்‌ சாத்தியப்பட்ட அளவுக்கு 
ஓவ்வொரு ஆத்துமாவையும்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்திடம்‌ வழிநடத்துவது 
என்பது பரலோகத்தினால்‌ என்மீது விதிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. 
தேவனுடைய ஆவியானவரின்‌ பரிசுத்தமான மற்றும்‌ பாதுகாப்பான 
தலைமைத்துவத்தின்கீம்‌ ஒவ்வொரு ஆத்துமாவையும்‌ கொண்டு வருதல்‌ 
என்பது எனது கடமையாக உள்ளது. தெய்வீக ஆவியானவரால்‌ 
கிறிஸ்தவர்களாக்கப்பட்டவர்கள்‌ நாமகரணமற்ற கிறிஸ்தவர்களா 
யிருந்ததால்‌, தேவனைப்‌ பிரியப்படுத்த விரும்புகின்ற ஒவ்வொருவரையும்‌, 
புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ வழிநடத்திய 
மக்கள்‌ போலவே கிறிஸ்தவராய்‌ இருக்கும்படி முயற்சி செய்யும்படி 
உற்சாகப்‌ படுத்துவது எனது கடமையாவதில்லையா? இந்தக்‌ 
காரணத்திற்காகவே, கறிஸ்தவர்களாக விரும்புகின்றவர்கள்‌ எல்லாரையும்‌ 
- தொடக்க நாட்களில்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ வழிநடத்தப்பட்ட 
கிறிஸ்தவர்களைப்போல மட்டும்‌ - நாமகரணத்துவம்‌ யாவற்றையும்‌ உரிந்து 
போட்டு அப்படிப்பட்ட வர்களுடன்‌ ஐக்கியம்‌ கொள்ளாதிருக்கும்படி புத்தி 
சொல்லுகிறேன்‌. பரிசுத்த ஆவியானவரைப்‌ பின்பற்றுகையில்‌ எந்தக்‌ 
கிறிஸ்தவரும்‌ நாமகரணத்துவத்துடன்‌ இணைவோ ஐக்கியமோ 
கொண்டிருக்க முடியாது என்பது உறுதி, ஏனெனில்‌ தெய்வீக ஆவியானவர்‌, 
எந்த கிறிஸ்தவரையும்‌ நாமகரணத்துவத்தினுள்‌ ஒருக்காலும்‌ வழி 
நடத்துவதில்லை. இந்த சத்தியமானது, சூரியன்‌ அதிகாலையில்‌ உதிக்கும்‌ 
என்பகைக்‌ காட்டிலும்‌ அதிக நிச்சயமானதாக உள்ளது. 

எனவே இந்தக்‌ காலத்தில்‌ உள்ள நாமகரணத்துவத்தை உண்டாக்கிய 
வர்‌ பரிசுத்த ஆவியானவரா? என்பது ஒரு கேள்வியாக இருப்பதில்லை; 
ஏனெனில்‌ அது அவரல்ல என்பது உறுதியாகும்‌. மாறாக, “அவருடைய 
(ஆவியானவருடைய) பரிசுத்த அறிவுறுத்தலினால்‌ ஆக்கப்பட்ட 
கிறிஸ்தவரைப்‌ போல்‌ இருப்பதில்‌ நான்‌ திருப்தியடை னெ்றேனா?” என்பதே 
கேள்வியாக உள்ளது. என்னிடத்தில்‌ நான்‌ கேட்டுக்கொள்ளவேண்டிய 


22 


கேள்வி என்னவென்றால்‌, “அவருடைய தெளிவான எளிமையில்‌ நான்‌ 
திருப்தியடைகின்றேனா? அல்லது அவருடைய தெய்வீக மாதிரியைக்‌ 
கவனியாது விடும்‌ செயலின்‌ (விளைவின்‌) பொறுப்பை ஏற்பவனாக 
இருக்கின்றேனா?” என்பதே ஆகும்‌. நிச்சயமாக இருப்பதற்கு, தேவன்‌ 
மக்களைத்‌ தமது ஊழியக்காரர்களாயிருக்கும்படி வற்புறுத்துவதில்லை 
ஆனால்‌ அதை அவர்கள்‌ சுயாதனமாய்த்‌ தெரிந்து கொள்ளும்படி 
விட்டுவிடுகிறார்‌. உண்மையில்‌ சில தனி நபர்கள்‌, நமது தேவனுடைய 
ஞானத்தைப்‌ பின்பற்றுவதற்குப்‌ பதிலாக மதத்தில்‌ உள்ள மனிதர்களின்‌ 
ஞானத்தை (இந்த ஞானத்தின்‌ தொகுப்பே இந்தக்‌ காலத்தில்‌ உள்ள 
நாமகரணக்‌ கூட்டத்தின்‌ ஞானமாய்‌ உள்ளத)ப்‌ பின்பற்றுவதையே தேர்ந்து 
கொள்ளுகின்றார்கள்‌. இதனைத்‌ தேவன்‌ அனுமதிக்கின்றார்‌, ஆனாலும்‌ 
அவர்‌ பின்வருமாறு எச்சரிக்கை செய்கின்றார்‌: 


ஆனாலும்‌ இவையெல்லாவற்றினிமித்தமும்‌ தேவன்‌ உன்னை 
நியாயத்திலே கொண்டுவந்து நிறுத்துவார்‌ என்று அறி (பிர: 11:9) 


இஸ்ரவேலரே, நீங்கள்‌ பிழைத்திருக்கும்படிக்கும்‌, உங்கள்‌ 
பிதாக்களின்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ கொடுக்கிற தேசத்தில்‌ 
நீங்கள்‌ பிரவேசித்து, அசைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ளும்படிக்கும்‌, நீங்கள்‌ 
கைக்கொள்வதற்கு நான்‌ உங்களுக்குப்‌ போதிக்கிற கட்டளை 
களையும்‌ நியாயங்களையும்‌ கேளுங்கள்‌. நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிக்கும்‌ 
உங்கள்‌ தேவனாகிய கர்த்தரின்‌ கட்டளைகளை நீங்கள்‌ கைக்‌ 
கொள்ளும்படி, நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள்‌ 
ஒன்றும்‌ கூட்டவும்‌ வேண்டாம்‌, அதில்‌ ஒன்றும்‌ குறைக்கவும்‌ 
வேண்டாம்‌ (உபா. 4:1, 2). 


நான்‌ உனக்கு விதிக்கிற யாவையும்‌ செய்யும்படி கவனமாயிரு; நீ 
அதனோடே ஒன்றும்‌ கூட்டவும்‌ வேண்டாம்‌, அதில்‌ ஒன்றும்‌ 
குறைக்கவும்‌ வேண்டும்‌ (உபா. 12:32). 


பரலோகத்திலிருக்றெ என்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி செய்கிறவனே 
பரலோக இராஜ்யத்தில்‌ பிரவேசிப்பானேயல்லாமல்‌, என்னை 
நோக்கி: கர்த்தாவே! கர்த்தாவே! என்று சொல்லுகிறவன்‌ அதில்‌ 
பிரவேசிப்பதில்லை (மத்‌. 7:21). 


கிறிஸ்துவின்‌ உபதேசத்திலே நிலைத்திராமல்‌ மீறி நடக்கிற எவனும்‌ 
தேவனை உடையவனல்ல; கிறிஸ்துவின்‌ உபதேசத்தில்‌ நிலைத்திருக்‌ 
கிறவனோ பிதாவையும்‌ குமாரனையும்‌ உடையவன்‌ (2 யோவா. 9). 


இந்தப்‌ புஸ்ககத்திலுள்ள தீர்க்கதரிசன வசனங்களைக்‌ கேட்கிற 
யாவருக்கும்‌ நான்‌ சாட்சியாக எச்சரிக்கிறதாவது: ஒருவன்‌ 
இவைகளோடே எதையாகிலும்‌ கூட்டினால்‌, இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற வாதைகளைத்‌ தேவன்‌ அவன்‌ மேல்‌ கூட்டுவார்‌. 
ஒருவன்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசன புஸ்தகத்தின்‌ வசனங்களிலிருந்து 
எதையாகிலும்‌ எடுத்துப்‌ போட்டால்‌, ஜீவ புஸ்தகத்திலிருந்தும்‌, 


23 


பரிசுத்த நகரத்திலிருந்தும்‌, இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டவை 
களிலிருந்தும்‌, அவனுடைய பங்கைத்‌ தேவன்‌ எடுத்துப்‌ போடுவார்‌ 
(வெளி. 22:18, 19). 


பரிசுத்த ஆவியானவர்‌ தமது போதனை முழுவதிலும்‌ கண்டிப்பான 
சொற்றொடர்களில்‌, அவருடைய போதனைக்கு கூடுதல்கள்‌, குறைத்தல்‌ 
கள்‌, திருத்தங்கள்‌ மற்றும்‌ மாற்றங்கள்‌ ஆகிய யாவற்றையும்‌ தடை 
செய்கின்றார்‌. நாம்‌ இறந்தாக வேண்டும்‌ என்பதை அறிந்துள்ளது போலவே 
இதையும்‌ நாம்‌ மிகவும்‌ உறுதியாக அறிந்துள்ளோம்‌. நாமகரணத்துவம்‌ 
என்பது அதன்‌ சிக்கல்கள்‌ மற்றும்‌ திட்டங்கள்‌ ஆகிய எல்லாவற்றுடனும்‌, 
கிறிஸ்துவின்‌ எளிமையுடன்‌ மனித ஞானத்தால்‌ ஏற்பட்ட ஒரு கூடுதலாக 
உள்ளது. இந்த உண்மையானது, இயேசு கல்லறையில்‌ இருந்து எழுந்தார்‌ 
என்ற சத்தியம்‌ போலவே நிச்சயமானதாக உள்ளது. பரிசுத்த ஆவியானவர்‌ 
தமது (எழுத்து) ஊழியத்துடன்‌ எந்த ஒரு கூடுதலையும்‌ வலிவாய்த்‌ தடை 
செய்கின்றார்‌. கிறிஸ்துவின்‌ மூலமாக அவர்‌ நாமகரணமற்ற கிறிஸ்தவத்தை 
மட்டுமே கொடுத்துள்ளார்‌. எனவே அர்ப்பணிப்புள்ள இருதயங்கள்‌ - 
மதத்தில்‌ தேவனுடைய ஆவியானவரை மட்டுமே பின்பற்றத்‌ தீர்மானம்‌ 
செய்த இருதயங்கள்‌ - நாமகரணக்‌ கிறிஸ்தவத்தில்‌ தொடர்ந்து இருப்பது 
எப்படி என்பது தெளிவற்றதாகவே உள்ளது. இதைப்‌ பற்றி நீங்கள்‌ என்ன 
செய்வீர்கள்‌? இது உங்களின்‌ பொறுப்பாக உள்ளது. 


24 


4 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


ஒது எவ்வாறு சாத்தீயம்‌ 
ஆகீன்றது? 


பிதாவின்‌ வலது புறத்தில்‌ இளவரசராகவும்‌ இரட்சகராகவும்‌ உயர்த்தப்‌ 
படுவதற்காக இயேசு இந்த பூமியை விட்டுச்‌ செல்வதற்குச்‌ சற்று முன்பாக, 
அவர்‌ தமது சீஷர்களிடத்தில்‌, “நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும்‌ 
பெலனால்‌ தரிப்பிக்கப்படும்வரைக்கும்‌ எருசலேம்‌ நகரத்தில்‌ இருங்கள்‌” 
லூக்‌. 24:49௮அ) என்று கூறினார்‌. இயேசு தம்‌ மரணத்திற்கு முன்பே கூட, 
சகல சத்தியத்திலும்‌ அவர்களை வழிநடத்தக்‌ கூடிய பரிசுத்த ஆவியானவரை 
அவர்களுக்கு வாக்குத்தத்தம்‌ செய்திருந்தார்‌. மீண்டும்‌ அவர்‌, “அவர்களை 


நோக்கி: யோவான்‌ ஐலத்தினாலே ஞானஸ்நானங்‌ கொடுத்தான்‌; நீங்கள்‌ 
சில நாளுக்குள்ளே பரிசுத்தஆவியினாலே ஞானஸ்நானம்‌ பெறுவீர்கள்‌. 
ஆகையால்‌ நீங்கள்‌ எருசலேமை விட்டுப்‌ போகாமல்‌ என்னிடத்தில்‌ 
கேள்விப்பட்ட பிதாவின்‌ வாக்குத்தத்தம்‌ நிறைவேறக்‌ காத்திருங்கள்‌ என்று 
கட்டளையிட்டார்‌” (அப்‌. 1:4, 5). 


இந்தக்‌ கட்டளையைக்‌ கொடுத்த உடனே இயேசு அவர்களிடத்தில்‌ 
இருந்து மேலே எடுத்துக்‌ கொள்ளப்பட்டார்‌, “அவர்கள்‌ கண்களுக்கு 
மறைவாக ஒரு மேகம்‌ அவரை எடுத்துக்‌ கொண்டது” (அப்‌. 1:9ஆ) 
“அப்பொழுது அவர்கள்‌ ... எருசலேமுக்குத்‌ திரும்பிப்‌ போனார்கள்‌” 
(அப்‌. 1:12). அப்‌. 2ல்‌ நாம்‌ பின்வருமாறு வாசிக்கின்றோம்‌: 


.. அவர்களெல்லாரும்‌ ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்‌. 
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம்போல, வானத்தி 
லிருந்து சடிதியாய்‌ ஒரு முழக்கமுண்டாகி, அவர்கள்‌ உட்கார்ந்திருந்த 
வீடு முழுவதையும்‌ நிரப்பிற்று. அல்லாமலும்‌ அக்கினிமயமான 
நாவுகள்போலப்‌ பிரிந்திருக்கும்‌ நாவுகள்‌ அவர்களுக்குக்‌ காணப்பட்டு, 
அவர்கள்‌ ஒவ்வொருவர்மேலும்‌ வந்து அமர்ந்தது. அவர்களெல்லாரும்‌ 
பரிசுத்தஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர்‌ தங்களுக்குத்‌ 
குந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத்‌ 
தொடங்கினார்கள்‌. (அப்‌. 2:1-4; 1:9-12ஐயும்‌ வாசிக்கவும்‌.) 


இது, அப்போஸ்தலர்கள்‌ உன்னதத்திலிருந்து வரும்‌ வல்லமையினால்‌ 
குரிக்கப்படுவார்கள்‌ என்று இரட்சகர்‌ அளித்த வாக்குறுதியின்‌ நிறைவேற்றத்‌ 
தினுடைய பதிவேடாக உள்ளது. அந்த சத்தியமானது வேதாகமத்தைக்‌ 


25 


கற்றுக்கொள்ளும்‌ மதிநுட்பமுள்ள மாணவர்‌ எவராலும்‌ மறுக்கப்படாது. 
அப்போஸ்தலர்கள்‌ மீது பரிசுத்த ஆவியானவர்‌ இறங்கி அவர்களுக்கு 
(மொழிகளில்‌) பேசும்‌ வல்லமை தரும்‌ வரையிலும்‌ அவர்கள்‌ உலகத்தை 
மீட்கச்‌ செல்லுதல்‌ என்பது நமது கர்த்தர்‌ சித்தம்‌ கொண்டிராததாக 
இருந்தது. எனவே அவர்கள்‌ இவ்வித வல்லமையினால்‌ தரிப்பிக்கப்பட்ட 
பிறகு செய்தவை பரிசுத்த ஆவியானவரின்‌ ஊழியமாயிருந்தது என்று நாம்‌ 


நியாயமாக முடிவு செய்யலாம்‌. அவர்‌ எதைச்‌ செய்யும்படி வந்தாரோ, 
அகைச்‌ செய்தார்‌, அதாவது அவர்களைச்‌ சகல சத்தியத்திற்குள்ளாகவும்‌ 


வழிநடத்தினார்‌ என்பதில்‌ எவரொருவரும்‌ சந்தேகப்படக்‌ கூடாது. அதன்‌ 
பிறகு எப்பொழுதுமே, போதகர்கள்‌ என்ற வகையில்‌ அவர்களின்‌ ஊழிய 
மானது பரிசுத்த ஆவியானவரின்‌ ஊழியமாகவே இருந்தது. அவர்களைப்‌ 
பின்பற்றுதல்‌ என்பது உறுதியாகவே, பரிசுத்த ஆவியானவரைப்‌ 
பின்பற்றுவதாகவே உள்ளது. 

உன்னகத்திலிருந்து வந்த பலத்தினால்‌ நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்‌ 
களினால்‌ செய்யப்பட்ட ஊழியத்திற்கு முரணாகச்‌ செல்லுகின்றவராய்‌ 
எவரொருவரும்‌ இருந்தால்‌, அவர்‌ தமது மத வாழ்வில்‌ பரிசுத்த ஆவியான 
வரின்‌ வழிகாட்டுதலை உரிமைகோர முடியாது. வேறு வார்த்தைகளில்‌ 
சொல்வதென்றால்‌, பரிசுத்த ஆவியானவரால்‌ மத வாழ்விலும்‌ நடைமுறை 


யிலும்‌ வழி நடத்தப்படும்‌ மதம்‌ சார்ந்த நபர்‌, ஆவியானவருடைய 
வல்லமையினால்‌ தரிக்கப்பட்டவர்களின்‌ வாழ்வு மற்றும்‌ நடைமுறை 
ஆகியவற்றிற்கு இசைந்த வகையிலேயே இருக்கின்றார்‌. தெய்வீக 
ஆவியானவரால்‌ வழிநடத்தப்பட்டவர்களை உண்மையுடன்‌ பின்பற்று 
கின்ற எவரும்‌, நாமகரணத்துவத்திலிருந்து விடுகலையானவராகவே 
இருக்கின்றார்‌, அவர்‌ எந்த ஒரு நாமகரணத்தையும்‌ சேர்ந்தவரல்ல. அவர்‌ ஒரு 
கிறிஸ்தவராக மட்டும்‌, கர்த்தரின்‌ க்ஷராக மட்டும்‌ இருக்கின்றார்‌. இந்த 
போதகார்களினால்‌ காட்டப்பட்ட வழிகாட்டுகலைப்‌ பின்பற்றும்‌ யாவரும்‌ 


இவர்கள்‌ சார்ந்திருந்த தேவனுடைய சபையாகிய அதே சபையின்‌ 
உறுப்பினர்களாக இருக்கின்றனர்‌. இந்த வல்லமையினால்‌ வழிநடத்தப்‌ 
பட்ட மக்களைப்‌ போன்றே இதே வழியில்‌ தேவனுடைய சடையில்‌ மக்கள்‌ 
இன்றைய நாட்களில்‌ உறுப்பினர்களாகின்றனர்‌. அதாவது, அவர்கள்‌ 
“சபையில்‌ சேர”வில்லை, ஆனால்‌ தேவன்‌ தம்மால்‌ இரட்சிக்கப்‌ 
பட்டவர்களை “இரட்சிக்கப்பட்டவர்கள்‌” என்ற வகையில்‌ தமது சபையில்‌ 


சேர்த்துக்‌ கொண்டார்‌. இவ்விதமாக, இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ அவருடைய 
சபையாய்‌ இருந்தார்கள்‌. பரிசுத்த ஆவியானவரை உண்மையாய்ப்‌ 
பின்பற்றுகின்றவர்‌ எவரும்‌ இரட்சிக்கப்படுவார்‌ என்பதைப்‌ பற்றியோ 
அல்லது எருசலேமில்‌ பரிசுத்த ஆவியானவரைப்‌ பின்பற்றியவர்கள்‌ மீது 
தேவன்‌ அன்பாயிருந்ததுபோலவே இவர்கள்மீதும்‌ அன்பாயிருப்பார்‌ என்பது 
பற்றியோ எவரொருவரும்‌ கேள்வியெழுப்ப மாட்டார்‌ என்பது நிச்சயம்‌. 
இந்தக்‌ கருத்துக்கள்‌ உண்மை என்று ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டால்‌, 
இப்படிப்பட்ட ஒவ்வொருவரும்‌ கர்த்தரால்‌ இரட்சிக்கப்பட்டு, அவருடைய 
சடையில்‌ சேர்க்கப்படுகின்றனர்‌ என்று நாம்‌ புரிந்து கொள்கின்றோம்‌. 
இந்த போதனையைத்‌ தவறாகப்‌ புரிந்து கொள்ளாதபடிக்கு 


26 


வாசகருடைய இருதயத்தின்‌ நேர்மையும்‌ நற்பண்பும்‌ நம்பப்பட வேண்டும்‌. 
இரட்சிப்புக்கென்று ஒருவர்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ வழிநடத்தப்படலாம்‌ 
என்பதும்‌, அவர்‌ கேவனுடைய சபையிலேயே சேர்க்கப்படலாம்‌ என்பதும்‌ 
உண்மையாக உள்ளது, ஆனால்‌ பிறகு நாமகரணத்துவத்தினுள்‌ செல்கிறார்‌, 
ஒரு நாமகரணக்‌ கூட்டத்துடன்‌ “சேர்ந்து கொள்கிறார்‌” அல்லது இணைந்து 
கொள்கிறார்‌. இவ்வாறு செய்கின்றவர்‌ எவரும்‌ ஒரு நாமகரணக்‌ 
கிறிஸ்தவராக, இரு சபைகளுக்கு உரியவராக ஆகின்றார்‌; ஏனெனில்‌ அவர்‌ 
இரட்சிக்கப்பட்ட பொழுது நமது கர்த்தருடைய சபையில்‌ சேர்க்கப்‌ 
பட்டார்‌, ஆனால்‌ அதன்‌ பிறகு அவர்‌ மனிதரால்‌ உண்டாக்கப்பட்ட சபை 
என்று அழைக்கப்படும்‌ ஒரு நிறுவனத்தில்‌ சேர்ந்து கொண்டார்‌. இதே 
செயல்கான்‌ நற்குணம்‌ உள்ள இருதயம்‌ கொண்டோரால்‌ சில வேளைகளில்‌ 
செய்யப்படுகின்றது. இருப்பினும்‌, ஒரு நாமகரணக்‌ கூட்டத்தார்‌ 


ஆவதற்கான படிநிலை ஒவ்வொன்றிற்கும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
போதனைக்கு அப்பால்‌ செல்வதும்‌, அவருடைய உண்மையான 
வேண்டுகோள்களுக்கு முரண்பாடாகச்‌ செல்வதும்‌ தேவைப்படுகின்றது. 
நாமகரணத்துவம்‌ என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவரின்‌ முன்மாதிரிக்கும்‌ 
எதிரிடையாக இருக்கிறது, மற்றும்‌ புதிய ஏற்பாட்டு வரலாற்றில்‌ உள்ள 
ஓவ்வொரு சபைக்கும்‌ முரண்பாடாகவே உள்ளது. புதிய ஏற்பாடு 
எழுதப்பட்ட காலத்தில்‌ ஏவுதல்‌ பெற்ற அப்போஸ்தலர்கள்‌ அல்லது 
தீர்க்கதரிகளினால்‌ வழிநடத்தப்பட்ட கிறிஸ்தவர்களில்‌ ஒருவராவது ஒரு 
நாமகரணக்‌ கூட்டத்தில்‌ சேர ஒருக்காலும்‌ வழிநடத்தப்படவில்லை. 
கிறிஸ்தவர்‌ என்பதை விட அதிகமானவராகின்ற ஒருவர்‌ - கர்த்தருடைய 
சீஷர்‌ அல்லது அவருடைய பரிசுத்த சபையின்‌ உறுப்பினர்‌ என்பதை விட 


அதிகமானவராகின்ற ஒருவர்‌ - தேவனுடைய சொந்த ஆவியானவரால்‌ வழி 
நடத்தப்பட்ட பரிசுத்த மனிதர்களின்‌ அறிவுறுத்தல்கள்‌ மற்றும்‌ 
உதாரணங்கள்‌ ஆகியவற்றிற்குப்‌ புறம்பாகச்‌ செல்லுவதில்‌ தாமே 
பொறுப்புடையவராக இருக்கின்றார்‌. 

இப்படிப்பட்ட பொறுப்பு நிலை ஒன்றிற்கு எதிராகத்‌ தேவன்‌ 
வேண்டுகோள்‌ விடுத்திருந்தும்‌, இந்நிலையை ஏற்றுக்கொள்ள ஒருவர்‌ 
விரும்பினால்‌, அது அவருடைய விவகாரம்‌ ஆகும்‌; ஆனால்‌ பொறுப்பை 


அவரது கதவருகில்‌ வைப்பது என்பது எனது வேலையாக உள்ளது. நான்‌ 
அதை அங்கேயே வைக்கின்றேன்‌. புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌ 
இருந்தது போலவே இன்றும்‌ கிறிஸ்தவர்களாக மட்டும்‌ இருத்தல்‌ என்பது 
மக்களுக்கு மிகவும்‌ சுலபமானதாக உள்ளது; மக்கள்‌ இவ்வாறு இல்லாமல்‌ 
போவதற்கு அவர்களின்‌ மனவிருப்பம்‌ இல்லாமையோ அல்லது 
கிறிஸ்துவைப்‌ பற்றிய சத்தியங்களை அவர்கள்‌ அறிவதில்‌ உள்ள (அறிவுக்‌) 
குறைபாடோதான்‌ காரணமாகின்றது. 

சீஷா்கள்மீது பரிசுத்த ஆவியானவர்‌ வந்தவுடனேயே, ஒரு பெரிய சபைக்‌ 
குழுவானது ஒன்றுகூடியது. பேதுரு - அல்லது பேதுருவை ஒரு கருவியாகப்‌ 
பயன்படுத்திய பரிசுத்த ஆவியானவர்‌ - அந்த வாய்ப்பைப்‌ பயன்படுத்தி 
பிரசங்கிக்கத்‌ தொடங்குவதற்குப்‌ பற்றிக்‌ கொண்டார்‌. சீஷர்கள்மீது 
வல்லமை இறங்கி வரும்‌ வரைக்கும்‌ அவர்கள்‌ எருசலேமுக்குச்‌ சென்று அங்கு 


27 


காத்திருக்க வேண்டும்‌ என்று இயேசு அவர்களுக்குக்‌ கூறியிருந்தார்‌. அதன்‌ 
பிறகு அவர்கள்‌ படைப்பு அனைத்திற்கும்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க 
வேண்டியவர்களாய்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ சென்று, காத்திருந்தார்கள்‌, 
மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ வந்து அவர்களுக்குள்‌ பிரவேசித்தார்‌; 
இவ்விதமாய்‌ அவர்கள்‌ பிரசங்கிக்கத்‌ தயார்‌ செய்யப்பட்டனர்‌. 

பேதுரு ஒரு நாமகரணமற்ற கிறிஸ்தவராக அல்லது சீஷராக இருந்தார்‌. 
நாமகரணமற்ற போதகர்‌ மற்றும்‌ பிரசங்கியார்‌ என்ற வகையில்‌ அவா்‌ 
நாமகரணக்கூட்டம்‌ எதையும்‌ பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை; அவர்‌, 
இரட்சிக்கப்பட்டவர்களைக்‌ கர்த்தர்‌ சேர்க்கும்‌ சபையில்‌ மட்டுமே ஒரு 
உறுப்பினராயிருந்தார்‌. எனவே அவரது ஊழியமானது நாமகரணமற்ற 
ஊழியமாகவும்‌, நாமகரணம்‌ எதையும்‌ கட்டியெழுப்பாததாயும்‌ இருந்தது 
என்பது நிச்சயம்‌. கர்த்தருடைய சொந்தத்‌ தந்தையாகிய தேவனை 
ஆராதிப்பதற்கென்று தொலைவிலிருந்தும்‌ அண்மை யிலிருந்தும்‌ வந்திருந்த 
யூதர்களே அவரது உரையைக்‌ கேட்டார்கள்‌. இவர்கள்‌ அர்ப்பணிப்புள்ள 


யூதர்களாக, வாழ்வில்‌ மிகுந்த மதப்பற்றும்‌ ஒப்படைப்பும்‌ உள்ளவர்களாக 
இருக்கையில்‌, அவர்கள்‌ இயேசுவைத்‌ தேவனுடைய குமாரன்‌ என்று 
விசுவாசித்திருந்ததில்லை. அவர்களின்‌ இருதயங்களில்‌ இந்த அவிசுவாசத்‌ 
துடனேயே அவர்கள்‌ கூடினார்கள்‌; ஆகையால்‌ இயேசுவே தேவனுடைய 
குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர்களுக்குச்‌ செயல்விளக்கமூட்டும்‌ பாரம்‌ 
பேதுருவின்‌ பிரசங்கத்தில்‌ இருந்தது. இந்த பெந்தெகொஸ்தேக்கு ஐம்பது 
நாட்களுக்கு முன்பு, இதே யூதர்கள்‌ ஒரு வஞ்சகனைத்‌ தாங்கள்‌ மரணத்திற்கு 
உட்படுத்துவதாக நம்பி, தங்கள்‌ விரல்களை இயேசுவின்‌ இரத்தத்தினால்‌ 
கறைப்படுத்திக்‌ கொண்டிருந்தனர்‌. பேதுரு தம்‌ உரையைக்‌ கேட்பதற்கு - 
உலக சிந்தையுள்ள மக்களாகவோ, நாத்திகர்களாகவோ இல்லாதிருந்த 
ஆனால்‌ - எபிரெயரின்‌ பிள்ளைகள்‌ மற்றும்‌ தானியேலைப்‌ போல தேவனு 
டைய ஊழியத்திற்காக மரிக்கவும்‌ தயாராக இருந்த மக்கள்‌ கூட்டத்தைப்‌ 
பெற்றிருந்தார்‌. இவர்கள்‌ ஜெபத்தினால்‌ நிறைந்தவர்களாக, வைராக்யெம்‌ 
உடையவர்களாக மற்றும்‌ தேவபக்தியுடையவர்களாக - நிச்சயமாகவே 
இந்த நிகழ்ச்சிக்கேற்ற நல்ல மக்களாகவே இருந்தார்கள்‌. 

முதலில்‌, அந்தக்‌ காலை வேளையில்‌ எருசலேமில்‌ வல்லமையின்‌ 
அற்புதமான வெளிப்பாடுகள்‌ குறித்து அவர்களின்‌ முன்‌ அனுமானமும்‌ 
குவறுமுள்ள கண்ணோட்டங்கள்‌ சிலவற்றைப்‌ பேதுரு நீக்கிப்‌ போட்டார்‌. 
இதை அவர்‌, அவர்களுடைய வேதாகமத்தில்‌ பழைய ஏற்பாட்டிலிருந்து 
மேற்கோள்‌ காட்டியதன்‌ மூலம்‌ செய்தார்‌. பின்பு அவர்‌ தமது பிரசங்கத்தைத்‌ 
தொடங்கினார்‌: 


இஸ்ரவேலரே, நான்‌ சொல்லும்‌ வார்த்தைகளைக்‌ கேளுங்கள்‌; நீங்கள்‌ 
அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவைக்கொண்டு தேவன்‌ 
உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும்‌, அற்புதங்களையும்‌, 
அடையாளங்களையும்‌ நடப்பித்து, அவைகளினாலே அவரை 
உங்களுக்கு வெளிப்படுத்தினார்‌. அப்படியிருந்தும்‌, தேவன்‌ நிர்ணயித்‌ 
இருந்த ஆலோசனையின்படியேயும்‌ ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த 
இயேசுவை நீங்கள்‌ பிடித்து, அக்கிரமக்காரருடைய கைகளினாலே 


28 


சிலுவையில்‌ ஆணியடித்துக்‌ கொலை செய்தீர்கள்‌. தேவன்‌ ... அவரை 
எழுப்பினார்‌ (அப்‌. 2:22-24௮). 


இந்தச்‌ சுருக்கமான உரையில்‌ பேதுருவின்‌ மூலம்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
இயேசுவின்‌ வாழ்வைப்‌ பிரசங்கித்தார்‌. அவருடைய அற்புதங்கள்‌, 
வல்லமையான செயல்கள்‌, அடையாளங்கள்‌ மற்றும்‌ தமது பிள்ளைக்குத்‌ 
தேவனுடைய அங்கீகாரம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றி அவர்‌ எடுத்துரைத்தார்‌. 
அவரது உரையைக்‌ கேட்டவர்கள்‌ அக்கிரமக்காரார்களைப்‌ பயன்படுத்தி 
தேவனுடைய குமாரனைச்‌ சிலுவையில்‌ அறைந்து கொன்றதாகவும்‌, தேவன்‌ 
அவரை மரித்தோரில்‌ இருந்து எழுப்பியதாகவும்‌ அறிவித்தார்‌. மரித்தோரி 
லிருந்து திரும்பி வந்த அந்த இயேசுவே பாவங்களுக்குப்‌ பலியாக 
அளிக்கப்பட வேண்டியவராயிருந்தார்‌ என்பது நிரூபிக்கப்பட வேண்டிய 
தாயிருந்தது. மக்களால்‌ ஒரு தெய்வீகப்‌ போதகரென்றும்‌ எழுத்தாளர்‌ 
என்றும்‌ நம்பப்பட்டிருந்தவரான இஸ்ரவேலரின்‌ இனிமையான பாடகரான 
தாவீதின்‌ கூற்றுக்களில்‌ இருந்து ஆதாரத்தை ஆவியானவர்‌ அறிமுகப்‌ 
படுத்தினார்‌. அந்த மேற்கோளில்‌ இருந்து, யாரோ ஒருவரின்‌ உயிர்த்‌ 
தெழுதலைப்‌ பற்றித்‌ தாவீது பேசினார்‌ என்பது உறுதியாய்‌ இருந்தது: ஒன்று, 
அவர்‌ தமது சொந்த உயிர்த்தெழுதலைப்‌ பற்றி அர்த்தப்படுத்தியிருக்க 
வேண்டும்‌ அல்லது அவர்‌ வேறொருவரின்‌ வாயில்‌ மொழிநடையை 
இட்டிருக்க வேண்டும்‌. தாவீது மரித்திருந்தார்‌, அவர்‌ அடக்கம்‌ செய்யப்‌ 
பட்டிருந்தார்‌, மற்றும்‌ அவரது கல்லறை அந்த நாள்‌ வரையிலும்‌ 
அவர்களிடையே இருந்தது என்ற உண்மைகளை ஆவியானவர்‌ அவர்களின்‌ 
கவனத்திற்குக்‌ கொண்டு வந்தார்‌. ஆகையால்‌, அவர்‌ தம்மைப்‌ பற்றி 
இவ்வாறு அர்த்தப்படுத்தியிருக்க முடியாது என்பதால்‌, அவர்‌ யாரை 
அர்த்தப்படுத்தினார்‌? தாவீதின்‌ வம்சத்தில்‌ தோன்றும்‌ அவருடைய கர்ப்பக்‌ 


கனியொன்றை அவரது அரியணையில்‌ அமர்த்துவதாகத்‌ தேவன்‌ 
ஆணையிட்டார்‌ என்பதைத்‌ தீர்க்கதரிசி என்ற வகையில்‌ அறிந்திருந்த 
தாவீது, கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றியே பேசினார்‌: 


இந்த இயேசுவைத்‌ தேவன்‌ எழுப்பினார்‌: இதற்கு நாங்களெல்லாரும்‌ 
சாட்சிகளாயிருக்கிறோம்‌. அவர்‌ தேவனுடைய வலது கரத்தினாலே 
உயர்த்தப்பட்டு, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த 
ஆவியைப்‌ பெற்று, நீங்கள்‌ இப்பொழுது காண்றெதும்‌ கேட்கிறது 
மாகிய இதைப்‌ பொழிந்தருளினார்‌ ... ஆகையினால்‌, நீங்கள்‌ 
சிலுவையில்‌ அறைந்த இந்த இயேசுவையே தேவன்‌ ஆண்டவரும்‌ 
கிறிஸ்துவுமாக்கினார்‌ என்று இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ யாவரும்‌ 
நிச்சயமாய்‌ அறியக்கடவர்கள்‌ (அப்‌. 2:32-369. 


இது, நேர்மையும்‌ ஒப்புக்கொடுத்தலும்‌ கொண்ட இந்த மக்களின்‌ 
இருதயங்களில்‌ குற்றம்‌ செய்திருந்த உணர்வை ஏற்படுத்தப்‌ போதுமான 
தாயிருந்தது. இந்த வேளையில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கரங்களில்‌ இரத்தக்‌ 
கறைகளைக்‌ காணவும்‌, தங்கள்‌ இருதயங்களில்‌ தேவனுடைய சொந்த 


குமாரனையே கொலை செய்திருந்த குற்றுணர்வை உணரவும்‌ போதுமான 
தாயிருந்தது. “இதை அவர்கள்‌ கேட்டபொழுது, இருதயத்திலே குத்தப்‌ 


29 


பட்டவர்களாகி, பேதுருவையும்‌ மற்ற அப்போஸ்தலரையும்‌ பார்த்து: 
சகோதரரே, நாங்கள்‌ என்னசெய்யவேண்டும்‌ என்றார்கள்‌” (அப்‌. 2:37). 
அவர்கள்‌ இணக்கம்‌ கொள்ளப்பட்டார்களா? யார்‌ அதைப்‌ பற்றிச்‌ 
சந்தேகிக்க முடியும்‌? ஐம்பது நாட்களுக்கு முன்பு தாங்கள்‌ சிலுவையில்‌ 
அறைந்தவரே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இந்த அழுது 
கொண்டிருக்கும்‌ மக்கள்‌ விசுவாசம்‌ கொண்டார்களா? தேவன்‌ தமது 
வல்லமையான அடையாளங்களினால்‌ அவரை (இயேசுவை) அங்கீகரித்‌ 
இருந்ததை அவர்கள்‌ சந்கேகப்பட்டார்களா? அவர்கள்‌ செய்யும்படி 
ஆவியானவர்‌ கூறியிருந்ததை இப்பொழுது அவர்கள்‌ செய்திருந்தார்களா? 
அதாவது, தேவன்‌ அவரை ஆண்டவரும்‌ கிறிஸ்துவுமாக்கினார்‌ என்பதை 
அவர்கள்‌ “நிச்சயமாய்‌ அறிந்திருந்தார்களா?”” சுவிசேஷத்தின்‌ இந்த 
மாபெரும்‌ உண்மையை அவர்கள்‌ உண்மையிலேயே அறிந்திருந்தால்‌, 
மற்றும்‌ டேதுருவில்‌ இருந்த ஆவியானவர்‌ அவர்கள்‌ இதை அறியும்படியாக 
கூறினார்‌ என்று அறிந்திருந்தால்‌ - அதாவது சந்தேகமின்றி “நிச்சயமாக” முழு 
நம்பிக்கையுடன்‌ அறிந்திருந்தால்‌ - விசுவாசம்‌ கொள்ள அவர்களிடத்தில்‌ 
குறைவுபட்டிருந்தது என்ன? இயேசு தேவனுடைய சொந்தப்‌ பிள்ளை 
என்பதை ஒருவர்‌ சந்தேகம்‌ எதுவுமின்றி முழு நம்பிக்கையுடன்‌ அறிய 
வேண்டும்‌; அதாவது அவருடைய வல்லமையான செயல்கள்‌ தேவன்‌ 
அவருக்கு அளித்திருந்த அங்கீகாரமாய்‌ இருந்தன; அதாவது, அவர்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்டு, மரித்தோரிலிருந்து எழுந்து, மற்றும்‌ 
“அண்டவரும்‌ கிறிஸ்துவுமாக” தேவனுடைய வலது கரத்திற்கு உயர்த்தப்‌ 
பட்டார்‌. இதை ஒருவர்‌ முழு நம்பிக்கையுடன்‌ உறுதிப்படுத்திக்‌ கொண்ட 
பிறகு, அவர்‌ விசுவாசிப்பதற்கு இன்னும்‌ செய்ய வேண்டியதென்ன? அவர்‌ 
தம்‌ இருதயத்தில்‌ இந்த மாபெரும்‌ உண்மைகளை தைரியமாய்‌ ஏற்றுக்‌ 


கொண்டு, இருதயத்தில்‌ குத்தப்பட்டவராக “நான்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌?” என்று ஒருவர்‌ கதறுவார்‌ என்றால்‌ அவர்‌ விசுவாசிக்க வேண்டும்‌ 
என்று கூறத்‌ தேவையா? இன்னும்‌ அவர்‌ விசுவாசிக்க வேண்டியது என்ன, 
மற்றும்‌ அதை அவர்‌ எவ்வாறு விசுவாசிப்பார்‌? 

விசுவாசம்‌ கொண்ட இந்த மக்களுக்கு - இயேசுவைப்‌ பற்றிய 
மாபெரும்‌ சத்தியங்களை உறுதிப்படுத்திக்கொண்ட குற்றம்‌ உணர்த்தப்‌ 
பட்ட இந்த மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவர்‌ பின்வருமாறு கூறினார்‌: 


நீங்கள்‌ மனந்திரும்பி ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்று 
இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்‌ 
கள்‌. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும்‌, உங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌, 
நம்முடைய தேவனாகிய கர்த்தர்‌ வரவமைக்கும்‌ தூரத்திலுள்ள 
யாவருக்கும்‌ உண்டாயிருக்கிறது (அப்‌. 2:38, 39). 


தெய்வீகப்‌ பதிவேடானது அடுத்து நமக்குப்‌ பின்வருமாறு கூறுகின்றது: 
“அவனுடைய வார்த்தையைச்‌ சந்தோஷமாய்‌ ஏற்றுக்கொண்டவர்கள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. அன்றைய தினம்‌ ஏறக்குறைய மூவாயிரம்‌ பேர்‌ 
சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள்‌ ... இரட்சிக்கப்படுநெவர்களைக்‌ கர்த்தர்‌ 


30 


அநுதினமும்‌ சபையிலே சேர்த்துக்கொண்டு வந்தார்‌” (அப்‌. 2:41-47அ). 
நாம்‌ மறுகண்ணோட்டமிடும்‌ “சபை கூடுதல்‌” என்பது நாமகரண 
மற்றதாக இருந்தது என்பதை நாம்‌ நினைவில்‌ வைக்க வேண்டும்‌. உலகத்தை 
மீட்கும்‌ ஊழியத்தில்‌ இருந்த சபையொன்றை நாம்‌ நோக்குகின்றோம்‌. 
இந்தப்‌ போதனையானது நமது கர்த்தரால்‌ அனுப்பப்பட்ட பரிசுத்த 
ஆவியானவரிடத்திலிருந்து வந்தது, மற்றும்‌ அவர்‌ எந்த மனிதர்‌ மூலம்‌ 
பேசினாரோ அந்த மனிதர்‌ நாமகரணமற்ற இந்த சபையின்‌ உறுப்பினராக, 
கிறிஸ்தவராக மட்டுமே இருந்தார்‌. இந்தப்‌ போதனை எல்லாம்‌ 
நாமகரணமற்ற போதனையாக, தூய்மையும்‌ எளிமைத்‌ தன்மையும்‌ 
கொண்டதாக இருந்தது. நாமகரணமற்ற இந்த சபை கூடுதலில்‌, 
நாமகரணமற்ற இந்த போதகர்‌ இயேசுவே “ஆண்ட வரும்‌ கிறிஸ்துவுமாய்‌” 
இருக்கின்றார்‌ என்று சந்தேகமின்றி “உறுதியாய்‌ அறிந்து கொள்ளும்‌”படிக்கு 
அவிசுவாசிகளை அழைத்தார்‌. தங்கள்‌ இருதயங்களில்‌ அறிந்து, குற்றம்‌ 
உணர்த்தப்பட்ட யாவரும்‌ “நீங்கள்‌ மனந்திரும்புங்கள்‌” என்று கட்டளை 


பெற்றார்கள்‌. இவ்விதமாக, நாமகரணமற்ற இந்தக்‌ கூடுதலில்‌, இரட்சிக்கப்‌ 
படாத மக்கள்‌ சுவிசேஷத்தின்‌ மாபெரும்‌ உண்மைகளை சந்தேகமின்றி 
ஏற்றுக்கொள்ளும்படி கட்டளைபெற்று, பிறகு மனந்திரும்பும்படி 
கூறப்பட்டு, மற்றும்‌ இறுதியாக “பாவமன்னிப்புக்கென்று இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌”படி 
கட்டளையிடப்பட்டார்கள்‌. 


எனவே, மறுக்க முடியாத தாக்கத்தினால்‌, இன்றைய நாட்களில்‌ ஒருவர்‌ 
அன்று பேதுரு செய்தது போலவே இயேசுவைப்‌ பிரசங்கிக்கன்ற பொழுது 
அது நாமகரணமற்ற போதனையாகவே உள்ளது. அவ்விதம்‌ செய்வதற்கு, 
அவர்‌ இயேசுவை, தேவனுடைய அங்கீகாரம்‌ பெற்ற குமாரன்‌ என்றும்‌, 
உயிர்த்தெழுந்து, முடிசூட்டப்பட்ட ஆண்டவர்‌ மற்றும்‌ கிறிஸ்து என்றும்‌ 
பிரசங்கிக்க வேண்டும்‌. அவர்‌ இரட்சிக்கப்படாதவர்களை விசுவாசிக்கும்‌ 
படி அழைக்க வேண்டும்‌ அல்லது “உறுதியாய்‌” அறிந்துகொள்ளும்படி 
அழைக்க வேண்டும்‌. பிறகு அவர்‌, இந்த சத்தியங்களை அறிந்த யாவரும்‌ 
மனந்திரும்பி, அவர்களின்‌ பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்திலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளும்படி புத்தி கூற வேண்டும்‌. 

அது போலவே, இயேசுவே ஆண்ட வரும்‌ கிறிஸ்துவுமாய்‌ இருக்கிறார்‌ 
என்று “உறுதியாய்‌” அறிந்ததினால்‌ இருதயத்தில்‌ குத்தப்படுகின்றவர்கள்‌, 
மனந்திரும்புகின்றவர்கள்‌, மற்றும்‌ தனது பாவமன்னிப்புக்கென்று இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெறுகின்றவர்கள்‌ ஒவ்வொரு 
வரும்‌ இரட்சிக்கப்படுகின்றனார்‌. இவ்விதமாக அவர்‌ கர்த்தருடைய சீஷராக, 


கிறிஸ்தவராக மட்டும்‌ ஆகி, நமது கர்த்தருடைய சபையில்‌ சேர்க்கப்‌ 
படுகின்றார்‌. நமது கற்றலுக்காக பதிவு செய்யப்பட்டுள்ள ஆவியானவரின்‌ 
ஊழியத்தை அப்படியே இன்றைய நாட்களில்‌ செய்கின்ற சபையின்‌ 
ஊழியமானது தேவனால்‌ அங்கீகரிக்கப்பட்டதாகவும்‌, ஆவியானவரால்‌ 
இயக்கப்படுவதாகவும்‌, இந்த நாமகரணமற்ற கூடுதலைப்‌ போன்றதாகவும்‌ 
உள்ளது. இது அவ்விதம்‌ இல்லையென்றால்‌, வேதாகமம்‌ நமக்கு எந்த வித 
மதிப்பும்‌ இல்லாததாக இருக்கும்‌. 


31 


ro} 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


ஒது என்ன? 


இந்தப்‌ பாடத்தை வாசிப்பவருக்குள்‌ பேதுரு, யாக்கோபு, யோவான்‌ 
மற்றும்‌ பவுல்‌ ஆகியோரைப்‌ போலவே ஒரு கிறிஸ்தவராக மட்டும்‌ 
இருக்கும்படியான ஒரு பரிசுத்தமான விருப்பத்தைத்‌ தூண்டுவதே இந்தப்‌ 
பாடத்தின்‌ நோக்கமாக உள்ளது. எருசலேமில்‌ கூடிவந்த சபை முழுவதும்‌ 
இப்படிப்பட்ட கறிஸ்தவர்களைக்‌ கொண்டதாகவே இருந்தது. இதைத்‌ 
தவிர வேறெந்த இலக்கும்‌ ஒரு கிறிஸ்தவராயிருப்பதற்குத்‌ தகுதியானதல்ல, 
மற்றும்‌ வேறெதுவும்‌ தேவனைப்பிரியப்படுத்துவதாய்‌ இருப்பதில்லை. 
மக்களில்‌ பலர்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்தவேண்டுமென்று விரும்புகறார்கள்‌ 
என்பதை நான்‌ சம்மதிக்கிறேன்‌ - வேறு ஏதாவது செய்வகைக்‌ காட்டிலும்‌ 
அவரைப்‌ பிரியப்படுத்துவார்கள்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ செய்வது எல்லா 
வற்றிலும்‌ முழு இருதயத்துடன்‌ கர்த்தரைப்‌ பின்பற்ற விரும்புகின்றனர்‌ 
என்று நம்பவே நான்‌ விரும்புகின்றேன்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ நாமகரணக்‌ 
கூட்டத்தின்‌ கிறிஸ்தவர்களாய்‌ இருந்தால்‌, நாமகரணத்துவம்‌ என்பது 
தேவனைப்‌ பிரியப்படுத்துவதில்லை என்று அவர்கள்‌ அறியாத காரணத்‌ 
தினாலேயே அப்படியிருக்கும்‌. அப்படிப்பட்ட இருதயங்களுக்கென்றே 
இந்தப்‌ பாடம்‌ எழுதப்பட்டுள்ளது. 

முதல்‌ கிறிஸ்தவர்கள்‌ நாமகரணமற்ற கிறிஸ்தவர்களாய்‌ இருந்தனர்‌ 
என்பதை மத உலகம்‌ முழுவதும்‌ ஒப்புக்கொள்கின்றது என்பதை நாம்‌ 
மறந்துவிடக்கூடாது. கர்த்தர்‌ அவர்களை சடையில்‌ சேர்த்துக்‌ கொண்டதால்‌ 
அவர்கள்‌ சபையின்‌ உறுப்பினர்களாய்‌ இருந்தனர்‌. இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
அப்‌. 2ல்‌ விவரிக்கப்பட்டுள்ளது போன்ற நாமகரணமற்ற கூட்டங்களை 
நடத்தினர்‌. அவர்கள்‌ தேவனைத்‌ துதிக்கவும்‌, ஜெபிக்கவும்‌ ஒன்றுகூடினர்‌, 
இரட்சிக்கப்படாத மக்களை இந்தக்‌ கூட்டங்களுக்கு அழைத்துக்‌ கொண்டு 
வந்தனர்‌, சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தனர்‌, பாவிகளை இரட்சித்தனர்‌, 
ஊழியர்களை நியமித்தனர்‌, ஏழைகளைப்‌ பராமரித்தனர்‌ - உண்மையில்‌, 
சபை ஊழியத்தின்‌ எல்லா வகைகளையும்‌ - எந்த ஒரு நாமகரணக்‌ கூட்ட 
இணைவுபின்றி செய்தனர்‌. அவர்கள்‌ கிறிஸ்தவர்களாகவும்‌ இரட்சிக்கப்‌ 
பட்டவர்களை நாள்தோறும்‌ கர்த்தர்‌ சேர்த்துக்‌ கொண்டு வந்த அவருடைய 
மக்களின்‌ சரீரம்‌ என்ற அந்த சபையாராகவும்‌ மட்டுமே வாழ்ந்தனர்‌. 
இரட்சிக்கப்பட்டவர்களைக்‌ கொண்டிருந்த இந்த சரீரம்‌ (சபை) தான்‌ 
பரிசுத்த ஆவியானவரால்‌ “எருசலேமிலிருந்த சபை” (அப்‌. 8:1; 11:22) என்று 
அமைக்கப்பட்டது. 

நமது முந்திய பாடத்தில்‌ நாம்‌, இயேசு தமது சீஷர்களைச்‌ சகல 


32 


சத்தியத்திலும்‌ வழிநடத்துவதற்குப்‌ பரிசுத்த ஆவியானவரை அவர்களிடத்‌ 
தில்‌ அனுப்புவதாக வாக்களித்தார்‌ என்பதைத்‌ தெய்வீகப்‌ பதிவேடுகளை 
ஆராய்ந்ததினால்‌ கண்டறிந்தோம்‌. அவர்கள்‌ உன்னதத்திலிருந்து வரும்‌ 
பெலனால்‌ தரிக்கப்படும்‌ வரைக்கும்‌ எருசலேமில்‌ காத்திருக்க வேண்டும்‌ 
என்று அவர்‌ கட்டளையிட்டார்‌. அவர்கள்‌ எருசலேமுக்குச்‌ சென்று 


வல்லமைக்காகக்‌ காத்திருந்ததை நாம்‌ விசுவாசக்‌ கண்களினால்‌ கண்டோம்‌. 
அதே வகையில்‌ நாம்‌, அவர்களிடம்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ வந்து, 
அவர்களுக்குள்‌ புகுந்து, தம்‌ ஊழியத்தைத்‌ தொடங்கினார்‌ என்பதையும்‌ 
கண்டோம்‌. நாமகரணத்துவமற்ற போதகர்‌ என்ற வகையில்‌ - நாமகரணத்‌ 
துவமற்ற ஊழியக்காரரான பேதுரு மூலமாக - தேவனிடமிருந்து வந்த இந்த 
ஆவியானவர்‌ நாமகரணத்துவமற்ற கிறிஸ்தவத்தைப்‌ போதித்து, 
நாமகரணத்துவமற்ற கிறிஸ்தவர்களை ஏற்படுத்தி, மற்றும்‌ “எருசலேமில்‌ 
இருந்த சபை”யாகிய நாமகரணத்துவமற்ற சபையொன்றைக்‌ கட்டி 
எழுப்பினார்‌. 

நமது முந்திய பாடத்தின்‌ முடிவில்‌ உள்ள சிந்தனைகளையும்‌ நினைவில்‌ 
வையுங்கள்‌. இந்த சபை நடத்தப்பட்டதுபோல சபை கூட்டங்களை நடத்தி, 
இந்தக்‌ கூட்டத்தில்‌ போதிக்கப்பட்ட அதே சத்தியங்களைப்‌ பிரசங்கித்து, 
எருசலேமில்‌ இருந்த அந்தக்‌ கூட்டத்தைப்‌ போலவே இரட்சிக்கப்படாத 
மக்களை இரட்சிக்கப்பட அவர்கள்‌ செய்ய வேண்டியவைகளைச்‌ செய்யும்‌ 
படிக்கு வேண்டுகோள்‌ விடுக்கின்ற எவரும்‌ நாமகரணத்துவமற்ற கூட்டங்‌ 
களை நடத்துகின்றவராகவும்‌, நாமகரணத்துவமற்ற கிறிஸ்தவத்தைப்‌ 
போதிக்கின்றவராகவும்‌ இருக்கின்றார்‌. மற்றும்‌, இப்படிப்பட்ட 
போதனையைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுகின்றவர்கள்‌ நாமகரணத்துவமற்ற 
கிறிஸ்தவர்கள்‌ ஆகின்றனர்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ இந்த ஊழியத்தைப்‌ 
போல உண்மையாய்ச்‌ செய்வதைத்‌ தவிர வேறு எந்த வழியிலும்‌ நாம்‌ 
நாமகரண மற்ற கிறிஸ்தவத்கைக்‌ கொண்டிருக்க முடியாது. பின்வருவது 
கான்‌ நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌ என்பது “எவ்விதம்‌” சாத்தியமாகின்றது 
என்பதைக்‌ கூறுகின்றது: எருசலேமில்‌ இருந்த இந்தக்‌ கிறிஸ்தவர்களுடன்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ ஊழியத்தை அப்படியே பின்பற்றுகின்ற ஒருவர்‌ 
கிறிஸ்தவர்‌ என்பதைத்‌ தவிர வேறு எவராகவும்‌ ஆக முடியாது. 

எருசலேமில்‌ பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்துடன்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ வந்தபொழுது, அது ஒரு பெருங்கூட்டத்தைக்‌ கூட்டியது, 
அக்கூட்டத்தில்‌ கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள்‌ இருந்தனர்‌, அந்தக்‌ 
கூட்டத்தில்‌ இருந்தவர்கள்தான்‌ ஐம்பது நாட்களுக்கு முன்பாக அவரைச்‌ 
சிலுவையில்‌ அறைந்திருந்தனர்‌. மகிமையின்‌ கர்த்தரைச்‌ சிலுவையில்‌ 
அறைந்து பாவிகளாயிருந்த இந்தக்‌ கூட்டத்தாருக்கு, அவர்கள்‌ தேவனு 
டைய குமாரனையே உண்மையில்‌ கொன்றிருந்தனர்‌ என்று காண்பிப்பதே, 
செய்யப்பட வேண்டிய முதல்‌ பணியாய்‌ இருந்தது. ஆகவே, பேதுருவுக்குள்‌ 
இருந்த பரிசுத்த போதகர்‌ இயேசுவைப்‌ பற்றிப்‌ பிரசங்கிக்கத்‌ தொடங்கி, 
அவரே ஆண்டவராகவும்‌ கிறிஸ்துவாகவும்‌ தேவனுடைய வலது 
பாரிசத்திற்கு உயர்த்தப்பட்டார்‌ என்று உறுதிப்படுத்தினார்‌. பேதுரு 
இயேசுவை தேவனுடைய குமாரன்‌ என்று மறுக்க இயலாத உண்மை 


33 


களுடன்‌ நிரூபித்த பிறகு அவிசுவாசிகளை அவர்‌, “ஆகையால்‌, நீங்கள்‌ 
சிலுவையில்‌ அறைந்த இந்த இயேசுவையே தேவன்‌ ஆண்டவரும்‌ கிறிஸ்துவு 
மாக்கினார்‌ என்று ... அறியக்கடவர்கள்‌” (அப்‌. 2:36) என்று கூறி அழைத்தார்‌. 
பேதுருவின்‌ மறுக்க இயலாத இந்தச்‌ சாட்சியமானது பரிசுத்த 
ஆவியானவரால்‌ வழிநடத்தப்பட்டு அவர்களின்‌ இருதயங்களில்‌ குற்ற 
உணர்வைச்‌ செலுத்திற்று. இருதயம்‌ துன்புற்ற நிலையில்‌ பெருந்துக்கத்துடன்‌ 
அவர்கள்‌ தங்களின்‌ இருதயம்‌ மற்றும்‌ ஆத்தும விடுதலைக்காகக்‌ 


கதறினார்கள்‌. 

மீண்டும்‌ இந்த ஊழியத்தைக்‌ கண்ணோட்ட மிட நாம்‌ நிற்கின்றோம்‌. 
உண்மையில்‌ செய்யப்பட்டது என்ன? மற்றும்‌ அது எவ்விதமாய்‌ 
நிறைவேற்றப்பட்டது? இந்தக்‌ கூட்டத்தில்‌ இது வரையிலும்‌ வல்லமை 
நிறைந்த பிரசங்கத்தைத்‌ தவிர வேறு எதுவும்‌ செய்யப்படவில்லை என்பதை 


நாம்‌ கண்டிருப்பது உறுதி. இயேசு தாம்‌ உரிமைகோரிய எல்லாமாக 
உள்ளார்‌ என்ற மாபெரும்‌ சத்தியத்தை ஒவ்வொரு இருதயத்திலும்‌ 
நிலைநாட்டுவதற்காக பிரசங்கியார்‌ கடினமாய்‌ உழைத்திருந்தார்‌; அதாவது, 
அவர்கள்‌ அக்ரெமக்காரர்களின்‌ கரங்களால்‌ அவரைக்‌ கொலை 
செய்திருந்தனர்‌; மற்றும்‌ தேவன்‌ அவரைக்‌ கல்லறையிலிருந்து எழுப்பி, தம்‌ 
வலது பாரிசத்தில்‌ ஆண்ட வராகவும்‌ கிறிஸ்துவாகவும்‌ உயர்த்தியிருந்தார்‌. 
மாபெரும்‌ மற்றும்‌ இணங்கச்‌ செய்யும்‌ வாதத்துடன்‌ அவர்‌ (பேதுரு) இந்த 
சத்தியத்தை ஆயிரக்கணக்கான மக்கள்‌ சுயவெறுப்பினால்‌ வெடிக்கும்‌ 
வகையில்‌ அவர்களின்‌ இருதயங்களில்‌ வீசினார்‌. இந்தச்‌ செயல்விளைவு 
எல்லாம்‌ இயேசுவை அவர்களுக்குப்‌ பிரசங்கித்ததினால்‌ நிறைவேற்றப்‌ 
பட்டது. வேறு எந்த முயற்சியும்‌ மேற்கொள்ளப்படவில்லை. 

இந்தப்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்க இந்த மக்கள்‌ கூடிவந்த பொழுது, 
அவர்கள்‌ இயேசுவின்‌ உடல்‌ பூமிக்கடியில்‌ உறங்கிக்‌ கொண்டிருந்தது 
என்றும்‌, அவரது உரிமைகோருதல்கள்‌ யாவும்‌ தவறாயிருந்தன என்றும்‌, 
ஐம்பது நாட்களுக்கு முன்பு அவரைத்‌ தாங்கள்‌ சிலுவையில்‌ அறைந்தது 
சரியே என்றும்‌ நம்பிக்‌ கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ தேவனுக்கு ஊழியம்‌ 
செய்திருந்ததாக நம்பியிருந்தனர்‌. இந்த நேர்மையான இருதயங்கள்‌ 
எவ்வளவாய்‌ மாற்றம்‌ பெற்றன! அவர்கள்‌ எவ்வளவாய்ப்‌ புலம்பினார்கள்‌! 
பேதுரு பேசியகைக்‌ கேட்ட பிறகு அவர்கள்‌ (குங்களின்‌ முந்திய எண்ணங்‌ 
களுக்கு) நேர்‌ எதிரானவைகளை விசுவாசித்தனர்‌ - அதாவது, இயேசுவின்‌ 
உரிமைகோருதல்கள்‌ எல்லாம்‌ உண்மையே, அவர்கள்‌ உண்மையில்‌ தேவனு 
டைய கிறிஸ்துவைக்‌ கொலை செய்திருந்தனர்‌, மற்றும்‌ அவர்‌ மீண்டும்‌ 
உயிருடன்‌ வந்தார்‌, அவர்‌ தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ கர்த்தராகவும்‌ 
கிறிஸ்துவாகவும்‌ உள்ளார்‌. இதுவே அவர்களின்‌ விசுவாசமாய்‌ இருந்திருக்க 
வேண்டும்‌, மற்றும்‌ இந்தக்‌ குற்ற உணர்வே அவர்களைச்‌ சங்கடத்தில்‌ 
ஆழ்த்திற்று. 

பிரசங்கியார்‌ தமது உரையைக்‌ கேட்டவர்களின்‌ இருதயங்களில்‌ 
இருந்த இந்த விசுவாசம்‌, குற்ற உணர்வு மற்றும்‌ புலம்பல்‌ யாவற்றையும்‌ 
அறிந்த நிலையில்‌, அவர்களுடைய துயருற்ற இருதயங்களுக்கு உதவினார்‌. 
அவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காக அவர்‌, “மனந்திரும்புங்கள்‌” என்று 


34 


கூறினார்‌. ஆகையால்‌, இந்த இருதயங்களில்‌ ஏற்பட்ட மாற்றமானது - 
அவர்களில்‌ இருந்த துக்கம்‌ மற்றும்‌ துயரமானது - அவர்கள்‌ கதறக்‌ 
காரணமாயிற்று, இது மனந்திரும்புதலை உள்ளடக்காதிருந்தது. இது 
வரையிலும்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌ யாவும்‌, அவர்களின்‌ கதறுதலும்‌ கூட 
புறம்பானதாகவும்‌, மனந்திரும்புதலைச்‌ சார்ந்திராததாகவும்‌ இருந்தது. 
எனவே அவர்களில்‌ ஏற்பட்ட மாற்றமானது மனந்திரும்புதலுக்கு 


முன்னதாக இரட்சிக்கப்பட்டிராத இருதயங்களில்‌ கொண்டு வரப்பட 
வேண்டிய மாற்றமாக உள்ளது. அவர்களின்‌ துக்கம்‌ நிறைந்த கதறுதலுக்குப்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ பதில்‌ அளித்தது போலவே இது உண்மையானதாக 
உள்ளது. இந்தத்‌ துயரம்‌ மற்றும்‌ துக்கத்தில்‌ இருந்து விடுதலை 
அடைவதற்காக அவர்கள்‌ மனந்திரும்ப வேண்டும்‌ என்று அவர்களுக்குக்‌ 
கூறப்பட்டது. இது நாமகரணத்துவமற்ற போதனையாய்‌ உள்ளது என்பதை 
நாம்‌ ஒருக்காலும்‌ மறந்து விடக்‌ கூடாது! 

துக்கம்‌ மற்றும்‌ துயரத்தின்‌ செயல்விளைவுக்குக்‌ காரணமான இந்த 
மாபெரும்‌ விஷயம்‌ என்ன? உறுதியாகவே ஒரு மாபெரும்‌ மாற்றமானது 
இந்த இருதயங்களுக்குள்ளாக வந்திருந்தது. இந்த மாற்றமே துக்கம்‌ மற்றும்‌ 
துயரத்திற்குக்‌ காரணமாயிற்று, ஆனால்‌ இது மனந்திரும்புதலுக்கு 
முன்னதாகவே ஏற்பட்டிருந்தது. இது இயேசுவே ஆண்டவரும்‌ 
கிறிஸ்துவுமாயிருக்கறார்‌ என்ற வகையில்‌ அவர்‌ மீது ஏற்பட்ட விசுவாசமாக 
இருக்க வேண்டும்‌ என்பது உறுதியாகும்‌. எனவே இந்த அளவு விசுவாசம்‌ 
மனந்திரும்புதலுக்கு முன்பு ஏற்பட்டு இருக்க வேண்டும்‌, மற்றும்‌ 
கிறிஸ்துவுக்கு என்று நிகழும்‌ ஒவ்வொரு மனமாற்றத்திலும்‌ இது (விசுவாசம்‌) 
முன்பு உண்டாகின்றது. எனது போதனையில்‌ நான்‌ நாமகரணத்துவம்‌ 
அற்றவனாக இருப்பதற்கு, மனந்திரும்புதலுக்கு முன்பு இந்த மாற்றம்‌ 
வருகின்றது என்று நான்‌ போதிக்க வேண்டும்‌. 

பவுலுக்குள்‌ இருந்த பரிசுத்த ஆவியானவர்‌ இதே ஒழுங்குமுறையையே 
போதித்தார்‌: “இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன்‌; நீங்கள்‌ துக்கப்‌ 
பட்டதற்காக அல்ல, மனந்திரும்புறெதற்கேதுவாகத்‌ துக்கப்பட்டதற்‌ 
காகவே சந்தோஷப்படுகிறேன்‌; நீங்கள்‌ ஒன்றிலும்‌ எங்களால்‌ நஷ்டப்‌ 
படாதபடிக்கு, தேவனுக்கேற்ற துக்கம்‌ அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற 
துக்கம்‌ ... இரட்சிப்புக்கேதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது” 
(2 கொரி. 7:9, 10௮). 

நாம்‌ கவனித்துக்‌ கொண்டிருக்கின்ற இந்தக்‌ கூட்டத்தில்‌ இருந்த மக்கள்‌ 
துக்கம்‌ கொண்டிருந்தார்கள்‌ என்பது சந்தேகத்திற்கு இடமற்றதாகும்‌ - 
உண்மையில்‌, அது தேவனுக்கேற்ற துக்கமாய்‌ இருந்தது. அவர்களிடம்‌ 
பேதுரு “மனந்திரும்புங்கள்‌? என்று கூறினார்‌. இது பரலோகத்தின்‌ 
கட்டளையாக இருந்தது. 

நான்‌ வாசகர்‌ ஓவ்வொருவருடனும்‌ அமர்ந்து இந்த விஷயங்களைப்‌ 
பற்றி “இருதயப்பூர்வமாக” பேச விரும்புகின்றேன்‌. இந்த ஆதி கிறிஸ்தவர்‌ 
களைப்‌ போலவே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்‌ “ஒரே இருதயமும்‌ ஒரே 
மனமும்‌” (அப்‌. 4:82) கொண்டவர்களாக இருத்தல்‌ என்பது உலகின்‌ 
இரட்சிப்புக்கு அவசியமானதாக உள்ளது. நமக்குள்‌ பிரிவினை எதுவும்‌ 


35 


இருத்தல்‌ கூடாது. “நீர்‌ (பிதா) என்னை (இயேசுவை) அனுப்பினீர்‌ என்பதை 
உலகம்‌ விசுவாசிக்றெதற்காக” (யோவா. 17:21இ) நாம்‌ யாவரும்‌ ஒரே 
சிந்தையுடனும்‌ ஓரே யோசனையுடனும்‌ முழுமையாக இணைந்து ஒன்று 
கூடியிருக்க வேண்டும்‌. 

கிறிஸ்துவின்‌ மக்களுடைய நாமகரணமற்ற இந்தக்‌ கூடிவருதலை 
ஆராய்வதில்‌ நான்‌ பாரபட்சமற்றிருக்க முயற்சி செய்கின்றேன்‌. உண்மை 
யில்‌, நேர்மையான இருதயங்கள்‌ ஒப்புக்கொள்ளாது போவதற்கு ஒரு 
இடத்தை (விஷயத்தை) நான்‌ காண முடிவதில்லை என்ற அளவுக்குப்‌ 
பரிசுத்த ஆவியானவர்‌ இந்தக்‌ கூட்டம்‌ பற்றிய தமது (எழுத்துப்‌) பதிவில்‌ 
மிகவும்‌ தெளிவாக இருந்துள்ளார்‌. இந்தத்‌ தொடக்க காலக்‌ கிறிஸ்தவர்‌ 
களைப்‌ போலவே நாமும்‌ மகிழ்வாயிருக்கவும்‌, அவர்கள்‌ செய்ததையே 
நாமும்‌ செய்யவும்‌ வேண்டுமென்றால்‌, ஏவுதல்‌ பெற்ற இந்த உண்மைகளின்‌ 
மீது நாம்‌ கருத்து வேறுபாடு கொள்ள முடியும்‌ என்று நான்‌ நம்பவில்லை. 

நம்மில்‌ ஒருவர்‌ தமது சொந்த போதனை அல்லது மற்ற சில 
மனிதருடைய போதனையைக்‌ கொண்டிருந்து, நாம்‌ பரிசுத்தவான்களின்‌ 
ஐக்கியம்‌ மற்றும்‌ நமது கர்த்தருடைய சத்தியம்‌ ஆகியவற்றிற்கு மேலாக 
இந்தக்‌ கொள்கையை நேசித்தால்‌, தெய்வீகப்‌ பதிவேட்டில்‌ நமது 
கொள்கையை ஆதரிப்பதற்கான சில விஷயங்களை நாம்‌ நிச்சயமாகக்‌ காண 
முடியும்‌. ஒருவர்‌, நாமகரணக்‌ கூட்டம்‌ ஒன்றுடன்‌ இணைவுற்று, அந்த 
இணைவில்‌ தொடர்ந்திருக்கத்‌ தீர்மானம்‌ செய்தால்‌, எளிய, நாமகரணமற்ற 
போதனையானது அவரை மாற்றாது. சத்தியத்தை நேர்மையாய்த்‌ 
தேடுகின்ற யாவரும்‌, பரிசுத்த ஆவியானவரால்‌ இயக்கப்பட்ட இந்தக்‌ 
கூட்டத்தின்‌ தெளிவான உண்மைகளைத்‌ தங்கள்‌ இருதயத்தில்‌ மிகுந்த 
பாரத்துடன்‌ சிந்திக்கும்படி நான்‌ ஊக்கமாய்‌ வேண்டுகோள்‌ 


விடுக்கின்றேன்‌. பின்வரும்‌ தேவ வசனங்களில்‌ ஞானமுள்ள மனிதரின்‌ 
கண்ணோட்டத்தை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள்‌: 


அவைகள்‌ உன்‌ கண்களை விட்டுப்‌ பிரியாதிருப்பதாக; அவைகளை 
உன்‌ இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்‌. அவைகளைக்‌ கண்டு 
பிடிக்கிறவார்களுக்கு அவைகள்‌ ஜீவனும்‌, ... எல்லாக்‌ காவலோடும்‌ உன்‌ 
இருதயத்தைக்‌ காத்துக்கொள்‌, அதனிடத்தினின்று ஜீவ௫ஊற்று 
புறப்படும்‌. ... உன்‌ கண்கள்‌ நேராய்‌ நோக்கக்கடவது; உன்‌ 
கண்ணிமைகள்‌ உனக்கு முன்னே செவ்வையாய்ப்‌ பார்க்கக்‌ கடவது. 
உன்‌ கால்‌ நடையைச்‌ சீர்தூக்கிப்‌ பார்‌; உன்‌ வழிகளெல்லாம்‌ 
நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது 
சாயாதே; உன்‌ காலைத்‌ தீமைக்கு விலக்குவாயாக (நீதி. 4:21-27). 


மீண்டும்‌ நாம்‌, எருசலேமின்‌ இந்தக்‌ கூட்டத்தின்‌ மீதான ஆய்வில்‌ 
முன்னோக்கிச்‌ செல்லுவோம்‌. துக்கமும்‌ துயரமும்‌ அடைந்திருந்த இந்த 
இருதயங்களிடத்தில்‌, “நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவ 
மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொள்ளுங்கள்‌ ...” (அப்‌. 2:38) என்று கூறப்பட்டது. இது தேவனு 
டைய குமாரனைக்‌ கொலை செய்திருந்த பயங்கரமான பாவத்தின்‌ 


36 


சுமையினால்‌ பெரும்‌ துயர்‌ அடைந்திருந்த இருதயங்களுக்குத்‌ தரப்பட்ட 
பதிலாகும்‌ என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. இது அவர்களின்‌ இருதயங்‌ 


களில்‌ கனமாய்‌ சுமரப்பட்ட பாவமாக இருந்தது. இதைச்‌ செய்தமைக்காக 
அவர்கள்‌ ஆழ்ந்த வருத்தமுற்று, இதை முடிவுக்குக்‌ கொண்டு வரத்‌ தயாராக, 
இருதயப்பூர்வமாகத்‌ தயாராக இருந்தனர்‌ - ஆனால்‌ இது எவ்விதம்‌ 
முடிவுக்குக்‌ கொண்டு வரப்படக்கூடும்‌? “நாங்கள்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌?” என்பதே அவர்களின்‌ இருதயங்களின்‌ கதறுதலாயிருந்தது 
(அப்‌. 2:37). இப்படிப்பட்ட பயங்கரமான பாவத்திலிருந்து விடுதலை 
யாவதற்கு ஏதாவது செய்ய முடியுமா முடியாதா என்று அவர்கள்‌ திகைத்‌ 
திருப்பார்கள்‌ என்பது உறுதி. “மனந்திரும்புங்கள்‌” என்பதே பதிலாயிருந்தது. 
உண்மையில்‌ பேதுரு, “ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக்‌ 
கொடுங்கள்‌. அவருடைய சித்தத்தை உங்களுடைய சித்தமாக்குங்கள்‌. 
எந்தத்‌ தயக்கமும்‌ இன்றி உங்களை அவரிடத்தில்‌ திருப்புங்கள்‌” என்று 
கூறினார்‌. மக்களிடம்‌ அவர்‌, “ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்று 
இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்‌ 
கள்‌; அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌” (அப்‌. 2:38) 
என்று கூறினார்‌. 

இந்தப்‌ பதிலைக்‌ கொடுத்ததில்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ இந்த 
இருதயங்களுக்கு மன்னிப்பின்‌ நிபந்தனைகளையும்‌ அல்லது குற்றத்‌ 
திலிருந்து விடுதலையாவகையும்‌ உள்ளடக்கியிருந்தார்‌ என்பதை நாம்‌ 
யாவரும்‌ இருதயப்பூர்வமாக ஓப்புக்‌ கொள்பவர்களாய்‌ உள்ளோம்‌. இந்த 
பதிலின்‌ நிபந்தனைகளுக்கு இணங்கிச்‌ செல்லும்‌ ஏதோ ஒரு இடத்தில்‌ 
அவர்கள்‌ விடுதலையை, குற்றத்திலிருந்து விடுவிக்கப்படுதலை, மன்னிப்‌ 
பைக்‌ காண்பார்கள்‌. இந்த விடுவிக்கப்படுதலானது மனந்திரும்புதல்‌ 
ஏற்படும்‌ வரையிலும்‌ உண்டாகவில்லை என்று நாம்‌ உறுதியாய்க்‌ கூறலாம்‌. 
அவர்கள்‌ மனந்திரும்பி, எவ்விதத்‌ தயக்கமும்‌ இன்றி தங்களைக்‌ 
கிறிஸ்துவுக்குக்‌ கொடுத்த பொழுது, அவர்கள்‌ தங்களின்‌ பாவமன்னிப்புக்‌ 
கென்று ஞானஸ்நானம்‌ பெறவேண்டும்‌ என்று கூறப்பட்டது. பாவத்தி 
லிருந்து விடுதலை அல்லது மன்னிப்பு என்பது பதிவேடு முழுவதிலும்‌ இந்த 
ஒரு இடத்தில்தான்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒரு முறைதான்‌, 
துக்கப்பட்டுக்‌ கிடந்த இருதயங்களுக்கு, அவர்களின்‌ பாவ “மன்னிப்புக்‌ 
கென்று” ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளும்படி கூறப்பட்டது. இந்த 
இருதயங்கள்‌ இவ்விடத்தில்‌ எதற்காக ஞானஸ்நானம்‌ பெறும்படி 
கூறப்பட்டதோ அதனிடத்திற்கு ஏற்கனவே வந்தடைந்திருத்தல்‌ அல்லது 
வந்திருத்தல்‌ என்பது சாத்தியமாய்‌ உள்ளதா? இல்லையே. மற்றும்‌, இந்த 
இருதயங்களுக்கு அவர்களின்‌ ஞானஸ்நானத்தின்பொழுது பரிசுத்த 
ஆவியின்‌ வரம்‌ கிடைக்கும்‌ என்று வாக்களிக்கப்பட்டிருந்தது. 

பதிவேடானது, “அவனுடைய வார்த்தையைச்‌ சந்தோஷமாய்‌ ஏற்றுக்‌ 
கொண்டவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. அன்றையத்‌ தினம்‌ 


ஏறக்குறைய மூவாயிரம்‌ பேர்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்பட்டார்கள்‌” (அப்‌. 2:41) 
என்று கூறுகின்றது. அந்த நாட்களில்‌, “இரட்சிக்கப்பட்டவர்களை” 
(அப்‌. 2:47) தேவன்‌ அனுதினமும்‌ இரட்சிக்கப்பட்டவர்களுடன்‌ சேர்த்துக்‌ 


37 


கொண்டுவந்தார்‌. இந்த மக்கள்‌ சேர்க்கப்பட்ட போதுதான்‌ - அது 
வரைக்கும்‌ அல்ல - தேவனுடைய சபையாகவும்‌, அகன்‌ உறுப்பினர்களாக 
வும்‌ இருந்தார்கள்‌ என்று நாம்‌ கண்டுள்ளோம்‌. இந்த மூவாயிரம்‌ 
ஆத்துமாக்களும்‌ ஞானஸ்நானத்தின்‌ பொழுது (சபையில்‌) சேர்க்கப்‌ 
பட்டனர்‌, அவ்வாறு அதில்‌ சேர்க்கப்பட்ட பொழுது அவர்கள்‌ தேவனு 
டைய சபையின்‌ உறுப்பினர்களாயினர்‌. 

நாமகரணத்துவமற்ற இந்தக்‌ கூட்டத்தில்‌ மக்கள்‌ விசுவாசிக்கும்படியும்‌, 
(“நிச்சயமாய்‌ அறியக்கடவர்கள்‌”), மனந்திரும்பும்படியும்‌, பாவமன்னிப்‌ 
புக்காக ஞானஸ்நானம்‌ பெறும்படியும்‌ கூறப்பட்டனர்‌ என்பதில்‌ 
வேதவசனங்கள்‌ தெளிவாக உள்ளன. மக்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற 
பொழுது இரட்சிக்கப்பட்ட சீஷர்களின்‌ கூட்டத்தில்‌ சேர்க்கப்பட்டனர்‌ 
மற்றும்‌ அவர்களின்‌ ஞானஸ்நானத்தின்பொழுது அவர்களுக்குப்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ வரம்‌ கொடுக்கப்பட்டது என்பதும்‌ வேதவசனத்தின்படி 
உறுதியானதாக உள்ளது. நேர்மையான இருதயம்‌ எதுவும்‌ ஆழ்ந்து 
சிந்தித்துக்‌ கனப்படுத்தும்‌ வகையில்‌ இந்த உண்மைகள்‌ தனிச்‌ சிறப்பு 
உடையவைகளாய்‌ உள்ளன. 


“பாவமன்னிப்புக்கென்று”” என்ற சொற்றொடரில்‌ உள்ள “என்று” 
என்பதற்கான அர்த்தத்தை இன்னொரு வேளையில்‌ நாம்‌ கண்டறிவோம்‌. 
இருப்பினும்‌ பின்வருவதை நாம்‌ ஏற்கனவே முடிவு செய்துள்ளோம்‌: 
நாமகரணத்துவமற்ற இந்தக்‌ கூட்டத்தில்‌ போதிக்கப்பட்டதை மக்களுக்குக்‌ 
கற்பிக்கின்ற ஒருவர்‌ தமது போதனையை வேதாகமத்தின்‌ வார்த்தை 
களிலேயே வாசிக்க முடியும்‌; அவர்‌ தாம்‌ நாமகரணத்துவமற்றவர்‌ என்பதி 
லும்‌, தேவனுடைய சபையையே கட்டி எழுப்புகின்றார்‌ என்பதிலும்‌ நிச்சய 
மாயிருக்க முடியும்‌. என்றால்‌, அவர்‌ போதிக்கின்றது என்ன? அவர்‌, 
இயேசுவே ஆண்ட வரேென்றும்‌ கிறிஸ்து என்றும்‌ மக்கள்‌ விசுவாசிக்கும்படி. 
போதிக்கின்றார்‌, மற்றும்‌ அவர்கள்‌ தேவனுக்கேற்ற இந்தத்‌ துக்கத்தை 
மக்கள்‌ விசுவாசிக்கும்படி போதிக்கின்றார்‌. விசுவாசித்து, அதன்‌ 
விளைவாகத்‌ துக்கப்படுகின்றவர்களை மனந்திரும்பும்படி அவர்‌ 
அழைக்கின்றார்‌; மற்றும்‌, விசுவாசித்து, துக்கப்பட்டு, மனந்திரும்பியவர்‌ 
களை அவர்களின்‌ பாவமன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம்‌ பெறும்படி 
அவர்‌ அழைக்கின்றார்‌. அவர்கள்‌ கீழ்ப்படியும்‌ போது, தேவனுடைய 
சபையாகிய இரட்சிக்கப்பட்டவர்களுடன்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ 
படுவார்கள்‌ மற்றும்‌ பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவார்கள்‌ என்ற 
தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும்‌ அவர்‌ கொடுக்கின்றார்‌. இப்படிப்‌ 
பட்ட ஒரு போதகர்‌ பேதுருவைப்‌ போன்றே கிறிஸ்தவராகவும்‌ 
பிரசங்கியாராகவும்‌ இருக்கின்றார்‌, மற்றும்‌ அவருடைய பிரசங்கத்தினால்‌ 
கிறிஸ்துவிடம்‌ கொண்டு வரப்பட்டவர்கள்‌ அந்த மூவாயிரம்‌ பேரைப்‌ 
போன்ற கிறிஸ்தவர்களாகவே உள்ளனர்‌. அவர்கள்‌ தேவன்‌ தங்களைச்‌ 
சேர்த்துக்‌ கொண்ட சடையின்‌ உறுப்பினர்களாக மட்டுமே இருக்கின்றனர்‌. 


38 


6 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


ஒருமைப்பாயாற்கான ஒரே 


அப்படை 


புதிய ஏற்பாட்டில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ தமது போதனையில்‌, தேவனு 
டைய மக்கள்‌ ஒரே இருதயமும்‌ ஒரே ஆத்துமாவும்‌ உடையவர்களாய்‌ 
இருக்க வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொள்கின்றார்‌. கிறிஸ்துவுக்குள்ளான 
விசுவாசிகளின்‌ மத்தியில்‌ பிரிவினைகள்‌ என்பவை பாவம்‌ நிறைந்ததாகவும்‌, 
உண்மைக்‌ கிறிஸ்தவத்தை அழிக்கக்‌ கூடியதாகவும்‌ உள்ளன என்பதை 
அறியாதிருக்கின்றவர்‌ வேதாகமத்தின்‌ மிகத்‌ தெளிவான போதனையைக்‌ 
காணாது விட்டுவிடுகின்றார்‌. “இதோ, சகோதரர்‌ ஒருமித்து வாசம்‌ 
பண்ணுகிறது எத்தனை நன்மையும்‌ எத்தனை இன்பமுமானது” (சங்‌. 133:1). 


இயேசு தமது தந்தையிடம்‌ பின்வருமாறு ஜெபித்தார்‌: 


நான்‌ இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுகிறதுமல்லாமல்‌, 
இவர்களுடைய வார்த்தையினால்‌ என்னை விசுவாசிக்கிறவர்களுக்‌ 
காகவும்‌ வேண்டிக்கொள்ளுகிறேன்‌. அவர்களெல்லாரும்‌ ஒன்றா 
யிருக்கவும்‌, பிதாவே, நீர்‌ என்னை அனுப்பினதை உலகம்‌ விசுவாசக்‌ 
கிறதற்காக, நீர்‌ என்னிலேயும்‌ நான்‌ உம்மிலேயும்‌ இருக்கிறது போல 
அவர்களெல்லாரும்‌ நம்மில்‌ ஒன்றாயிருக்கவும்‌ வேண்டிக்கொள்ளு 
கிறேன்‌. நாம்‌ ஒன்றாயிருக்கிறதுபோல அவர்களும்‌ ஒன்றாயிருக்கும்‌ 
படி, நீர்‌ எனக்குத்‌ தந்த மகிமையை நான்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்தேன்‌. 
ஒருமைப்பாட்டில்‌ அவர்கள்‌ தேறினவர்களாயிருக்கும்படிக்கும்‌, 
என்னை நீர்‌ அனுப்பினதையும்‌, நீர்‌ என்னில்‌ அன்பாயிருக்றெதுபோல 
அவர்களிலும்‌ அன்பாயிருக்கிறதையும்‌ உலகம்‌ அறியும்படிக்கும்‌, நான்‌ 
அவர்களிலும்‌ நீர்‌ என்னிலும்‌ இருக்கும்படி வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ 
(யோவா. 17:20-23). 


பிதாவும்‌ குமாரனும்‌ ஒன்றாயிருக்கிறதுபோல உலகத்தில்‌ உள்ள ஒவ்வொரு 
விசுவாசியும்‌ மற்ற விசுவாசியுடன்‌ ஒன்றாயிருக்க வேண்டும்‌ என்ற 
இரட்சகரின்‌ இந்த ஜெபமானது கிறிஸ்துவின்‌ மக்களுடைய ஒருமைப்‌ 
பாட்டின்‌ உபதேசத்துற்கு கிறிஸ்துவை உண்மையாய்‌ நேசிப்பவர்கள்‌ 
யாவரையும்‌ மாற்றப்‌ போதுமானதாக இருக்க வேண்டும்‌. இயேசுவின்‌ 
ஆமம்‌ மிகுந்த கவலையின்போது அவர்‌ இந்த விஷயத்திற்காக ஜெபித்தார்‌ 


39 


என்பது ஒவ்வொரு சீஷருக்கும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக இருக்க 
வேண்டும்‌; சொல்லப்‌ போனால்‌, இது ஒவ்வொரு இருதயத்திலும்‌ 
ஆர்வத்தைக்‌ கனமுள்ளதாக்க வேண்டும்‌. இந்த ஒருமைப்பாட்டிற்கான 
எஜமானரின்‌ நோக்கத்தை ஒருவர்‌ அறிகையில்‌ சிறப்பாக இது 
முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக உள்ளது: பிரிவினை என்ற மிக மோசமான 
பாவத்தைப்‌ போல விசுவாசிகளிடையில்‌ உள்ள வேறு எந்தப்‌ பாவமும்‌ 
கிறிஸ்துவிலுள்ள விசுவாசத்திலிருந்து இந்த உலகத்தை அவ்வளவு 
(அதிகமாய்க்‌) தடை செய்வதில்லை. 

பவுல்‌, “சகோதரரே, நீங்களெல்லாரும்‌ ... ஏக மனதும்‌ ஏக யோசனையு 
முள்ளவர்களாய்ச்‌ சீர்பொருந்தியிருக்க வேண்டுமென்று நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே உங்களுக்குப்‌ புத்தி 
சொல்லுகிறேன்‌” (1 கொரி. 1:10) என்று எழுதினார்‌. ஒருமைப்பாட்டிற்காகப்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ பகுதியில்‌ இவ்வித வேண்டுகோள்களுடன்‌, ஒரு 
உண்மையான ஆவி, ஒரு கீழ்ப்படிதலுள்ள இருதயம்‌ நம்‌ மத்தியில்‌ இந்தப்‌ 
பாவத்தை எவ்வாறு இலேசாக எடுத்துக்‌ கொள்ள முடியும்‌? மற்ற சீஷருடன்‌ 
ஒன்றாயிருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரால்‌ அவருக்கு கட்டளையாகத்‌ 
தரப்பட்டுள்ள விஷயமான எந்த ஒன்றையும்‌ மற்றும்‌ எல்லாவற்றையும்‌ கூட 
விட்டு விடுதல்‌ என்றுள்ளதை அவர்‌ உணரக்‌ தவறுவது எவ்விதம்‌? சொல்லப்‌ 
போனால்‌, ஒருவர்‌ கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில்‌ பிரிவினையை நிரந்தர 
மானதாக்கும்‌ எந்த ஒரு நடைமுறையையும்‌ மதத்தில்‌ கொண்டிருக்கும்‌ 
வரைக்கும்‌ பாவம்‌ நிறைந்துள்ள குற்ற உணர்வை உணர்ந்தாக வேண்டுமே. 

மத உலகத்தில்‌ இரு விஷயங்கள்‌ பிரிவினைகளை நிரந்தரமாக்கு 
கின்றன. ஒன்று, பல மக்கள்‌ - நல்ல, பக்தியான சில மக்களும்‌ கூட - இதை 
ஒரு பாவமாகக்‌ கருதாமல்‌, இலேசாக எடுத்துக்கொண்டு, இதைப்‌ பற்றிக்‌ 
கவலைப்படாது இருக்கின்றனர்‌. மற்றொரு காரணம்‌ என்பது, பக்தியுள்ள 
அல்லது வேறு வகையில்‌ உண்மையுள்ள இருதயம்‌ கொண்ட வர்களும்‌ கூட 
இந்த மோசமான பிரிவினை உள்ளது என்பதற்காக ஆழ்ந்த வருத்தமுற்று, 
இந்த இடர்ப்பாட்டை, இது நிவிர்த்தி செய்யக்‌ கூடாதபடி ஆழமாக 
உள்ளது என்று கருதுகின்றனர்‌. இவ்விரண்டு குழுவினருமே நமது கர்த்தர்‌ 
போதித்து கட்டளையிடுகின்றவர்களைக்‌ கொண்டு வர எவ்வித முயற்சியை 
யும்‌ மேற்கொள்ளுவதில்லை; மாறாக, ஓவ்வொரு குழுவும்‌ தேவனுக்குக்‌ 
கழ்ப்படியாமையிலேயே தொடர்ந்துள்ளனர்‌. 

இருப்பினும்‌ சிலர்‌ இயேசுவுக்குக்‌ கீழ்ப்படிவதற்காக “ஒருவனாய்‌ 
ஆலையை மிதிக்க” (ஏசா. 63:3)த்‌ தயாராக உள்ளனர்‌. தாசு நகரத்துச்‌ சவுல்‌ 


போல அவர்கள்‌, “ஆண்ட வரே நான்‌ என்னசெய்யவேண்டும்‌?” (அப்‌. 22:10) 
என்று தங்கள்‌ இருதயங்களில்‌ கதறுகன்றனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
வேலையையோ அல்லது சமூக அந்தஸ்தையோ விட்டுவிட்டு, ஒரு 
“பார்வைப்‌ பொருளாகவும்‌,” “உலகத்தின்‌ குப்பையைப்‌ போலவும்‌, 
எல்லாரும்‌ துடைத்துப்‌ போடுகிற அழுக்கைப்‌ போலவும்‌” (1 கொரி. 4:13) 
ஆவதற்கு மனதாயிருக்கின்றனர்‌. இவ்வாறு செய்வதினால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
கர்த்தரைப்‌ பிரியப்படுத்தி, அவரது சித்தத்தைச்‌ செய்யலாம்‌. இவர்களுக்காக 
நான்‌ எழுதுகின்றேன்‌. 


40 


நாமகரணத்துவம்‌ நிரந்தரமாக்கப்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ வரையிலும்‌ 
பரிசுத்தவான்களுக்கு மத்தியில்‌ உள்ள ஒருமைப்பாட்டின்‌ அழகிய 
விளைவை ஒருக்காலும்‌ அடைய முடியாது. இதை உற்சாகப்படுத்து 
கின்றவர்‌ இயேசு எதற்காக ஜெபித்தாரோ, அந்த மகிமையான முடிவை 
நிறைவேற்ற ஏற்படுத்தும்‌ முயற்சிகளுக்கானவற்றைத்‌ தடை செய்வதையே 
உற்சாகப்படுத்துன்றவராய்‌ இருக்கின்றார்‌. இப்படிப்பட்ட ஒருவர்‌ மத 
உலகில்‌ மாபெரும்‌ தீமையை உற்சாகப்படுத்துகின்றார்‌. இதைப்‌ பற்றி 
சிந்தித்துப்‌ பாருங்கள்‌: உலகின்‌ மிகச்‌ சிறந்த மக்களில்‌ சிலர்‌ (குங்கள்‌ 
இருதயத்தில்‌), இவ்வுலகில்‌ கிறிஸ்துவின்‌ நோக்கத்தை நிறைவேற்றத்‌ தடை 
செய்கின்ற விஷயங்களை இலேசாக நோக்கி, அவற்றை உற்சாகப்படுத்தி, 
மற்ற ஒரு சில விஷயங்கள்‌ போலவே இதை ஆதரிக்கவும்‌ செய்கின்றனர்‌. 

நாமகரணக்‌ கூட்ட சபைகள்‌ யாவும்‌ அவ்விதக்‌ கொள்கைக்கு 
“உடன்படாமல்‌,” “அவளை விட்டு வெளியே வரும்படியாகவே”” 
(வெளி. 18:4ஐக்‌ காணவும்‌) நாம்‌ விரும்ப முடியும்‌, ஆனால்‌ இந்த நிலைக்காக 
உண்மைத்துவ நிலையில்‌ நாம்‌ நம்பிக்கை கொண்டிருக்க முடியாது. 
நாமகரணக்‌ கூட்டத்தின்‌ தொடர்ந்த வளர்ச்சி நிலையைத்‌ தடை செய்து 
நிறுத்துவதற்கு, அதன்‌ தமைகளைத்‌ தனிப்பட்ட இருதயங்கள்‌ காண்பதே 
ஓரே வழியாக உள்ளது. பிறகு அவர்கள்‌ அதைக்‌ கைவிட வேண்டும்‌, 
மறுத்துரைக்க வேண்டும்‌ மற்றும்‌ அவர்கள்‌ புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட 
காலத்தில்‌ இருந்த கிறிஸ்தவர்களைப்‌ போல ஆக வேண்டும்‌. முதல்‌ 
கிறிஸ்தவர்களைப்‌ போல கிறிஸ்தவர்களாக மட்டும்‌ இருப்பது என்பது - 
போதிக்க, ஊழியம்‌ செய்ய, ஆராதிக்க மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ சகல 
சத்தியத்திலும்‌ வழி நடத்த இவ்வுலகில்‌ வந்த போது, அவர்கள்‌ செய்யும்படி 
கூறியவற்றையை செய்தல்‌ என்ற வகைகளான - பரிசுத்த ஆவியானவரின்‌ 
மூலம்‌ முழுமையாக வழிநடத்தப்படுதல்‌ என்று அர்த்தமாகின்றது. அவர்‌ 
மனிதகுலத்தில்‌ செய்த ஊழியத்தைப்‌ போலவே நாமும்‌ செய்தால்‌, நாம்‌ 
புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌ இருந்த கிறிஸ்தவர்களைப்‌ 
போலவே நாமகரணத்துவமற்றவர்களாயிருப்பது என்பது உறுதி. 


முதல்‌ கிறிஸ்தவர்களைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ வழி நடத்தும்‌ 
வரையிலும்‌, அவர்கள்‌ இரட்சிப்பின்‌ மாபெரும்‌ ஊழியத்தைச்‌ செய்ய 
இயேசு அவர்களை அனுமதிக்காதிருந்தார்‌. “காத்திருங்கள்‌” என்பது 
கட்டளையாக இருந்தது. அவர்கள்‌ அதைச்‌ செய்தனர்‌. அவர்‌ வந்தார்‌, 
மற்றும்‌ நாம்‌ அந்த க்ஷர்களுக்குள்‌ மற்றும்‌ அவர்களுடன்‌ அவருடைய முதல்‌ 
ஊழியத்தை ஆய்வு செய்து கொண்டுள்ளோம்‌. இயேசு இன்றைய 
நாட்களில்‌ தமது சீஷர்கள்‌ அதே பரிசுத்த ஆவியானவரால்‌ வழிநடத்தப்‌ 
படுவதை விட, தமது முதல்‌ சீஷர்கள்‌ அவ்விதம்‌ வழிநடத்தப்படுவதில்‌ 
அதிகம்‌ அக்கறையாய்‌ இருந்தாரா? அவர்கள்‌ (முதல்‌ சீஷர்கள்‌) 
ஆவியானவரின்‌ வழி நடத்துதலின்றி ஊழியம்‌ செய்ய அவர்‌ அனுமதிக்கா 
இருந்தால்‌, இன்று நாம்‌ அதை வழிநடத்த வந்த பொழுது செய்த ஊழியத்தை 
இன்றைய நாட்களில்‌ உண்மையாகவும்‌ இருதயத்திலிருந்தும்‌ பின்பற்றும்‌ 
ஒருவர்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ வழிநடத்துதலைப்‌ பின்பற்றுகின்றார்‌ 
என்பது உறுதியாகும்‌. உண்மையில்‌, நாம்‌ அறிந்துள்ள வரையிலும்‌ இது 


41 


ஒன்றுதான்‌ அவரால்‌ வழிநடத்தப்படுவதற்குரிய ஓரே வழியாக உள்ளது. 
அவர்களுடனான அவருடைய ஊழியம்‌ நமக்கு முன்மாதிரியாகவும்‌ 
வழிகாட்டியாகவும்‌ இருக்கின்றது என்ற வகையிலும்‌, நமது ஊழியமானது 
இந்த தெய்வீக மாதிரிக்கு உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும்‌ என்ற 
வகையிலும்‌ நாம்‌ ஊழியத்தின்‌ ஒவ்வொரு படிநிலையையும்‌ மனச்‌ 
சான்றுடன்‌,/உணர்வுப்பூர்வமாகப்‌ பரிசோதனை செய்ய வேண்டும்‌. இந்த 
முதல்‌ ஊழியமானது இயேசுவைப்‌ பற்றிப்‌ பிரசங்கித்தல்‌, கேள்விப்படுகல்‌, 
நிச்சயமாய்‌ அறிதல்‌, மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ அதன்‌ பிறகு ஞானஸ்நானம்‌ 
பெறுதல்‌ ஆகியவற்றை உள்ளடக்கியிருந்தது என்று நாம்‌ கண்டுள்ளோம்‌. 
எனவே இந்த முன்மாதிரியைப்‌ பின்பற்றுகின்றவர்‌, இயேசுவின்‌ உயிர்த்‌ 
தெழுகலுக்குப்பின்‌ வந்த பெந்தெகொஸ்தே நாளன்று பேதுருவும்‌ அவரது 
உரையைக்‌ கேட்டவர்களும்‌ செய்தது போலவே செய்கின்றார்‌. இப்படிப்‌ 


பட்ட ஒரு பிரசங்கியார்‌, புதிய ஏற்பாட்டில்‌ வெளிப்படுத்தப்பட்ட படியே 
இயேசுவைப்‌ பிரசங்கிக்கின்றார்‌, தமது உரையைக்‌ கேட்பவர்கள்‌, 
சிலுவையில்‌ அறையப்பட்ட இயேசுவே ஆண்டவரும்‌ கிறிஸ்துவுமா 
யிருக்கின்றார்‌ என்பதை நிச்சயமாய்‌ அறிந்து கொள்ளும்படி வேண்டுகோள்‌ 
விடுக்கின்றார்‌, மற்றும்‌ அதை அறிகிறவர்கள்‌ யாவரும்‌ மனந்திரும்பி 
குங்களின்‌ பாவமன்னிப்புக்காக ஞானஸ்நானம்‌ பெறும்படி கட்டளை 
யிடுகின்றார்‌. அவர்‌ பல்வேறு நாமகரணக்‌ கூட்டங்களின்‌ உபதேசத்தைப்‌ 
பிரசங்கியாமல்‌, வேதாகம உபதேசத்தை மட்டுமே பிரசங்கிக்கின்றார்‌. 
இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியாரை எந்த ஒரு நாமகரணப்‌ பட்டத்‌ 
தினாலாவது பெயர்‌ சூட்டி அழைத்தல்‌ என்பது அந்த மனிதரைத்‌ தவறாகக்‌ 
குறிப்பிடுவதாகவும்‌ மற்றும்‌ நமது கர்த்தருடைய உபதேசத்தைக்‌ தவறாகக்‌ 
குறிப்பிடுவதுமாகவும்‌ உள்ளது. 

பரிசுத்த ஆவியானவரின்‌ தெளிவான இந்த உதாரணத்துடன்‌ 
இருக்கையில்‌, சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிப்பதிலும்‌ உலகத்தை இரட்சிப்‌ 
பதிலும்‌ உண்மையுள்ள இருதயங்கள்‌ பிரிந்திருப்பது எவ்விதம்‌? இந்த 
உதாரணம்‌ தெளிவாக உள்ளதா? இதை நாம்‌ பின்பற்ற முடியுமா? இது 


நன்கு பயணம்‌ செய்ய பயன்பட்ட ஒரு சாலையைப்‌ போலவே மிகத்‌ 
தெளிவானதாக உள்ளது. கல்லாதவர்களும்‌ பள்ளி செல்லாதவர்களும்‌ 
இதைப்‌ புரிந்து கொள்வதற்காக ஒரு கஇர்க்கதரிசியோ, ஆசாரியரோ அல்லது 
பிரசங்கியாரோ இதை விளக்கப்படுத்த தேவையில்லை; வாசிக்கின்ற 
எவரொருவரும்‌ புரிந்து கொள்ளுமளவு இது தெளிவானதாகவே உள்ளது. 
சத்தியத்தைத்‌ தேடுகின்ற இருதயங்கள்‌ இயேசுவின்‌ இரத்தத்தைப்பற்றி 
தவறாகப்‌ புரிந்து கொள்ளு மளவுக்கு பரிசுத்த ஆவியானவர்‌ குழப்பமாய்ப்‌ 
பேசியுள்ளார்‌ என்பது சாத்தியமாயுள்ளதா? ஏக மனதும்‌ ஏக யோசனையும்‌ 
உள்ளவர்களாய்‌ இருக்கும்படி இயேசு கெஞ்சி வேண்டுகோள்‌ விடுத்துள்ள 
பொழுது, பரிசுத்த ஆவியானவரின்‌ போதனையானது அவர்கள்‌ 
குழுக்களாகப்‌ பிரிந்து ஒவ்வொருவரும்‌ தனது குழுவை கட்டியெழுப்ப 
வேண்டும்‌ என்ற அளவுக்குத்‌ தெளிவற்றதாக உள்ளதா? தவறு எங்குள்ளது? 
இருதயங்கள்‌ பரிசுத்த ஆவியானவரைப்‌ புரிந்து கொள்ள முடியாத 
அளவுக்கு அவர்‌ போதித்துள்ளார்‌ என்றால்‌, நாம்‌ ஒன்றாயிருக்கும்படிக்குப்‌ 


42 


பரிசுத்த ஆவியானவருடைய வேண்டுகோள்கள்‌ வீணானவைகளாயுள்ளன 
என்பது உறுதி. 

பேதுரு பிரசங்கிக்கக்‌ கேட்ட மக்கள்‌ ஞானஸ்நானத்திற்கு முன்பா 
அல்லது அதற்குப்‌ பின்பா, எப்பொழுது இரட்சிக்கப்பட்டார்கள்‌? 
சாலையில்‌ இவ்விடத்தில்‌ ஒரு பிரிவு உள்ளது. இவ்விடத்தில்‌ நல்ல மற்றும்‌ 
உண்மையான இருதயங்கள்‌ ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிந்துள்ளன. இது 
அவசியமானதாக உள்ளதா? அந்த பெந்தெகொஸ்தே நாளன்று 
ஞானஸ்நானம்‌ பெற்ற மூவாயிரம்‌ பேர்‌ இந்த விஷயத்தில்‌ கருத்து 
வேறுபாடு கொண்டிருந்தார்களா? அல்லது அவர்கள்‌ ஒன்றாயிருந்தார்களா? 
அந்தக்‌ கூட்டம்‌ முடிந்த பிறகு, ஞானஸ்நானத்திற்கு முன்பே இரட்சிக்கப்‌ 
பட்டதாக நம்பிய ஒரு குழுவும்‌, ஞானஸ்நானத்திற்குப்‌ பின்பே இரட்சிக்கப்‌ 
பட்டதாக நம்பிய இன்னொரு பிரிவினைக்‌ குழுவும்‌ அங்கிருந்ததா? 
இல்லை, அங்கு அவ்வாறில்லை, மற்றும்‌ அங்கு அப்படிப்பட்ட பிரிவினை 
இல்லை என்பதை ஒவ்வொருவரும்‌ அறிவார்‌. ஏன்‌ அவ்வாறு இல்லை? இந்த 
மக்கள்‌ உலகின்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ இருந்து அங்கு வந்து கூடியிருக்க 
வில்லையா? அவர்கள்‌ மாறுபட்ட மொழிகளைப்‌ பேசவில்லையா? மற்றும்‌ 
அவர்கள்‌ மாறுபட்ட செல்வாக்குகளின்‌ கீழும்‌ மாறுபட்ட சூழ்நிலை 
களிலும்‌ வளர்ந்திருந்ததில்லையா? வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, 
இன்றைய நாட்களில்‌ கேட்பவர்களைப்‌ போலவே அவர்கள்‌ உணர்வுகள்‌, 
நிலைப்பாடுகள்‌, இல்லச்‌ செல்வாக்குகள்‌, மற்றும்‌ முந்திய பயிற்சி 
ஆகியவற்றில்‌ பல்வகைப்பட்டவார்களாய்‌ இருந்ததில்லையா? அவ்வாறு 
இருந்த போதிலும்‌, “பாவமன்னிப்புக்கென்று ... ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌” (அப்‌. 2:38) என்று பேதுரு கூறிய உடனேயே, அந்த 
மாபெரும்‌ கூட்டத்தில்‌ இருந்த ஒவ்வொருவரும்‌ பேதுருவின்‌ உரையைப்‌ 
புரிந்து கொண்டனர்‌. நாம்‌ ஏன்‌ புரிந்து கொள்ள முடியாது? எது 
வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்றது? பேதுருவின்‌ உரையினுடைய 
மொழிபெயர்ப்பு நம்மிடம்‌ உள்ளதென்பது உண்மையே, ஆனால்‌ நமது 


மொழிபெயர்ப்பு உண்மையானதாக உள்ளதா? பேதுருவின்‌ கருத்துக்கள்‌ 
அடங்கிய தமிழ்‌ வார்த்தைகள்‌ புரிந்துகொள்ள மிகவும்‌ கடினமானவை 
களாய்‌ உள்ளனவா? 

வேறு வார்த்தைகளில்‌ சொல்லுவதென்றால்‌, எனது அன்பார்ந்த 
நண்பர்களே, அவர்களெல்லாரும்‌ ஒன்றாயிருக்கவும்‌ என்று எல்லா 
வேளைகளிலும்‌ இயேசு ஜெபித்திருக்கையில்‌, நேர்மையான இருதயமுள்ள 
வர்கள்‌ “உங்கள்‌ பாவமன்னிப்புக்கென்று” என்ற சொற்றொடரில்‌ உள்ள 
“என்று” என்ற சிறு வார்த்தையைக்‌ தப்பிதமாய்‌ அர்த்தம்‌ செய்து கொண்டு 
குழுக்களாய்ப்‌ பிரிந்து, தேவனுடைய மக்களின்‌ மத்தியில்‌ கட்சிகளையும்‌ 
பிரிவினைகளையும்‌ ஏற்படுத்த வேண்டும்‌ என்று நீங்கள்‌ நம்புகின்றீர்களா? 
“என்று” என்ற வார்த்தையானது குழப்பமற்றதாக உள்ளது என்பது உறுதி. 
“0௦” என்ற அந்த எளிய ஆங்கிலோ - சாக்ஸன்‌ வார்த்தையானது 
கதையைக்‌ கூறுகின்றது. இதுவே அவ்வசனப்‌ பகுதியின்‌ அர்த்தத்திற்குத்‌ 
திறவுகோலாக உள்ளது. ஒருவர்‌, “மத உலகில்‌ உள்ள பிரிவினையானது 
“என்று” போன்ற வார்த்தை களின்‌ அர்த்தத்தின்‌ மீது அல்ல ஆனால்‌ 


43 


எப்பொழுது - ஞானஸ்நானத்திற்கு முன்பு அல்லது - பின்பு - நாம்‌ 
இரட்சிக்கப்‌ படுகின்றோம்‌ என்ற கேள்வியின்‌ மீதுதான்‌ அதிகமாய்ப்‌ 
பிரிந்துள்ளது என்பது உறுதி” என்று கூறலாம்‌. இதுவே உண்மை என்பது 
மிகவும்‌ உறுதியானது. உண்மையில்‌, பிரிவினைக்குச்‌ சாக்குப்போக்கு 
எதுவும்‌ இருப்பதில்லை. நாம்‌ ஒன்றாயிருக்க வேண்டுமென்ற நமது 
இரட்சகரின்‌ வேண்டுகோளை நாம்‌ முழுமையாகப்‌ புறக்கணித்தால்‌ 
மட்டுமே நாமகரணத்துவம்‌ தொடர முடியும்‌. 

இந்த மக்கள்‌ பாவமன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம்‌ பெற 
வேண்டுமென்று பேதுரு கூறிய பொழுது, அவர்‌ ஞானஸ்நானத்தையும்‌ 
பாவமன்னிப்பையும்‌ ஒரு முக்கிய கருத்தமைவில்‌ இணைத்தார்‌. அவர்‌ 
அர்த்தப்படுத்தியது என்ன? இதை நாம்‌ அடுத்த பாடத்தில்‌ காண்போம்‌. 


ஒருமைப்பாடும்‌ ஒன்றாயிருத்தலும்‌ 


“நீர்‌ எனக்குத்‌ தந்தவார்கள்‌ நம்மைப்‌ போல ஒன்றாயிருக்கும்‌ படிக்கு, நீர்‌ 
அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்‌ கொள்ளும்‌” (யோவா. 17:11). 


“சமாதானக்‌ கட்டினால்‌ ஆவியின்‌ ஒருமையைக்‌ காத்துக்‌ கொள்வதற்கு 
ஜாக்கரதையாயிருங்கள்‌. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள்‌ 
ஓரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே சரீரமும்‌, ஒரே ஆவியும்‌ 
உண்டு; ஒரே கர்த்தரும்‌, ஒரே விசுவாசமும்‌, ஒரே ஞானஸ்நானமும்‌ 
எல்லாருக்கும்‌ ஒரே தேவனும்‌ பிதாவும்‌ உண்டு; அவர்‌ எல்லார்‌ மேலும்‌, 
எல்லாரோடும்‌, உங்கள்‌ எல்லாருக்குள்ளும்‌ இருக்றெவர்‌” (எபே. 4:3-6). 


“அதலால்‌ கிறிஸ்துவுக்குள்‌ யாதொரு ஆறுதலும்‌, அன்பினாலே 
யாதொரு தேறுதலும்‌, ஆவியின்‌ யாதொரு ஐக்கியமழும்‌, யாதொரு 
உருக்கமான பட்சமும்‌ இரக்கங்களும்‌ உண்டானால்‌, நீங்கள்‌ ஏக சிந்தையும்‌ 
ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து, இசைந்த ஆத்துமாக்‌ களாய்‌ ஒன்றையே 
சிந்தித்து, என்‌ சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள்‌” (பிலி. 2:1, 2). 


44 


சீ 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


ரிவினையைச்‌ 
சாத்தியமற்றதாக்குகீன்றது 


நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவத்தை முற்றிலும்‌ நாமகரணத்துவ 
மற்றதாக இவ்வுலகிற்குக்‌ கொடுத்தார்‌. அந்த உண்மையானது 
வேதாகமத்தை நேர்மையான சிந்தையுடன்‌ படிக்கும்‌ மாணவர்கள்‌ 
அனைவராலும்‌ ஒப்புக்‌ கொள்ளப்படுகின்றது. கிறிஸ்தவர்கள்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ வழிநடத்துதலுக்கு உண்மையுள்ளவர்களாயிருக்கும்‌ 
வரையிலும்‌ அவர்கள்‌ “ஓரே இருதயமும்‌ ஒரே மனமுமுள்ளவர்களாக? 
(அப்‌. 4:32) இருந்து, நாமகரணத்துவத்தின்‌ சாபத்திலிருந்து 
விடுதலையானவர்‌ களாய்‌ இருந்தார்கள்‌. 

அந்த வேளையில்‌ உலகில்‌ இருந்த ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ மற்ற 
ஓவ்வொரு கிறிஸ்தவருடன்‌ ஒன்றாயிருந்தார்‌, மற்றும்‌ பிரிவினை என்பது 
சாத்தியமற்றதாக இருந்தது. அவர்கள்‌ யாவரும்‌ ஓரே சத்தியத்தைப்‌ 
பேசினார்கள்‌ மற்றும்‌ ஏக மனதும்‌ ஏக யோசனையும்‌ உள்ளவர்களாய்ச்‌ சீர்‌ 
பொருந்தியிருந்தார்கள்‌. கணவர்களும்‌ மனைவியர்களும்‌, அயலகத்தார்‌ 
களும்‌ நண்பர்களும்‌ அமர்ந்து நமது கர்த்தருடைய போதனையில்‌ எந்த ஒரு 
நிலை பற்றியும்‌ முழு சுயாதனத்துடனும்‌ மகிழ்வுடனும்‌ கலந்துரையாட 
முடிந்தது. அவர்கள்‌ நமது பிதாவின்‌ பொதுவான ஆலயத்தில்‌ ஒன்றுகூடி 
தேவனை வழிபட முடிந்தது. தேவனுடைய பிள்ளைகள்‌ யாவரும்‌ 
கர்த்தருடைய பந்தி மேஜையைச்‌ சுற்றி ஒன்றுகூடி, கர்த்தருடைய சரீரம்‌ 
மற்றும்‌ அவருடைய இரத்தம்‌ ஆகியவற்றின்‌ அடையாளமாய்‌ வைக்கப்‌ 
பட்டவற்றில்‌ புசித்து, குடிக்க முடிந்தது. “நாம்‌ தாய்‌ சபையில்‌ சேருவோமா 
அல்லது தகப்பன்‌ சபையில்‌ சேருவோமா?” என்ற கவலைக்குரிய கேள்வி 
பற்றிப்‌ பிள்ளைகள்‌ முடிவெடுக்க வேண்டியிருந்ததில்லை. ஆனால்‌ ஒரே 
சபைதான்‌ இருந்தது; பிள்ளைகளைக்‌ கிறிஸ்தவர்களாக மட்டுமே 
வழிநடத்தும்படி இல்லங்களில்‌ தகப்பன்‌ மற்றும்‌ தாய்‌ ஆகியோரின்‌ 
செல்வாக்குகள்‌ ஒன்றாயிருந்தன. எவரொருவரும்‌ “தாயின்‌ சபை” என்றோ 
அல்லது “தந்தையின்‌ சபை” என்றோ ஒருக்காலும்‌ கூறியதில்லை; ஏனெனில்‌ 
உலகில்‌ ஒரே சபைதான்‌ இருந்தது; அது தேவனுடைய சபையாக இருந்தது. 
உலகில்‌ உள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ அந்த சபைக்கு உரியவராய்‌ 
இருந்தார்‌. எவரொருவரும்‌ ஒரு பொழுதும்‌, “இன்று காலை நீங்கள்‌ என்னு 
டன்‌ எங்களுடைய சபைக்கு வருவதாயிருந்தால்‌, நான்‌ இன்று மாலை 


45 


உங்களுடன்‌ உங்கள்‌ சபைக்கு வருவேன்‌” என்று கூறியதில்லை. எந்த ஒரு 
கணவரும்‌ தனது மனைவி ஆராதிக்கும்‌ சபைக்கு அவர்களுடன்‌ சென்று 
விட்டுப்‌ பிறகு தம்முடைய சபைக்குச்‌ சென்றதில்லை. இப்படிப்பட்ட 
பேச்சு மற்றும்‌ நடைமுறைகள்‌ சாத்தியமற்றவைகளாய்‌ இருந்தன, 
ஏனெனில்‌ பரிசுத்த சீஷர்கள்‌ ஒன்றாக, தங்களுக்குள்‌ எவ்வித பிரிவினையும்‌ 
இல்லாதவர்களாக இருந்தார்கள்‌. என்ன ஒரு மகிழ்வான சூழ்நிலை! 
இப்படிப்பட்ட அழகிய நல்லிணக்கம்‌ மீண்டும்‌ மலருவதை யார்தான்‌ 
விரும்பாதிருக்கக்‌ கூடும்‌? 

விசேஷமாக, நாம்‌ ஒருமைப்பாட்டிற்காக விரும்ப வேண்டும்‌ 
ஏனெனில்‌ அது தேவனுடைய பரிசுத்தவான்கள்மேல்‌ அவருடைய 
ஆளுகையின்‌ விருப்பமாகவும்‌, இந்த ஒருமைப்பாட்டிற்காக ஆசீர்வதிக்கப்‌ 
பட்ட நமது கர்த்தர்‌ ஊக்கத்துடன்‌ ஜெபித்தார்‌ என்பதாலும்‌ இவ்வாறு நாம்‌ 
விரும்ப வேண்டும்‌. இவ்வளவு நல்லதொரு விஷயத்தை, நமது எஜமானர்‌ 
வைராக்கியத்துடன்‌ ஜெபித்ததும்‌, எல்லாப்‌ பரிசுத்தவான்களிடத்திலும்‌ 
வேண்டிக்‌ கொண்டதுமான ஒரு விஷயத்தை உண்மையுள்ள கிறிஸ்தவர்‌ 
இலேசாக எடுத்துக்‌ கொள்ள முடியுமா? இருப்பினும்‌, தெய்வீக ஆணையும்‌ 
நிபந்தனையும்‌ உள்ள இந்த விஷயத்தை நாம்‌ எவ்வளவாய்‌ விரும்பினாலும்‌ 
நாமகரணத்துவ சபைகள்‌ உள்ள வரையிலும்‌ இது ஒருக்காலும்‌ நிலவ 
முடியாது. இது அடிப்படைக்‌ கேள்வியாய்‌ இருக்கிறது: “நமது கர்த்தருடைய 
சபையை விட நாமகரணத்துவ சபைக்கு நாம்‌ முன்னுரிமை கொடுக்கின்‌ 
றோமா?” தெய்வீகமுள்ளதும்‌ பரலோகத்தில்‌ பிறந்த குழந்தையானதுமான 
கிறிஸ்தவத்தை அது இப்பூமியில்‌ பிறந்த நிலையில்‌ உள்ளபடி செய்வதற்கு 
மாறாக நாம்‌ செய்வதைக்‌ கொண்டிருப்போமா? 


உண்மையான பொருளை விரும்பி அதை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 
இருதயங்கள்‌ பல உள்ளன என்பதில்‌ நான்‌ இணக்கமுள்ளவனா 
யிருக்கின்றேன்‌; இருப்பினும்‌ எல்லா சீஷர்களும்‌, எல்லாக்‌ கிறிஸ்தவர்களும்‌ 
இரட்சகர்‌ ஜெபித்ததுபோல ஒன்றாயிருப்பது எவ்வாறாகும்‌? தெய்வீகப்‌ 
பதிவேடுகளில்‌ தரப்பட்டுள்ளதைப்‌ போல ஊழியத்தை அவ்விதமாகவே 
செய்வதால்‌ மட்டுமே நாம்‌ இதை நிறைவேற்ற முடியும்‌. இந்த ஊழியத்தை 
நாம்‌ நமது மாதிரியாக மேற்கொள்ள வேண்டும்‌. இந்த ஊழியத்தைச்‌ 
செய்தவர்கள்‌ உன்னகத்திலிருந்து வரும்‌ பெலனால்‌ தரிப்பிக்கப்படும்‌ 
வரைக்கும்‌ அவர்கள்‌ இவ்வூழியத்தைச்‌ செய்வதை இயேசு அனுமதிக்கா 
இருந்தார்‌. வெறும்‌ சாதாரண மனிகர்களின்‌ கையிலே விடப்பட்டு, தெய்வீக 
ஆவியானவரின்‌ உதவியற்று விடப்படுவதற்கு இடமற்ற வகையில்‌ அது 
மிகவும்‌ முக்கியமானதாக இருந்தது. ஆகவே, வல்லமை வரும்‌ வரைக்கும்‌ 
“காத்திருங்கள்‌” என்பதே அவருடைய கட்டளையாய்‌ இருந்தது. நாம்‌ நமது 
சொந்தப்‌ பணிகளை நிலைநாட்டுவது போலவே சீஷர்களும்‌ 
உன்னதத்திலிருந்து வரும்‌ உதவியின்றி ஒரு ஊழியத்தை நிலைநாட்டியிருக்க 
முடியும்‌. உண்மையில்‌ இந்த முயற்சியில்‌ அவர்கள்‌ இன்றைய நாளில்‌ நாம்‌ 
செய்வதைவிட மேன்மையாகச்‌ செய்திருக்க முடியும்‌, ஏனென்றால்‌ 
அவர்கள்‌ மூன்றாண்டுகளுக்கும்‌ மேலாக நமது இரட்சகரால்‌ பயிற்று 
விக்கப்பட்டிருந்தனர்‌. உதவியற்ற வகையில்‌ இந்த மாபெரும்‌ ஊழியத்தை 


46 


எவரேனும்‌ செய்யத்‌ தலைப்பட்டிருந்தால்‌, அவர்களால்‌ செய்திருக்க 
முடியும்‌. இருப்பினும்‌ கர்த்தர்‌ தம்மாலேயே பயிற்சி பெற்றிருந்த 
இம்மனிதர்களை இவ்விதம்‌ செய்ய அனுமதிக்காதிருந்தார்‌, அவர்கள்‌ 
வழுவாத வழிகாட்டுதல்‌ ஒன்றின்றி இதைச்‌ செய்ய அவர்‌ அனுமதிக்கா 
திருந்தார்‌. அதே வழுவாத வழிகாட்டுதலால்‌ இன்றைய நாட்களில்‌ நாம்‌ 
வழிநடத்தப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம்‌ வாய்ந்ததாக 
உள்ளது! ஆகவே, அவருடைய ஊழியமானது நமது வழிகாட்டுதலுக்காக 
எழுதப்பட்டுள்ளது. அவைகளில்‌ உள்ளபடியே முற்றிலும்‌ நாம்‌ 


வழிநடத்தப்படும்படிக்கு அவைகளுடன்‌ ஒன்றைக்‌ கூட்டவோ, 
அவைகளிலிருந்து ஒன்றைக்‌ குறைக்கவோ கூடாதென்று நாம்‌ வற்புறுத்தப்‌ 
பட்டுள்ளோம்‌. புதிய ஏற்பாட்டின்‌ அப்போஸ்தலர்களில்‌ பரிசுத்த 
ஆவியானவரால்‌ செய்யப்பட்ட ஊழியத்திற்கு இசைவுபடாத வகையில்‌ 
இன்றைய நாட்களில்‌ உள்ள மத அல்லது சபை ஊழியம்‌ எதுவும்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ வழிகாட்டுதலின்‌ கழ்‌ இருப்பதில்லை. இதற்கு நேர்மாறாக, 
தேவனுடைய ஆவியானவரால்‌ வழுவாத வகையில்‌ வழிநடத்தப்பட்டுள்ள 
ஊழியமாய்ப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ உள்ள பதிவுகளுக்கு இசைவான வகையில்‌ 
இன்றைய நாளில்‌ செய்யப்படும்‌ எந்த ஊழியமும்‌ நாமகரணத்துவமற்றதாக 
உள்ளது. இன்றைய நாட்களில்‌ இது ஒன்றே பரிசுத்த ஆவியானவரால்‌ 
வழுவாத வகையில்‌ வழிநடத்தப்படுவதாக இருப்பதால்‌, நமது மாதிரியான 
எருசலேம்‌ கூட்டத்தில்‌ நடைபெற்ற தெய்வீக ஊழியத்தைப்‌ புரிந்து 
கொள்ள நாம்‌ மீண்டும்‌ அதன்‌ முக்கியத்துவத்தை ஆராய்ந்து பார்க்க 
வேண்டும்‌ என்று வலியுறுத்த விரும்புகின்றேன்‌. 

பதிவேடுகளை நாம்‌ மீண்டும்‌ மீள்பார்வையிடுகையில்‌ நம்மில்‌ யாரும்‌ 
களைப்படைந்து விட வேண்டாம்‌. சில ஆத்துமாக்கள்‌ நித்திய கால 
வாழ்விற்காக இந்த மீள்பார்வையைச்‌ சார்ந்திருக்கலாம்‌. விசுவாசித்து, 
குற்றவாளிகள்‌ என்று தீர்க்கப்பட்டு, கலக்கமடைந்திருந்த எருசலேமிலுள்ள 
ஆத்துமாக்கள்‌ ஆவியானவரால்‌, மனந்திரும்பி, மன்னிப்பு அல்லது 
அவர்களின்‌ பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினால்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறும்படிக்குக்‌ கட்டளையிடப்பட்டனர்‌. இதுவே 


பரிசுத்த ஆவியான வருடைய ஊழியச்‌ செயல்முறையின்‌ வரிசையாய்‌ 
உள்ளது; இது நிச்சயம்‌. இந்த உண்மைகள்‌ மற்றும்‌ இவற்றின்‌ வரிசைமுறை 
ஆகியவற்றின்‌ மீது நாம்‌ கருத்து வேறுபாடு கொண்டிருக்க முடியாது. 
மேலும்‌ இந்தச்‌ செயல்‌ முறையில்‌, ஏதோ ஓரிடத்தில்‌, பெருந்துக்கமுள்ள 
இந்த இருதயங்கள்‌ தங்கள்‌ பாவமன்னிப்பில்‌ ஆறுதலைக்‌ கண்டன 
என்பதையும்‌ நாம்‌ ஒப்புக்‌ கொண்டாக வேண்டும்‌. வேறு வார்த்தைகளில்‌ 
சொல்லுவதென்றால்‌, அவர்கள்‌ முதலாவதாக, தேவன்‌ இயேசுவை 
அண்ட வராகவும்‌ கிறிஸ்துவாகவும்‌ ஆக்கினார்‌ என்பதை உறுதியாய்‌ அறிந்து 
கொண்டனர்‌, பிறகு மனந்திரும்பும்படி கூறப்பட்டது, மற்றும்‌ அதன்‌ பிறகு 
பாவமன்னிப்புக்‌ கென்று ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌; மற்றும்‌ இந்தக்‌ 
கீழ்ப்படிதலில்‌ ஏதோ ஓரிடத்தில்‌ அவர்கள்‌ மன்னிக்கப்பட்டார்கள்‌. 


ஆவியானவரின்‌ போதனையினுடைய யாக்கோபு அரசரின்‌ மொழி 
பெயர்ப்பின்படி (6757), பேதுரு “ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்று 


47 


இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளுங்‌ 
கள்‌” (அப்‌. 2:38) என்று கூறினார்‌. அவர்கள்‌ ஞானஸ்நானத்திற்கு முன்பா 
அல்லது பின்பா, எப்பொழுது இரட்சிக்கப்பட்டார்கள்‌ என்பதே 
கேள்வியாக உள்ளது. இவை யாவையும்‌ “என்று” என்ற சிறு வார்த்தையின்‌ 
அர்த்தத்தையே சார்ந்துள்ளது. “என்று” என்ற இந்த வார்த்தையானது, 
“மகனே, தபாலுக்கென்று நகரத்திற்குச்‌ செல்‌” என்ற வாக்கியத்தில்‌ 
செய்கின்றதை அர்த்தப்படுத்துமென்றால்‌, அவர்கள்‌ ஞானஸ்நானத்திற்கு 
முன்பு இரட்சிக்கப்படவில்லை என்பது உறுதி, ஆனால்‌ பாவமன்னிப்புப்‌ 
பெறுவதற்காக ஞானஸ்நானம்‌ பெறும்படி கூறப்பட்டனர்‌. ஒவ்வொரு 
சாத்தியக்‌ கூற்றையும்‌ நாம்‌ ஆராய்ந்து பார்ப்போமென்றால்‌, பேதுருவின்‌ 
பேச்சில்‌ உள்ள “என்று” என்பது, பின்வரும்‌ வாக்கியங்களில்‌ உள்ளவற்றை 
அர்த்தப்படுத்த முடியுமா அல்லவா என்பகைக்‌ கவனித்தாக வேண்டும்‌. 


இதனிமித்தம்‌ மனுஷன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ விட்டு, 
தன்‌ மனைவியுடன்‌ இசைந்து, இருவரும்‌ ஒரே சரீரமாயிருப்‌ பார்கள்‌ 
(எபே. 5:31). 


நீங்கள்‌ மனுஷருடைய கட்டளைகள்‌ யாவற்றிற்கும்‌ கர்த்தர்‌ நிமித்தம்‌ 
கீழ்ப்படியுங்கள்‌ (1 பேது. 2:13). 


நீதியினிமித்தம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ (மத்‌. 5:10அ). 


இது, “என்று?” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்தியதில்‌ பேதுருவின்‌ 
அர்த்தமாய்‌ இருந்தது என்றால்‌, பெந்தெகொஸ்தே நாளன்று பரிசுத்த 
ஆவியானவருடைய போதனைக்கு கீழ்ப்படிந்து பதில்செயல்‌ செய்த 
மூவாயிரம்‌ பேரும்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்‌ முன்பே மீட்கப்பட்டனர்‌ 
என்றாகின்றது. வேறு வார்த்தைகளில்‌ சொல்லுவதென்றால்‌, “என்று” (“க்கு”) 
என்ற ஆங்கில முன்னிடைச்‌ சொல்லானது சில வேளைகளில்‌ “பெறுவதற்‌ 
காக” என்று அர்த்தப்படுகின்றது, ஆனால்‌ மற்ற வேளைகளில்‌ அது, 
“அதற்காக?” அல்லது “ஏனென்றால்‌,அதினிமித்தம்‌”” என்று அர்த்தப்‌ 
படுகின்றது. நேர்மையான மாணவர்‌ ஒவ்வொருவரும்‌ உண்மைகளை 
ஒப்புக்கொள்ளத்‌ தயாராயிருக்கின்றார்‌; அதைச்‌ செய்வதினால்‌ அவர்‌ 
ஏதொன்றையும்‌ இழப்பதில்லை, ஆனால்‌ எப்பொழுதுமே பலன்‌ 
அடைகின்றார்‌. பேதுரு எந்த “என்று” என்பதைப்‌ பயன்படுத்தினார்‌? 
யாக்கோபு அரசருடைய வேதாகமத்தில்‌ “1௦” (“என்று”) என மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தையைப்‌ பேதுரு பயன்படுத்திய பொழுது 
அவர்‌ அர்த்தப்படுத்தியது என்ன? 

பேதுரு கிரேக்க மொழியில்‌ பேசினார்‌, மற்றும்‌ இந்தப்‌ பதிப்பில்‌ “1௦1” 
(என்று) என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது ௨19 
என்று குறிப்பிடப்படுகின்றது. இப்பொழுது, இந்தச்‌ சிறு வார்த்தையானது 
“என்று” என்பதற்கான இரு அர்த்தங்களைத்‌ தன்னிலே கொண்டிருந்த 
தென்றால்‌ - அதாவது, ஒன்று முன்னோக்கிக்‌ காண்பதும்‌ மற்றொன்று 
பின்னோக்கிக்‌ காண்பதும்‌ என்ற இரு அர்த்தங்களையுடையது என்றால்‌ - 


48 


“என்று” என்பது கிரேக்க வார்த்தையின்‌ நல்லதொரு மொழிபெயர்ப்பாய்‌ 
இருக்கலாம்‌. இருப்பினும்‌, அந்த கிரேக்க வார்த்தையானது, “என்று” 
என்பதின்‌ ஒரே ஒரு அர்த்தம்‌ மட்டும்‌ உடையதாயிருந்தால்‌, அது 
நல்லதொரு மொழிபெயர்ப்பாய்‌ இராமல்‌, தவறாய்‌ வழிநடத்தக்‌ 
கூடியதென்று கணிக்கப்படுவதாய்க்‌ காணப்படும்‌. ஆராய்ந்து பார்த்ததில்‌, 
“for” என்பதற்கு ஆங்கில மொழியில்‌ உள்ள பின்னோக்கு அர்த்தம்‌ எதுவும்‌ 
கிரேக்க வார்த்தையில்‌ ஒருக்காலும்‌ காணப்படுவதில்லை. வேறு 
வார்த்தையில்‌ கூறுவதென்றால்‌, 8/8 என்பது “காரணத்தினால்‌” அல்லது 
“அகையால்‌”” என்று ஒருக்காலும்‌ அர்த்தப்படுவதில்லை. பேதுரு 
பயன்படுத்திய எந்த வார்த்தையும்‌ கிரேக்க மொழியில்‌ பின்னோக்கு 
அர்த்தத்தில்‌ ஒருக்காலும்‌ பயன்படுத்தப்பட்டதே இல்லை. 

அமெரிக்க மற்றும்‌ ஆங்கிலேய நாட்டின்‌ இரு குழுக்கள்‌ பணியாற்றத்‌ 
தொடங்கி, அதன்‌ விளைவாக Standard Revised Version’ என்ற பணி நடந்த 
பொழுது, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. மூல மொழியான 
கிரேக்கமானது ஒரு மாற்றத்தை நிர்ப்பந்திக்காத வரையில்‌ யாக்கோபு 


அரசரின்‌ மொழிபெயர்ப்பை மாற்றுவதில்லை என்று அவர்கள்‌ முடிவு 
செய்தனர்‌; மற்றும்‌, மூலமொழிபெயர்ப்பில்‌ ஒரு மாற்றம்‌ தேவையென்று 
அக்குழுவில்‌ மூன்றில்‌ இரண்டு பகுதியினர்‌ கூறிய பொழுது மட்டுமே, 
மாற்றம்‌ ஏற்படுத்தப்படுவதாயிருந்தது. இந்த ஒப்பந்தத்தின்‌ கழ்‌ அவர்கள்‌ 
கங்கள்‌ பணியைச்‌ செய்தனர்‌. அப்‌. 2:38ன்‌ “1௦1” என்ற இடத்திற்கு அவர்கள்‌ 


வந்த போது, அதை அவர்கள்‌ "ய£௦" என்று மாற்றினர்‌. பேதுரு “Be baptized 
for” remission of sins என்று கூறினார்‌ என்றாக்குவதற்குப்‌ பதிலாக, அவர்‌, 
“Be baptized” unto remission of sins என்று கூறும்படியாக்கினொர்‌. அவ்வாறு 
செய்ததில்‌, அவர்கள்‌ “1௦1” என்ற வார்த்தையிலிருந்து சாத்தியமுள்ள 
அர்த்தங்களான, “அதற்காக” அல்லது “அதனிமித்தம்‌” என்று மொழி 
பெயர்த்தனர்‌. ஒரு உண்மை மொழிபெயர்ப்பைச்‌ செய்வதற்காக அவர்கள்‌ 


இவ்வாறு செய்ய வேண்டியிருந்தது: “£௦” என்ற ஆங்கில வார்த்தையானது 
ஒருக்காலும்‌ பின்னோக்குப்‌ பார்வை கொண்டிருப்பதில்லை, ஆனால்‌ இது, 
பேதுருவால்‌ பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையைப்‌ போலவே 
எப்பொழுதுமே முன்னோக்குப்‌ பார்வையையே கொண்டுள்ளது. 

£i5 என்ற பேதுருவின்‌ வார்த்தை அல்லது பரிசுத்த ஆவியின்‌ வார்த்தை, 
இயக்கம்‌ ஒன்றின்‌ விளக்கத்தை எப்பொழுதும்‌ சுட்டிக்காட்டுகின்றது 
அல்லது மறைமுகமாய்‌ உணர்த்துகின்றது, மற்றும்‌ இந்த இயக்கம்‌ ௪5 
என்பதால்‌ கட்டுப்படுத்தப்படும்‌ செயப்படு பொருளினால்‌ சுட்டிக்காட்ட ப்‌ 
பட்ட விஷயம்‌ அல்லது நிலைப்பாட்டினைக்‌ கொண்ட விஷயத்தி£ற்கு,” 
“ற்காக” அல்லது “ற்குள்‌” என்பதைக்‌ கொண்டு வருகின்றது. பேதுருவின்‌ 
வார்த்தைகள்‌ “க்காக?” அல்லது “இதனிமித்தம்‌”” என்று ஒருக்காலும்‌ 
அர்த்தப்படுவதில்லையாதலால்‌, மற்றும்‌ இது எப்பொழுதும்‌ முன்னோக்கிக்‌ 
காண்பதாயிருப்பதால்‌, இது பெந்தெகொஸ்தே நாளன்று ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்கள்‌, ஞானஸ்நானம்‌ பெற்ற பொழுது - அதற்கு முன்பு அல்ல - 
குங்கள்‌ பாவமன்னிப்பைப்‌ பெற்றனர்‌ என்று மறுக்க முடியாத வகையில்‌ 
உணர்த்துகின்றது. அவர்கள்‌ ஞானஸ்நானத்திற்கு முன்பு மன்னிப்பின்‌ 


49 


நிலைக்கு வந்திருந்தால்‌, அவர்களைப்‌ பாவமன்னிப்புக்கென்று 
ஞானஸ்நானப்படுத்துவதென்பது இயலாத செயலாயிருக்கும்‌. 


குறிப்பு 


The American Standard Version. 


50 


8 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


ஞானஸ்நானதக்ற்குர்‌ 1றகு 
இரு சிக்கப்பறுகுல்‌ 


அமெரிக்க அதிபராயிருந்த தியோடர்‌ ரூஸ்வெல்ட்‌ அவர்கள்‌ ஒரு 
விரிவுரையாளர்‌; படையதிகாரி மற்றும்‌ எழுத்தாளர்‌ என்ற வகையில்‌ ஒரு 
மாபெரும்‌ ஆசிரியராகவும்‌ தலைவராகவும்‌ இருந்தார்‌. அவருடைய 
பணிமுறைமைகளில்‌ பெரும்பாலும்‌ அவர்‌ இணையற்றவராகவே 
இருந்தார்‌. பல அமெரிக்க மக்கள்‌ தங்களின்‌ (தலைவர்களது) காலடிகளில்‌ 
அமர்ந்து அறிவுறுத்தல்‌ கேட்கும்படி அவர்‌ செய்தது போல வெகு சிலரே 
செய்துள்ளனர்‌. அவர்கள்‌ அவருடைய சீஷர்களாக - அவரிடத்தில்‌ 
கற்றவர்களாக - இருந்தனர்‌, ஆனால்‌ அவர்கள்‌ அவருடைய ஷர்களாக 
மட்டும்‌ இருந்ததில்லை. அவர்களில்‌ பலர்‌, ரூஸ்வெல்ட்டின்‌ போதனையை 
மட்டும்‌ ஏற்றுக்‌ கொண்டு, மற்ற எல்லா ஆசிரியர்களின்‌ போதனைகளையும்‌ 
விலக்கி வைக்குமளவுக்கு மதியீனம்‌ கொண்டவர்களாய்‌ இருந்ததில்லை. 

நம்மில்‌ ஒரு சிலர்‌, மற்றவர்களை அவர்கள்‌ யாராவது ஒரு 
தலைவருக்குத்‌ தங்களை நிபந்தனையின்றி ஒப்புக்‌ கொடுப்பதற்கு உற்சாக 
மூட்டலாம்‌. இருப்பினும்‌, ஒருவர்‌ அரசியலில்‌ ரூஸ்வெல்ட்டின்‌ 
மாணவராய்‌ மட்டும்‌ இருப்பதென்ற மனநிலை உடையவராயிருந்து, 
உபதேசங்களை விசுவாசித்து, போதித்து மற்றும்‌ வாழ்ந்து கொண்டிருந்தால்‌, 
முன்னாள்‌ அதிபர்மீது இந்த இருதயம்‌ கொண்டுள்ள விசுவாசம்‌ மற்றும்‌ 
நேர்மையை நாம்‌ காணத்‌ தவறாதிருப்போம்‌. அது போலவே அந்த 
மனிதரின்‌, புருவங்களுக்கு மேலாக மகிமையின்‌ கிரடம்‌ சூட்ட ப்படுவதைக்‌ 
காணவும்‌ தவறாதிருப்போம்‌. 

ஒரு மனிதர்மீது இத்தகைய விசுவாசம்‌ காண்பித்தல்‌, இத்தகைய 
நேர்மையைச்‌ செயல்விளக்கப்படுத்துகல்‌, இத்தகைய கனத்தைப்‌ பொழிதல்‌ 
என்பது சுயசிந்தையுள்ள தனிநபர்களுக்கு மதியீனம்‌ என்பதைவிட 
அதிகமானதாகக்‌ காணப்படும்‌. இதற்கு நேரெதிரான வகையில்‌, 
கலிலேயாவின்‌ மனிதருடைய (இயேசுவினுடைய) பாதத்தில்‌ நாம்‌ 
வீழ்கின்ற வகையானது தெய்வீக வேண்டுகோளாக இருக்கின்றது. 
அவருடைய சீஷராக இருத்தல்‌ மற்றும்‌ அவருடைய சஷராக மட்டுமே 
இருத்தல்‌ என்பது பரலோகத்தின்‌ வேண்டுகோளாக உள்ளது: 


இரண்டு எஜமான்களுக்கு ஊழியஞ்‌ செய்ய ஒருவனாலும்‌ கூடாது; 


27 


ஒருவனைப்‌ பகைத்து, மற்றவனைச்‌ சிநேகிப்பான்‌; அல்லது ஒருவனைப்‌ 
பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்‌ (மத்‌. 6:24அ). 


(கிறிஸ்து) ஒருவரே உங்களுக்குப்‌ போதகராயிருக்கறொர்‌, நீங்கள்‌ 
எல்லாரும்‌ சகோதரராயிருக்கிறீர்கள்‌ (மத்‌. 23:8). 


கிறிஸ்து ஒருவரே உங்களுக்குக்‌ குருவாயிருக்கிறார்‌ (மத்‌. 23:10ஆ). 


நீங்கள்‌ என்‌ உபதேசத்தில்‌ நிலைத்திருந்தால்‌, மெய்யாகவே என்‌ 
சீஷராயிருப்பீர்கள்‌. சத்தியத்தையும்‌ அறிவீர்கள்‌, சத்தியம்‌ உங்களை 
விடுதலையாக்கும்‌ (யோவா. 8:31ஆ, 32). 


கிறிஸ்துவின்‌ உபதேசத்தில்‌ நிலைத்திராமல்‌ மீறி நடக்கிற எவனும்‌ தேவனை 
உடையவனல்ல; கிறிஸ்துவின்‌ உபதேசத்தில்‌ நிலைத்திருக்கிறவனோ 
பிதாவையும்‌ குமாரனையும்‌ உடையவன்‌ (2 யோவா. 9). 


இயேசுவைக்‌ தம்‌ போதகராயிருக்கும்படி - கிறிஸ்துவால்‌ அங்கீகரிக்கப்‌ 
பட்ட போதனையை மட்டுமே விசுவாசித்து, போதித்து, அதன்படி 


மட்டுமே வாழ்ந்து, கர்த்தர்‌ நிமித்தமாகத்‌ தம்‌ வாழ்க்கையைப்‌ பரிசுத்தப்‌ 
படுத்திக்‌ கொள்ளுகிறவர்‌ மட்டுமே - இயேசுவை உண்மையாய்ப்‌ பின்பற்று 
கிறவராக, கிறிஸ்துவின்‌ சீஷராக, அவருடைய சீஷராக மட்டுமே 
இருக்கின்றார்‌. பூமியின்‌ மீது கிறிஸ்தவர்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்றால்‌, எந்த 
விவாதத்திற்கும்‌ இடமில்லாமல்‌ இப்படிப்பட்ட நபரே கிறிஸ்தவரா 
யிருக்கிறார்‌. அவர்‌ கிறிஸ்தவராக மட்டுமே இருக்கின்றார்‌. அவர்‌ வேறு 
எவ்வித உறவுகளையும்‌, மதங்களையும்‌ அல்லது சபையையும்‌ உரிமை 
கோருவதில்லை, தமக்குக்‌ கிறிஸ்துவுடன்‌ உள்ள உறவை மட்டுமே உரிமை 
கோருகின்றார்‌. அவர்‌ இறிஸ்துவின்‌ உபதேசம்‌ தவிர மற்ற எல்லாவற்றையும்‌ 
மன உறுதியுடன்‌ புறக்கணித்து மறுக்கின்றார்‌. கர்த்தரைப்‌ பின்பற்றுகிறவரா்‌ 
என்று அமைக்கப்படுவகைக்‌ தவிர மற்ற எவ்வகையிலும்‌ அறியப்படுவதை 
அவர்‌ மறுக்கின்றார்‌. 

இருப்பினும்‌, ஒருவர்‌ இப்படிப்பட்ட உரிமைகோருதல்களில்‌ இருந்து 
தூரமாயிருந்தாலும்‌, வேதாகம மாணவர்‌ ஒவ்வொருவரும்‌ தமது மதநிலைப்‌ 
பாடானது முற்றிலும்‌ வேத வசனத்தின்படியானது என்றுள்ளதாகக்‌ கருத 
வேண்டும்‌. நாம்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்த வருவதற்கு இந்த நிலைப்பாடு 
அவசியம்‌ என்பதை ஒப்புக்‌ கொள்வதிலும்‌ கூட நேர்மையாக இருக்க 
வேண்டும்‌. நாமகரணத்துவமற்ற இந்த நிலைப்பாட்டிற்கு நாம்‌ வந்தாலன்றி, 
இயேசு ஜெபித்த ஒருமைப்பாடு பற்றி நாம்‌ நம்பிக்கை கொள்ள முடியாது. 

இயேசு ஜெபித்து ஊழியம்‌ செய்தவற்றை விரும்பாத மற்றும்‌ அதற்காக 
ஊழியம்‌ செய்யாத எவரும்‌ கறிஸ்கவரல்லாதவராய்‌ இருக்கின்றார்‌. பின்வருவது 
இயேசுவின்‌ பரிசோதனையாய்‌ உள்ளது: “நீங்கள்‌ ஆபிரகாமின்‌ 


பிள்ளைகளாயிருந்தால்‌ ஆபிரகாமின்‌ கிரியைகளைச்‌ செய்வீர்கள்‌” 
(யோவா. 8:39ஆ). அது போலவே, நாம்‌ “நீங்கள்‌ கிறிஸ்துவினுடையவர்‌ 
களாயிருந்தால்‌, கிறிஸ்து விரும்புகின்றதை நீங்கள்‌ விரும்புவீர்களே, அவர்‌ 
ஜெபித்தவற்றை நீங்கள்‌ விரும்பி, கிறிஸ்து எதற்காக ஊழியம்‌ செய்தாரோ, 


52 


அதற்காகவே நீங்களும்‌ ஊழியம்‌ செய்வீர்களே” என்று கூறலாம்‌. 
நாமகரணத்துவத்தை உற்சாகப்படுத்துகின்றவார்கள்‌ கிறிஸ்தவத்தில்‌ 
பிரிவினைகளை உற்சாகப்படுத்துகன்றனர்‌ என்று நான்‌ கூறும்பொழுது, நான்‌ 
இரக்கமற்றவனயயிருப்பதில்லை. இவ்வாறு பிரிவினைகளை உற்சாகப்‌ படுத்தும்‌ 
எவரொருவரும்‌ நமது கர்த்தராகிய இயேசுவின்‌ இரத்தத்தினால்‌ 
முத்திரையிடப்பட்டதை மறுக்கின்றார்‌, எனவே அவர்‌ கிறிஸ்கவரல்லாத 
வராயிருக்கின்றார்‌. 

எருசலேமில்‌ கூடிய நாமகரணமற்ற அந்தக்‌ கூட்டத்திற்கு என்னுடன்‌ 
திரும்பும்படி எனது வாசகர்களை நான்‌ மீண்டும்‌ கேட்டுக்‌ கொள்கின்றேன்‌. 
இது மிகவும்‌ முக்கியமானதாக உள்ளது. நாம்‌ இருதயத்தில்‌ உண்மைக்‌ 
கிறிஸ்தவர்களாயிருந்தால்‌, அவர்களைப்‌ போன்று நம்மிடம்‌ காணப்படும்‌ 
விஷயங்களைக்‌ “காண? விரும்புகின்றோம்‌. ஒருவருக்கொருவர்‌ 
உண்மையாக உள்ள கணவரும்‌ மனைவியும்‌ ஒருவர்‌ மற்றொருவருடன்‌ 
உடன்பட்டு இருக்க விரும்புகின்றனர்‌. அழகு மிக்க இல்ல வாழ்வு என்பது 
இருதயங்களின்‌ ஒருமைப்பாட்டினால்‌ உண்டாகின்றது. ஒன்று போல்‌ 
உள்ளவற்றைக்‌ “காண” கணவரும்‌ மனைவியும்‌ முயற்சி செய்யாத பொழுது, 
தங்களின்‌ வேற்றுமைகளைக்‌ குறைத்து தங்களின்‌ கருத்தொருமைகளைப்‌ 
பெருக்க முயற்சி செய்யாத பொழுது, அவர்களின்‌ குடும்ப வாழ்வானது 
சேதமடை கின்றது. சமாதானக்‌ கட்டினால்‌ ஆவியின்‌ ஒருமையைக்‌ காத்துக்‌ 
கொள்ளுமாறு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
அன்புடன்‌ வேண்டுகோள்‌ விடுக்கின்றார்‌ (எபே. 4:3). எருசலேமில்‌ 
நடைபெற்ற நாமகரணமற்ற இந்த ஊழியமானது தெளிவானதாயுள்ளது 
என்பதில்‌ நான்‌ உறுதியாய்‌ இருக்கின்றேன்‌, மற்றும்‌ அன்பும்‌ நேர்மையும்‌ 
கொண்ட இருதயங்களுக்கிடையில்‌ கருத்து வேறுபாடு எழுவதற்குக்‌ 
காரணம்‌ எதுவுமே இருப்பதில்லை. 

வேத வசனங்களின்‌ யாக்கோபு அரசருடைய பதிப்பில்‌ “பாவ 


மன்னிப்புக்கென்று” என்ற சொற்றொடரை நாம்‌ பலமுறை காண்கின்‌ 
றோம்‌. யோவான்‌ ஸ்நானன்‌ “பாவமன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்‌ 
கேற்ற ஞானஸ்நானத்தைப்‌ பிரசங்கித்தான்‌” (மாற்‌. 1:4ஆ; இவற்றை 
காணவும்‌, லூக்‌. 3:6) என்று கூறப்படுகின்றது. மீண்டுமாக, நாம்‌ பார்த்த 
மாதிரி பெந்தெகொஸ்தே நாளன்று விசுவாசித்து, குத்தப்பட்ட 
இருதயங்களுக்குப்‌ பேதுரு, “பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌” (அப்‌. 2:38ஆ) 
என்று கூறினார்‌. நமது எஜமானர்‌, கர்த்தருடைய பந்தியைக்‌ கட்டளை 
யிட்ட பொழுது, “நீங்கள்‌ எல்லாரும்‌ இதிலே பானம்‌ பண்ணுங்கள்‌; இது 
பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காகச்‌ சிந்தப்படுறெ புது 
உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது” (மத்‌. 26:27 ஆ, 
28) என்று கூறினார்‌. 

இந்தச்‌ சொற்றொடரின்‌ அர்த்தத்தை நாம்‌ மீண்டும்‌ ஆராய்வோம்‌. இது 
வரலாற்றைக்‌ கூறுகின்றது. கலக்கமுற்ற இருதயங்கள்‌ பாவத்தின்‌ 
பாரத்தினால்‌ மற்றும்‌ விசேஷமாக நமது கர்த்தரைச்‌ சிலுவையில்‌ அறைந்த 
பாவத்தின்‌ பாரத்தினால்‌ கதறின. அவர்கள்‌ விடுதலையை விரும்பினார்கள்‌, 


53 


அவர்களின்‌ விருப்பங்கள்‌ இந்த விடுதலைக்கான கதறலை வெடிக்கச்‌ 
செய்தன. அவர்கள்‌ விடுதலையைக்‌ கண்டனர்‌ என்று நாம்‌ யாவரும்‌ ஒப்புக்‌ 
கொள்கின்றோம்‌. ஆனால்‌ அவர்கள்‌ ஞானஸ்நானத்திற்கு முன்பா அல்லது 
பின்பா எப்பொழுது இதைக்‌ கண்டனர்‌ என்பதில்‌ நேர்மையுள்ள 
இருதயங்கள்‌ (கூட) கருத்து வேறுபட்டன. 

நமது முந்திய பாடத்தில்‌ நாம்‌ கண்டபடி, “1௦” என்ற ஆங்கில 
வார்த்தையானது இரு பொருள்படுவதாக, தெளிவற்றதாக, ஒன்றுக்கு 
மேற்பட்ட அர்த்தம்‌ கொண்ட சொற்பதமாக உள்ளது. நாமகரண 


ஆர்வங்களை விரும்புபவர்கள்‌ இந்த உண்மையைத்‌ தங்களுக்குச்‌ சாதகமாக 
எடுத்துக்‌ கொண்டு இந்தச்‌ சொற்றொடரில்‌ உள்ள “1௦1” என்பது (அதாவது) 
“for the remission of sins” என்பது பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்ட “தால்‌” அல்லது 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டதி“னிமித்தம்‌”” என்று நேர்மையான 
இருதயங்கள்‌ நம்பும்படியாகத்‌ தவறாக வழி நடத்துகின்றனர்‌. இவ்வழி 
முறையில்‌, பேதுரு கலக்கமுற்ற அந்த இருதயங்களுக்குக்‌ கொடுத்த செய்தி 
யானது, ஞானஸ்நானம்‌ பெறுவதற்கு முன்பு மனிதர்கள்‌ இரட்சிக்கப்‌ 
படுகின்றனர்‌ என்ற கொள்கையை ஆதரிக்குமாறு செய்யப்படுகின்றது. 
ஆராய்ந்து பார்த்ததில்‌, “1௦” என்ற வார்த்தை வரும்‌ மேற்குறிப்பிட்ட 
இடங்களில்‌, கிரேக்க மொழியில்‌ உள்ள அதே வார்த்தையிலிருந்து மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளதாகக்‌ காணப்படுகின்றது. பாவமன்னிப்புக்காக இயேசு 
தமது இரத்தத்தைச்‌ சிந்திய பொழுது, அது மன்னிப்பு “உண்டாயிருந்ததால்‌” 
சிந்தப்படாமல்‌, பாவங்கள்‌ மன்னிக்கப்பட வேண்டும்‌ என்பதற்காகச்‌ 
சிந்தப்பட்டது. இந்த விளக்கத்தைக்‌ குறித்து மாறுபட்ட கருத்துடைய 
குரல்கள்‌ எதுவும்‌ இருப்பதில்லை. இவ்விடத்தில்‌ நாம்‌ ஓரே வகையான 
விஷயங்களைப்‌ பேசி, ஏக மனதும்‌ ஏக யோசனையும்‌ உள்ளவர்களாய்ச்‌ 
சீர்பொருந்தி, முழுமையாய்‌ ஒன்றிணைந்துள்ளோம்‌. “1௦0” என்ற வார்த்தை 
வரும்‌ எல்லா இடங்களிலும்‌ அது ஓரே கிரேக்க வார்த்தையிலிருந்து 
வந்ததாயிருக்க, நாம்‌ ஒரு வசனப்‌ பகுதியில்‌ “1௦1” என்பதன்‌ அர்த்தத்தைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ கருத்து வேறுபாட்டுடனும்‌ இருக்க வேண்டியது ஏன்‌? 
நிச்சயப்படுத்திக்‌ கொள்வதற்கு, இந்த “1௦” என்பவைகள்‌ வந்துள்ள (கிரேக்க) 
வார்த்தையானது நமது “1௦” என்பதற்கு ஒன்றிற்கு மேற்பட்ட 
அர்த்தங்களைக்‌ கொண்டிருந்தால்‌, பின்பு அது பேதுருவின்‌ பேச்சில்‌ 
(யாவமன்னிப்பு) “உண்டாயிருந்த காரணத்தினால்‌” என்றும்‌ கிறிஸ்துவின்‌ 
உரையில்‌ (பாவமன்னிப்பு) “உண்டாகும்படி” என்றும்‌ 
அர்த்தப்படுவதாயிருக்கலாம்‌. பின்பு, மற்ற வசனப்பகுதிகளில்‌ இருந்து, 
தெளிவற்ற தன்மை தெளிவாக்கப்பட வேண்டும்‌. உண்மையில்‌ இவ்விதத்‌ 
தெளிவற்ற தன்மை எதுவும்‌ பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையில்‌,/ 
வசனத்தில்‌ இருப்பதேயில்லை. காலங்களினூடே வளர்ச்சி பெற்ற கல்விப்‌ 
புலமையானது இந்த “1௦” என்பவைகள்‌ வந்துள்ள (மூல) வார்த்தைக்கு 
“நோக்குகின்ற, ஒரு கருத்தை, முடிவை அல்லது நிபந்தனையை அடைகின்ற” 
என்ற இருபொருளற்ற ஒரே அர்த்தத்தையே கொடுக்கின்றது. 7815 
என்பதற்கான இந்த அர்த்தத்திற்கு எதிராக ஒரு குரல்‌ கூட எழும்புவதில்லை. 
இந்த அர்த்தமானது இந்த வார்த்தையின்‌ உள்ளார்ந்ததாக இருக்கின்றது. 


54 


சரிபார்க்கப்பட்ட பதிப்புகள்‌ - உலகின்‌ மிகப்‌ பழுத்த கல்விப்‌ 
புலமையின்‌ பணியான யாக்கோபு அரசரின்‌ மொழிபெயர்ப்பின்‌ சரி 
பார்க்கப்பட்ட ஆங்கிலப்‌ பதிப்பு (1881-85), சரிபார்க்கப்பட்ட அமெரிக்கப்‌ 
பதிப்பு, மற்றும்‌ தரம்‌ வாய்ந்த சரி பார்க்கப்பட்ட அமெரிக்கப்‌ பதிப்பு (1901) 
ஆகியவை - ஒரு முன்னோக்கும்‌ வார்த்தையைப்‌ பயன்படுத்துகின்றன. 
கல்விப்‌ புலமைமிக்க குழுக்கள்‌, இந்த "1௦1" என்பவற்றை முன்னோக்கும்‌ 
வார்த்தையாக மாற்றி, 2/௨ என்பதன்‌ கேள்விக்கு அப்பாற்பட்ட 
அர்த்தத்தைத்‌ தரும்படியாகத்‌ தங்கள்‌ அறிவினால்‌ கட்டாயப்‌ படுத்தப்‌ 
பட்டனர்‌; அவர்கள்‌ அவ்வாறு செய்யாதிருந்தால்‌, உண்மையற்றவர்களாக 


- மிகவும்‌ பரிசுத்த மான ஒரு நம்பிக்கைக்கு துரோகம்‌ செய்பவர்களாக - 
இருந்திருப்பார்கள்‌. அவர்கள்‌ நமக்குக்‌ கொடுத்துள்ளது என்ன? இவ்வசனப்‌ 
பகுதிகளில்‌ “1௦1” என்பதற்குப்‌ பதிலாக "ய(௦" என்ற இருபொருளற்ற 
வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நாம்‌, யோவான்‌ ஸ்நானன்‌ 
“மன்னிப்புக்கென்று”” ஞானஸ்நானம்‌ கொடுத்தார்‌ என்றும்‌, இயேசு 
“மன்னிப்புக்கென்று” தமது இரத்தத்தைச்‌ சிந்தினார்‌ என்றும்‌, மற்றும்‌ 
பேதுரு “மன்னிப்புக்கென்று” ஞானஸ்நானம்‌ பெறும்படி ஆத்துமாக்‌ 
களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌ என்றும்‌ கருத்துக்களைப்‌ பெறுகின்றோம்‌. 
ஐரோப்பிய மற்றம்‌ அமெரிக்கக்‌ கல்விப்‌ புலமையின்‌ இணைந்த அலகானது, 
இந்த வார்க்தை இந்த வசனப்பகுதிகள்‌ எல்லாவற்றிலும்‌ ஒரே விதமாகவே 
அர்த்தப்படுகின்றது என்று அறிவித்துள்ளது. 

நாட்டின்‌ முன்னணிக்‌ கல்லூரிகளிலும்‌, பல்கலைக்‌ கழகங்களிலும்‌ 
பயன்படுத்தப்படுகின்ற Goodwin's Greek Grammar என்ற நூலை எழுதிய 
வரான W. W. 000011) அவர்கள்‌, “அப்‌. 2:38ல்‌ உள்ள ௨152 என்ற 
வார்த்தையானது நோக்கத்தை அல்லது விருப்பார்வத்தைக்‌ குறிக்கின்றது. 
என்று நான்‌ நினைக்கின்றேன்‌ மற்றும்‌ இது 1௦ என்றோ அல்லது 121௦ (for 
என்ற கருத்தமைவில்‌) என்றோ மொழிபெயர்க்கப்படுவது சரியானதாகவே 
உள்ளது” என்று கூறினார்‌.' New Testament Greek - English lexicon என்ற 
மதிப்பிற்குரிய நூலை எழுதிய ]. 11. Thayer அவர்கள்‌, “Unto the remission of 
your ஜ்‌” என்ற சரி பார்க்கப்பட்ட பதிப்பின்‌ பொருள்‌ தரவை நான்‌ ஏற்றுக்‌ 
கொள்கின்றேன்‌ (இம்முடிவை விளக்கப்படுத்துகின்ற 21: என்பது சற்று 
முன்னதாக இணைவிக்கப்பட்டது போல “மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ 
ஞானஸ்நானம்‌” ஆகியவற்றால்‌ பாதுகாக்கப்படுகின்றதை நோக்கம்‌ 
கொண்டுள்ளது)” என்று கூறினார்‌. 

அமெரிக்க பாப்திஸ்து பதிப்பகக்‌ கழகத்தின்‌ வாரிய உறுப்பினராய்‌ 
இருந்த ஜேம்ஸ்‌ W. வில்மாத்‌ என்பவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


20 என்ற வார்த்தைக்கு அதன்‌ இயல்பான மற்றும்‌ தெளிவான 
அர்த்தத்தை நாம்‌ கொடுத்தால்‌, ஞானஸ்நானத்திற்கு வரம்பு மீறிய 
முக்கியத்துவம்‌ கொடுக்கப்பட்டு விடுமோ, பரிகாரமானது குறைவாய்‌ 
மதிப்பிடப்படுமோ, மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ செயலானது 
இகழப்படுமோ என்றெல்லாம்‌ பயம்‌ உண்டாகின்றது. விசேஷமாக 
இவ்விடத்தில்‌ பாப்திஸ்துகளுக்கும்‌ கேம்ப்பெல்லைட்டுகளுக்கும்‌ 
இடையில்‌ வலிவார்ந்த கருத்து வேறுபாடு,/பிரச்சனை இருப்பது 


22 


உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.” அப்‌. 2:38ன்‌ என்ற வார்த்தையை 
“இதற்காக” என்று பொருள்‌ தரவழைத்தால்‌, நாம்‌ போராட்டத்தைக்‌ 
கைவிட்டவர்களாகி/விட்டுக்‌ கொடுத்தவர்களாகி கேம்ப்‌ 
பெல்லைட்டுகள்‌ ஆகி விட வேண்டுமே என்று நமக்குத்‌ தீவிரமாகக்‌ 
கூறப்படுகின்றது; இதை நாம்‌ “இதினிமித்தம்‌ அல்லது இதன்‌ 
அடையாளமாக” என்று மொழிபெயர்த்தால்‌ நாம்‌ பாப்திஸ்து 
களாகவே நிலைநிற்பது சாத்தியமாயிருக்கும்‌. 

.. ஏவுதல்‌ பெற்ற மூல வசனங்களின்‌ மிகச்‌ சரியான அர்த்தத்தை 
எளிமையாக மற்றும்‌ நேர்மையாக உறுதிப்படுத்திக்‌ கொள்வது என்பது 
நமது பணியாக உள்ளது ... “பழமையின்‌ ஆர்வத்தில்‌ பேதுரு 
கூறியிருக்க வேண்டியது என்ன?” என்ற கேள்வியைப்‌ புறம்பே கள்ளி 
விடுங்கள்‌. “பேதுரு என்ன கூறினார்‌ மற்றும்‌ அவர்‌ எதனை 
அர்த்தப்‌ படுத்தினார்‌?” என்பதே உண்மைக்‌ கேள்வியாக உள்ளது. 

eis என்பதற்கு அதன்‌ உண்மையான தனிச்சிறப்பைக்‌ கொடுப்பதால்‌ 
சத்தியமானது எவ்வகையிலும்‌ பாதிக்கப்படுவதில்லை. அப்‌. 2:38ல்‌ உள்ள 
eis என்பதை [௦ என்று கேம்ப்‌ பெல்லைட்டுகள்‌ மொழிபெயர்க்கின்ற 
பொழுது அவர்கள்‌ சரியாகவே மொழிபெயர்க்கின்றனர்‌. 
கேம்ப்பெல்லைட்டுகள்‌ ஒரு மொழி பெயர்ப்பை அங்கீகரிப்பதால்‌ 
அம்மொழிபெயர்ப்பு தவறானதாய்‌ உள்ளதா?” 


இந்த மொழிபெயர்ப்பை ஆதரித்துள்ள மற்ற பல கல்வியாளர்களின்‌ 
கூற்றுக்களில்‌ இருந்து நான்‌ மேற்கோள்‌ காட்ட முடியும்‌, ஆனால்‌ 
விசுவாசித்து குத்தப்பட்ட இருதயங்களுக்கு, அவர்கள்‌ இரட்சிக்கப்பட 
அல்லது பாவமன்னிப்புப்‌ பெற ஞானஸ்நானம்‌ பெறும்படி பேதுரு 
கூறினார்‌ என்ற உண்மையை நிலைநாட்டுவதற்கு Shepherd's Handbook on 
Baptism என்ற நூலில்‌ இருந்து எடுத்தாளப்பட்டுள்ள இந்த மூன்று 
மேற்கோள்கள்‌, போதுமானவைகளாய்‌ உள்ளன. திருவாளர்‌ வில்மர்த்‌ 
கூறியது போல, நான்‌ இவ்வசனப்‌ பகுதியை தவிர்க்கத்‌ தேவையில்லை, 
இதன்‌ தெளிவான அர்த்தத்தைப்‌ புறக்கணிக்கக்‌ தேவையில்லை என்பதில்‌ 
மகிழ்ச்சியடை கின்றேன்‌ ... அப்‌. 2ல்‌ உள்ள நாமகரணத்துவமற்ற 
கூட்டத்தில்‌ இருந்த மக்கள்‌, அவர்களின்‌ பாவங்கள்‌ துடைத்தெறியப்‌ 


படும்படியாக ஞானஸ்நானம்‌ பெறும்படி கட்டளையிடப்பட்டனர்‌ 
என்பது கெளிவு. 


குறிப்புகள்‌: 

'W. W. Goodwin, to J. W. Shepherd, 27 July 1893, quoted in J. W. Shepherd, Hand- 
book on Baptism (Nashville: Gospel Advocate Co., 1950), 348. “7. H. Thayer, to 7. W. Shep- 
herd, 5 May 1893, quoted in Shepherd, 356. “பாப்கிஸ்தாயிருந்த வில்மர்த்‌ என்பவர்‌, 
தாம்‌ “கேம்ப்பெல்லைட்டுகள்‌” என்று என்றழைத்தவர்களால்‌ ஞானஸ்நானம்‌ பற்றிப்‌ 
போதிக்கப்பட்ட அதே கொள்கையையே தாமும்‌ கொண்டிருந்தார்‌. ஆசிரியர்‌ 
குறிப்பில்‌ காணவும்‌. “ர7ames W. Willmarth, “Baptism and Remission,” Baptist Quarterly 
(July 1877): 304-5; quoted in Shepherd, 357-59. 


56 


9 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


பானி] 


சில நல்ல இருதயங்கள்‌, ஞானஸ்நானத்தைப்‌ பற்றிய ஆவியானவரின்‌ 
தெளிவான போதனையை ஏற்றுக்‌ கொள்ளத்‌ தவறியிருக்கன்றன, 
ஏனென்றால்‌ அது ஞானஸ்நானத்திற்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுத்தது 
மற்றும்‌ அதன்‌ விளைவாக கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினுடைய வல்லமை 
யானது குறைவாக மதிப்பிடப்படுகின்றது என்று அவர்கள்‌ பயப்பட்டனர்‌. 

தேவனுடைய இருபொருளற்ற போதனையின்‌ விளைவுகள்‌ அல்லது 
முடிவுகள்‌ பற்றி நியாயந்தீர்க்கக்‌ கூடிய நிலையில்‌ மனிதர்களாகிய நாம்‌ 
இருப்பதில்லை. இருந்த போதிலும்‌, ஞானஸ்நானம்‌ பற்றிய ஆவியானவரின்‌ 
போதனையை அனுமதிப்பதானது சுத்திகரிக்கும்‌ இரத்தத்தினுடைய 
வல்லமையை எவ்வகையிலும்‌ விலக்காதபடி அதன்‌ இயல்பான மற்றும்‌ 
கெளிவான அர்த்தத்கைக்‌ கொண்டிருக்கும்‌ என்பதில்‌ நாம்‌ உறுதியாயிருக்க 
லாம்‌. இரத்தத்தின்‌ மீதுள்ள விசுவாசத்தைக்‌ தரவழைப்பதால்‌ மட்டுமே 
எல்லாக்‌ கீழ்படிதலும்‌ - உண்மையில்‌ கீழ்ப்படிதல்‌ என்பதே - ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட முடியும்‌. “கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தைப்பற்றும்‌ 
விசுவாசத்தினாலே” (ரோமர்‌ 3:26), ஆட்டுக்குட்டியானவருடைய 
இரத்தத்தின்‌ சுத்திகரிக்கும்‌ வல்லமையின்‌ மீது சாய்ந்து அதை 
நோக்குவதினாலேயே, ஒருவர்‌ தேவனுக்குக்‌ கழ்ப்படியலாம்‌ - மற்றும்‌ 
இவ்வகையினால்‌ மட்டுமே ஒருவர்‌ உண்மையில்‌ கீழ்ப்படியலாம்‌. எந்தக்‌ 
கீழ்ப்படிதலும்‌ தன்னிலே தானே இரட்சிப்பதில்லை. 

ஞானஸ்நானத்தைப்‌ போலவே விசுவாசமும்‌ தன்னிலேயே இரட்சிப்‌ 
பதற்கு வல்லமையற்றதாக உள்ளது. அது போலவே இரத்தம்‌ இல்லை 
யென்றால்‌, ஆசீர்வாதத்திற்கான முயற்சி வீணானதாகவே உள்ளது. நமது 
கர்த்தருடைய மகிமையுள்ள ஆனால்‌ அவமானமான மரணத்தினாலேயே 
விசுவாசம்‌ வல்லமையுள்ளதாக்கப்படுகின்றது. 

கிறிஸ்துவின்‌ மரணமே தேவன்‌ பாவிகளை இரட்சிப்பகைச்‌ சாத்திய 
முள்ளதாக்குகின்றது. தேவன்‌ பொய்யுரைப்பவராய்‌ இருக்க முடியாது 
என்பது போலவே அவர்‌ அநீதியுள்ளவராகவும்‌ இருக்க முடியாது. 
ஆகையால்‌ தேவன்‌ கிறிஸ்துவை “தாம்‌ நீதியுள்ளவரும்‌, இயேசுவினிடத்தில்‌ 
விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய்‌ விளங்கும்படி ... 
கிருபாதார பலியாக அவரையே” (ரோமர்‌ 3:25, 26) ஏற்படுத்தினார்‌. 
உண்மையில்‌, இயேசுவைச்‌ சிலுவையில்‌ மரிக்கும்படி தேவன்‌ அனுமதித்த 
பொழுது, அவர்‌ வேறு எவ்வகையிலும்‌ இறக்க முடியாதிருந்த இரக்கத்தின்‌ 
கதவைத்‌ திறந்தார்‌. ஆயிரக்கணக்கானவர்கள்‌ மீது அவர்‌ அன்பிரக்கம்‌ 


57 


கொண்டவராயிருந்து, அவரது எல்லையற்ற இருதயமானது இரக்கத்தினால்‌ 
நிறைந்திருந்தது; ஆனால்‌ அதை அவர்‌ பாவிகளிடத்திற்கு நீட்டிக்கவும்‌ அதே 
வேளையில்‌ நீதியுள்ளவராயிருக்கவும்‌ முடியாதிருந்தது. எனவே இயேசுவின்‌ 
மரணமானது தேவன்‌ பாவிகளை இரட்சிக்கச்‌ சாத்தியமுள்ள வழியாயிற்று. 
இந்த இரத்தம்‌ இல்லாமல்‌ பாவிகளுக்கு இரட்‌சிப்பளிக்கக்‌ கூடிய நிபந்தனை 
எதையும்‌ முழுமையாய்ச்‌ சிந்திக்கவே முடியாது. கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
இல்லாமல்‌ ஒருவர்‌ மனித இருதயத்திற்குச்‌ சாத்தியமான மறைமுக வழிகள்‌ 
யாவற்றிலும்‌ விசுவாசிக்க முடியும்‌, மற்றும்‌ அப்பொழுதும்‌ கூட சர்வ 
வல்லவர்‌ அந்த நபரை இரட்சிக்க முடியாது. இல்லையென்றால்‌, தேவன்‌ 
தமது சொந்தப்‌ பிள்ளையின்‌ இரத்தத்தை, அந்தப்‌ பிள்ளை பிதாவினிடத்தில்‌ 
கூடுமானால்‌ தமது இரத்தத்தைச்‌ செலவிடாதிருக்கும்படி வலிவுடன்‌ தமது 
ஆத்துமாவில்‌ வேண்டுதல்‌ செய்தபொழுது, அந்த இரத்தத்தைப்‌ 
பயன்படுத்தியதில்‌ வீணாக அதைச்‌ செலவிட்டவராகவே இருப்பார்‌. 
இல்லை, இல்லை, என்‌ அன்பார்ந்தவர்களே, பாவிகளை இரட்சிக்க தேவன்‌ 


கும்மால்‌ இயன்ற முழுமையான அவசியமான விலையைக்‌ தவிர வேறு 
அதிகமானதொன்றையும்‌ செலவிடவில்லை. 

இன்னமும்‌ நாம்‌, மக்களுக்கு விசுவாசம்‌ இரட்சிக்கின்றது, மனந்‌ 
திரும்பாவிட்டால்‌ கெட்டுப்‌ போவீர்கள்‌ என்று போதிக்கின்ற பொழுது 
தேவன்‌ இட்ட இந்தக்‌ கடுமையான செலவைக்‌ குறைத்து மதிப்பிடுவ 
தில்லை. ரோமர்‌ 10:9ல்‌ பவுல்‌, “... கர்த்தராயெ இயேசுவை நீ உன்‌ 
வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன்‌ அவரை மரித்தோரிலிருந்து 
எழுப்பினாரென்று உன்‌ இருதயத்திலே விசுவாசித்தால்‌ இரட்சிக்கப்‌ 
படுவாய்‌” என்று கூறிய போது நமது கர்த்தருடைய வெற்றிகரமான 
மரணத்தை அவர்‌ குறைவாக மதிப்பிட்டாரா? ஞானஸ்நானம்‌ பற்றிய 
தெளிவான போதனையானது இயேசுவின்‌ தகுதிவாய்ந்த மரணத்தை விட்டு 
விலக்குவதாயுள்ளது என்று பயப்படுகின்ற எவரொருவரும்‌ பவுலின்‌ இந்தப்‌ 
போதனையிலிருந்து ஒருக்காலும்‌ விலகி ஓடியதில்லையே. இயேசுவைக்‌ 
கர்த்தர்‌ என்று அறிக்கையிடுதல்‌ இரட்சிப்புக்கான ஒரு நிபந்தனையாக 
அப்போஸ்கலரால்‌ விதிக்கப்பட்டது. எல்லா நன்மையும்‌ உண்மையும்‌ 
நிறைந்துள்ள ஒரு நாமத்தில்‌, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தில்‌ 
ஒருவர்‌ வாயினால்‌ அறிக்கையிடும்‌ பொழுது இரட்சிப்பு எவ்விதம்‌ வர 
முடியும்‌? அந்தச்‌ செயலில்‌ அந்நபரை இரட்சிக்கக்‌ கூடியது எதுவுமே 
இல்லை. அப்படி இருந்தால்‌, இருமுறை அல்லது மும்முறை அறிக்கை 
யிடுதல்‌ என்பது இன்னும்‌ அதிகமாய்‌ உதவக்‌ கூடுமே. 

பின்வரும்‌ விவரிப்பைப்‌ பற்றிக்‌ கருதுங்கள்‌. ஒரு பயிரை விவசாயம்‌ 


செய்யும்‌ நிலைமைகளே அப்டயிர்‌ சார்ந்துள்ள நிலமைகளாய்‌ உள்ளன; அது 
அப்பயிருக்குக்‌ காரணமாகின்றது, மற்றும்‌ ஒரு சிறிய விவசாயமானது ஒரு 
சிறிய விளைவையே உண்டாக்குகின்றது. அதிக விவசாயமானது அதிக 
விளைவுக்குக்‌ காரணமாகின்றது. அதிகம்‌ முழுமையாக, அல்லது அதிகம்‌ 
அறிவியல்‌ பூர்வமாக ஒருவர்‌ ஒரு பயிரை விவசாயம்‌ செய்யும்‌ பொழுது அது 
மேன்மையான விளைவை உணாடக்கும்‌. பயிரை விவசாயம்‌ செய்தல்‌ 
என்பது அதற்கு நேரடியாக உதவுகின்றது. இயேசுவைக்‌ கர்த்தர்‌ என்று 


58 


அறிக்கையிடுதல்‌ பாவியை இரட்சிக்க உதவுகின்றது, ஆனால்‌ அது 
விளைவுக்கு விவசாயம்‌ உதவுகின்றது போலிருப்பதில்லை. அது 
இரட்சிப்புக்கு எவ்விதத்தில்‌ உதவுகின்றது? அறிக்கையிடுதல்‌ என்பது தனது 
வல்லமையை இரக்தத்‌ திடமிருந்து கடன்‌ பெறுகின்றதால்‌ மட்டுமே 
முற்றாக உதவ முடிகின்றது; வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, அது 
ஆத்துமாவை இரத்தத்துடன்‌ இணைக்க அல்லது இரத்தத்துடன்‌ தொடர்பு 
கொள்ள உதவுகின்றது. 

ஆகையால்‌, பேதுரு “அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, 
மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல்‌, தேவனைப்‌ பற்றும்‌ நல்மனச்‌ 
சாட்சியின்‌ உடன்படிக்கையாயிருந்து, இப்பொழுது நம்மையும்‌ இயேசு 
கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால்‌ இரட்சிக்கிறது” (1 பேது. 3:21) 
என்று கூறிய பொழுது, அவர்‌ தமது கர்த்தருடைய இரத்தத்தைக்‌ குறைத்து 
மதிப்பிடவில்லை. மாறாக, அதன்‌ இரட்சிக்கும்‌ வல்லமையை அவர்‌ உயர்த்‌ 
தினார்‌. விசுவாசம்‌, மனந்திரும்புதல்‌, அறிக்கையிடுதல்‌ மற்றும்‌ ஞானஸ்‌ 
நானம்‌ - இவைகள்‌ உண்மையிலே இரட்சிப்பதற்கு வல்லமையற்றவை 
களாயிருப்பினும்‌ - இரத்தத்துடன்‌ இவைகள்‌ கொண்டுள்ள தொடர்பின்‌ 
மூலமாக இரட்சிக்கும்‌ வல்லமை கொண்டுள்ளன என்று அறிவித்தலானது 
இரத்தத்திற்கு வல்லமையைக்‌ குறிப்பிடுவதாக உள்ளது. இந்த எளிய 
செய்கைகள்‌ இரத்தக்‌ கறையுடையவைகளாய்‌ இருப்பதினாலேயே எளிய 
பயனளிக்கக்‌ கூடியவையாக, முற்றானவைகளாக, தேவனுக்குக்‌ கீழ்ப்‌ 
படியும்‌ செய்கைகளாக உள்ளன. அந்த இரத்தமானது ஒரு வெள்ளாட்டினு 
டைய இரத்தம்‌ அல்ல ஆனால்‌ அது நமது கர்த்தருடைய இரத்தமாய்‌ 
உள்ளது. நிச்சயமாகவே, அந்த வல்லமையை அறிவிப்பதென்பது, 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தைக்‌ குறைத்து மதிப்பிடுவதல்ல. இந்த இரத்தத்தின்‌ 
உண்மை நிலையிலிருந்து பெறப்படுகின்ற கீழ்ப்படிகலுள்ள செய்கையைக்‌ 
குறித்த தெளிவான போதனை எதற்கும்‌ நாம்‌ பயப்படாமலும்‌ அவற்றைத்‌ 
குவிர்க்காமலும்‌ இருப்போமாக. 

விசுவாசித்தல்‌, மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ அறிக்கையிடுதல்‌ என்ற எளிய 
செயல்களைக்‌ தேவன்‌ இரத்தத்தினால்‌ பரிசுத்தமாக்கியுள்ளார்‌. அவர்‌ 


இரத்தத்தின்‌ மூலமாக இந்தச்‌ செயல்களைப்‌ பயனுள்ளவைகளாக்கி 
யுள்ளார்‌, இவைகளில்‌ எந்த ஒரு செயலும்‌ இரத்தத்திலிருந்து பிரிந்த 
நிலையில்‌ பயன்படுத்தப்பட முடியாது. இதை அவர்‌ உண்மையில்‌ நமது 
கர்த்தருடைய இரத்தத்தின்‌ இரட்சிக்கும்‌ வல்லமையிலிருந்து எவ்வகை 
யிலும்‌ விலகாத வண்ணம்‌ செய்திருக்கன்றார்‌ என்றால்‌, இதே செயலை 
அவர்‌, ஒருவர்‌ தம்‌ இருதயத்தில்‌ உள்ள விசுவாசத்தின்‌ வெளிப்பாடாகத்‌ 
கண்ணீரில்‌ மூழ்குதல்‌ என்ற எளிய செயலின்‌ மூலமாகவும்‌ செய்ய 
முடியுமல்லவா? இரத்தத்தின்‌ வல்லமையைச்‌ சிறிதும்‌ குறைக்காமல்‌ அவர்‌ 
விசுவாசம்‌, மனந்திரும்புதல்‌, மற்றும்‌ அறிக்கையிடுதல்‌ ஆயெவற்றிற்கு 
முக்கியத்துவத்தை இணைக்க முடியுமென்றால்‌, ஞானஸ்நானத்தைக்‌ 
குறித்தும்‌ அவர்‌ இதே விஷயத்தைச்‌ செய்ய முடியுமே. அவருடைய 
சித்தத்தை அறிகின்றவர்களே இதை உண்மையாய்ப்‌ புரிந்து கொள்ள 
இயலும்‌. 


59 


நமது கருத்துக்கள்‌ மற்றும்‌ முன்‌ தீர்மானமான எண்ணங்கள்‌ எல்லாம்‌ 
அகன்று போக வேண்டும்‌! நமது பிரிவினையின்‌ ஆவி மற்றும்‌ ஒரு 
குறிப்பிட்ட குழுவினரின்‌ ஆர்வத்தின்படியாக ஆவியானவர்‌ என்ன 
கூறியிருக்க வேண்டும்‌ என்பவைகள்‌ யாவும்‌ அகன்று போக வேண்டும்‌. 
இவைகளுக்குச்‌ சத்தியத்திட ம்‌ வேலையொன்றுமில்லை. தேவன்‌ 
கூறியுள்ளது என்ன? மற்றும்‌ அவர்‌ அர்த்தப்படுத்துகின்றது என்ன என்பது 
பற்றி மட்டும்‌ நாம்‌ எளிய முறையில்‌ கேட்போம்‌. 

நமது முந்திய பாடத்தில்‌ நாம்‌, பெந்தெகொஸ்தே நாளன்று பேதுரு 
ஆற்றிய உரை பற்றிய, புகழ்‌ பெற்ற மூன்று கல்வியாளர்களின்‌ 
விளக்கங்களைப்‌ பற்றிச்‌ சந்தித்தோம்‌. இம்மூன்று கல்வியாளர்களும்‌ கூட, 
பாவமன்னிப்பைப்‌ பெற மனந்திரும்புதலும்‌ ஞானஸ்நானமும்‌ தேவை 
என்று பேதுரு பிரசங்கித்தார்‌ என்றும்‌, தேவன்‌ பேதுருவுக்குள்‌ இருந்த 
தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால்‌, அம்மக்கள்‌ பாவமன்னிப்புப்‌ 
பெறுவதற்கு ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌ என்றே உண்மையில்‌ 
போதித்தார்‌ என்றும்‌ ஓப்புக்‌ கொள்கின்றனர்‌. பேதுருவின்‌ மொழி 
நடையிலிருந்த மிகத்‌ தெளிவான மற்றும்‌ இயல்பான அர்த்தத்தைக்‌ 
கல்வியாளர்‌ எவரும்‌ மறுக்க மாட்டார்‌ என்றே நான்‌ யூகிக்கின்றேன்‌. நான்‌ 
கூற முடிவதெல்லாம்‌, பராமரிப்பதற்கென்று ஒரு கொள்கையை அல்லது 
ஆதரிப்பதற்கென்று ஒரு குழுவைக்‌ கொண்டுள்ளவர்கள்‌ மட்டுமே 
தெளிவான இந்த அர்த்தத்தை மறுதலிப்பார்கள்‌ என்பதேயாகும்‌. 

முன்பே நான்‌ மேற்கோள்‌ காண்பித்துள்ள, புகழ்‌ பெற்ற பேப்திஸ்துக்‌ 
கல்வியாளரான ஜேம்ஸ்‌ W. வில்மர்த்‌ என்பவர்‌ பின்வருமாறு கூறினார்‌: 


கேம்ப்பெல்லிஸத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌, அந்தப்‌ பேயுருவானது பல 
நல்ல மனிதர்களை வேட்டையாடி, மோசமான விளக்கத்தை நன்கு 
கையாண்டு அவர்களைப்‌ பயமுறுத்துகன்றது, ஒரு தவறான 
மொழிபெயர்ப்பைப்‌ பராமரிப்பதாலும்‌ கேம்ப்பெல்லைட்டுகளை 
உண்மையில்‌ தேறினவர்கள்‌ என்று அனுமதிப்பதாலும்‌, உலகக்‌ 
கல்வித்துவமானது அவர்கள்‌ பக்கமாய்‌ நமக்கெதிராய்‌ இருப்பதை 
அனுமதிப்பதாலும்‌ நாம்‌ எதையாவது ஆதாயப்படுத்துவோமா?” 


சத்தியத்தை நேசிப்பவர்கள்‌ எல்லாரும்‌, திருவாளர்‌ வில்மர்த்‌ போன்ற 
மனிதர்கள்‌ எந்தப்‌ பிரிவினைவாகத்துக்கும்‌ மேலாக கல்வித்துவத்தையும்‌ 
சத்தியத்தையும்‌ மதிக்கின்ற பொழுது அகம்‌ மகிழ வேண்டும்‌. பிரிவினைவாத 
ஆவியில்‌ இருந்த போதிலும்‌, இப்படிப்பட்ட மனிதர்கள்‌ தேவ வசனத்திற்கு 
உண்மையான விளக்கம்‌ கொடுக்குமளவுக்குப்‌ பெருந்தன்மையுடைய 
வர்களாய்‌ இருக்கின்றனர்‌ ... 

மனம்‌ குத்தப்பட்ட பாவிகள்‌ தங்களின்‌ பாவங்கள்‌ துடைத்தெறியப்‌ 
படுவதற்கு ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌ என்று பேதுரு போதித்தார்‌. 
ஒருவர்‌ கிறிஸ்தவராயிருந்து - கிறிஸ்தவராக மட்டுமிருந்து - இந்த 
உபதேசத்தை விசுவாசிக்கலாம்‌ என்றே நான்‌ உறுதியாய்‌ நினைக்கின்றேன்‌; 
ஏனெனில்‌ பேதுரு ஒரு கிறிஸ்தவராக - கிறிஸ்தவராக மட்டுமே - இருந்தார்‌, 
மற்றும்‌ அவர்‌ இதை விசுவாசித்துப்‌ போதித்தார்‌. ஏதாவதொரு குழுவோ 


60 


அல்லது போதகரோ நாமகரணமற்ற இந்தப்‌ போதனையை அங்கீகரிக்கை 
யில்‌ நான்‌ மகிழ்வடைகின்றேன்‌. இப்படிப்பட்ட போதனையானது இந்த 
இடத்தில்‌, கிறிஸ்தவர்களாக மட்டும்‌ இருக்க முயற்சி செய்கின்ற மற்றும்‌ 
எந்த நாமகரணக்‌ கூட்டத்தையும்‌ சாராத ஆனால்‌, தாங்கள்‌ இரட்சிக்கப்‌ 
படும்‌ பொழுது கர்த்தரால்‌ தேவனுடைய சபையில்‌ சேர்க்கப்படுகின்றவர்‌ 
களின்‌ வேதாகம போதனைகளுக்கு மனப்பூர்வமாய்‌ ஒத்துப்‌ போகின்றது. 
நேர்மையான எல்லா இருதயங்களும்‌ தங்களின்‌ போதனைகள்‌ யாவற்றிலும்‌ 
நாமகரணத்துவமின்றி இருப்பதைக்‌ காண்பதற்கு நான்‌ எவ்வளவாய்‌ 
மகிழ்ச்சி அடை வேன்‌! கிறிஸ்துவை உண்மையுடன்‌ விசுவாசிப்பவர்‌ எவரும்‌ 
முழுக்காட்டுதல்‌ பற்றிய தெளிவான விளக்கத்தை ஏற்று ஞானஸ்நானம்‌ 
பற்றிப்‌ போதித்தால்‌, அவர்‌ உலகில்‌ உள்ள நாமகரணமற்ற கிறிஸ்தவர்‌ 
ஓவ்வொருவருடனும்‌ “ஓரே இருதயமும்‌ ஓரே மனமும்‌” உள்ளவராக 
இருக்கின்றார்‌. 

“குழுக்களையும்‌,” “பிரிவுகளையும்‌” மற்றும்‌ நாமகரணத்தையும்‌ விட்டுக்‌ 
கொடுத்து, கிறிஸ்தவர்களாக மட்டும்‌ இருப்பதற்கு நாம்‌ உண்மையாகவே 
குயாராயிருக்கின்றோமா? தேவனுடைய பிள்ளைகள்‌ எல்லாரையும்‌ 
ஒன்றாக்க நம்மால்‌ செய்ய முடிந்த எல்லாவற்றையும்‌ செய்ய நாம்‌ தயாராக 
இருக்கின்றோமா? நாமகரணத்துவமற்ற பிரசங்கியாராக இருப்பதற்கு 
ஒருவர்‌, பாவமன்னிப்புக்கு அல்லது பாவமன்னிப்புப்‌ பெறுவதற்குப்‌ பேதுரு 
ஞானஸ்நானத்தைக்‌ கட்டளையிட்டார்‌ என்று பிரசங்கிக்க வேண்டும்‌ 
என்பதை நினைவில்‌ வையுங்கள்‌. அவ்வாறு போதிப்பதில்‌, அவர்‌ 
மனிதருடைய உபதேசத்தையல்ல, ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ உபதேசத்தையே 
ஆதரிக்கின்றார்‌. இந்த உபதேசத்தை கிறிஸ்துவினுடையதல்லாத உபதேசம்‌ 
என்கின்ற எவரொருவரும்‌ கிறிஸ்துவையும்‌ அவரது உபதேசத்தையும்‌ 
குவறாய்க்‌ குறிக்கின்றார்‌. கிறிஸ்து தம்‌ சொந்த இரத்தத்தினால்‌ இந்த 
உபதேசத்திற்கு வண்ணம்‌ கட்டியுள்ளார்‌; ஆகையால்‌ இது அவருடைய 
காயுள்ளது, மற்றும்‌ இதிலிருந்து வருகின்ற எல்லாக்‌ கனமும்‌ அவருக்குரிய 
கேயாகும்‌! 


குறிப்பு 
‘James W. Willmarth, in Baptist Quarterly (July 1877): 304-05. See Editor's note. 


61 


10 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


விளக்கம்‌ துவையற்றது 


பேதுருவின்‌ உரையில்‌, மீட்பு அல்லது பாவமன்னிப்புப்‌ பெறுவதற்‌“காக” 
ஞானஸ்நானம்‌ என்று அறிவிக்கும்‌ வார்த்தையானது (அப்‌. 2:38) “01௦” மற்றும்‌ 
"101௦" என்ற ஆங்கில வார்த்தைகளைப்‌ போலவே அர்த்தத்தில்‌ 
திட்டவட்டமாகவும்‌ தெளிவின்மையற்ற தெளிவானதாகவும்‌ உள்ளது. 
பேதுருவின்‌ உரையைக்‌ கேட்ட திரளான கூட்டத்தில்‌ இருந்த 
ஓவ்வொருவரும்‌ அவர்‌, மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ 
ஆகியவற்றின்‌ நிபந்தனைகளில்‌ தான்‌ பாவங்களிலிருந்து இரட்சிப்பை 
அளித்தார்‌ என்பதைப்‌ புரிந்து கொண்டனர்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ கூட அந்த 
அர்த்தத்தைத்‌ தவறாய்ப்‌ புரிந்து கொள்ளவில்லை. ஏனெனில்‌ பேதுரு, 
“இதனால்‌” அல்லது “இதன்‌ அடையாளமாக” என்று அர்த்தப்படும்‌ 8 என்ற 
வார்த்தையை ஒரு புது அர்த்தம்‌ கொடுப்பதற்காக, கிரேக்கர்‌ ஒருவரால்‌ அதற்கு 
முன்பு ஒருபொழுதும்‌ தரப்பட்டிராத ஒரு அர்த்தத்தைக்‌ கொடுப்பதற்காக 
ஏற்படுத்தியிருக்க வேண்டும்‌. பேதுருவின்‌ இரு பொருளற்ற உரையை 
திரளான அக்கூட்டத்திலிருந்த ஒவ்வொரு நபரும்‌ புரிந்து கொண்டது 
மட்டுமல்ல, ஆனால்‌ எருசலேமின்‌ இந்த நாமகரணமற்ற கூட்டத்தைத்‌ 
தொடர்ந்து வந்த பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள்‌ அளவுக்கு, மொழியியல்‌ 
மாணவர்‌ எவரும்‌, விசாரித்த ஆத்துமாக்களுக்குப்‌ பேதுரு அந்த இரண்டு 
நிபந்தனைகளின்‌ பேரில்‌ மன்னிப்பு அளிக்கப்படும்‌ என்றுரைத்ததைக்‌ காணத்‌ 
தவறவில்லையென்றே நான்‌ யூகிக்கின்றேன்‌. இந்த உறுதிப்பாட்டை 
நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இவ்வாறே போதித்த மொழி ஆசிரியர்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ உரிய துணிகர முயற்சியாகக்‌ கொள்ளலாம்‌. 

பல ஆண்டளவாக ஒரு மொழியில்‌ உள்ள வார்த்தையானது ஒரே 
அர்த்தத்தைக்‌ கொடுத்துள்ளதென்ற உண்மையானது விளக்கவுரையில்‌ 
உள்ள சரியான தன்மைக்குப்‌ பலத்த ஆதாரமாக இருக்கின்றது. இதன்‌ மிகச்‌ 
சரியான தன்மையானது, இந்த விளக்கம்‌ இன்றைய நாளில்‌ மிகச்‌ சிறந்த 
கல்வியாளர்களால்‌ தரப்படும்‌ விளக்கத்திற்கு இசைவாக உள்ளது என்ற 
உண்மையினால்‌ விசேஷமாய்‌ ஆதரிக்கப்படுகின்றது ... 

ஒருவார்‌ நாமகரணக்‌ கூட்டத்தின்‌ ஒரு உறுப்பினராயிருந்து, 
வேதாகமத்தின்‌ இந்த உபதேசத்தை விசுவாசியாமல்‌, போதியாமல்‌ இருக்கக்‌ 
கூடும்‌. இருப்பினும்‌, அவர்‌ ஒரு கிறிஸ்தவராக - நாமகரணமற்ற 
கிறிஸ்தவராக, பேதுருவைப்‌ போன்ற கிறிஸ்தவராக - மட்டும்‌ இருந்து 
வேதாகமம்‌ கூறுவதை விசுவாசிக்காமலும்‌ போதிக்காமலும்‌ அவரால்‌ 
இருக்க முடியுமா? 


62 


நமது கர்த்தர்‌, தம்மைப்‌ பின்பற்றுகின்றவர்கள்‌ ஒரே விதமான 
சத்தியங்களைப்‌ பேச வேண்டும்‌ என்றும்‌, அவர்கள்‌ ஏக சிந்தனையும்‌ ஏக 
யோசனையும்‌ உள்ளவர்களாய்ச்‌ சீர்பொருந்தியிருக்கவும்‌ வேண்டுமென்று 
விரும்புகின்ற காரணத்தினால்‌, நாம்‌ எருசலேமில்‌ செய்யப்பட்ட இந்த 
ஊழியத்தில்‌ இதுவரை கருத்தாயிருந்துள்ளோம்‌. எருசலேமில்‌ நிலைத்திருந்த 
இந்த முக்கியமான விஷயங்கள்‌ குறித்துப்‌ பிரிவினைக்கான நியாயமான 
காரணம்‌ எதுவும்‌ இருப்பதில்லை. இவைகளின்‌ மீது நாம்‌ குழுக்களாய்ப்‌ 
பிரிந்தால்‌, அது நமக்குள்‌ எவ்வித சாக்குப்‌ போக்கையும்‌ கொண்டிருப்ப 
தில்லை என்பதோடு, அது நாம்‌ நமது கர்த்தருக்கு உண்மையற்றவர்களா 
யிருப்பதையும்‌ காண்பிக்கின்றது. ஆவியானவரால்‌ வழிநடத்தப்பட்டு 
ஏவுதல்‌ பெற்ற அப்போஸ்தலர்களால்‌ நடத்தப்பட்ட இந்த முதல்‌ 
கூட்டத்தில்‌, பரலோகத்திலிருந்து புத்தம்‌ புதியதாகப்‌ போதிக்கப்பட்ட 
படியாக, ஞானஸ்நானத்தின்‌ நோக்கத்தின்‌ மீது நாம்‌ விசேஷமாய்‌ நிலை 
கொண்டுள்ளோம்‌, ஏனெனில்‌, உண்மையும்‌ நேர்மையும்‌ உள்ள 
இருதயங்கள்‌ (கூட) இந்த இடத்தில்‌ சாலையில்‌ ஒரு “பிரிவை” உண்டாக்கிப்‌ 
பிரிந்து போயுள்ளன. இவ்விடத்தில்‌ பிரிவினைக்கு வேதாகம ரீதியான 
காரணங்கள்‌ எதுவும்‌ இல்லாதிருக்கையில்‌, ஒருவேளை பிரிவினைக்கான சில 
தெளிவான சாக்குப்‌ போக்கு இருக்கலாம்‌. 

பாவிகளுக்கு இயேசுவைப்‌ பற்றிப்‌ போதித்து, அவரே மனிகர்களுக்கு 
இரட்சகராயிருக்றொர்‌, அவர்களுக்காக அவர்‌ மரித்து மீண்டும்‌ உயிர்த்தார்‌ 
மற்றும்‌ அவர்‌ இராஜாதி இராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக முடி 
சூட்டப்பட்டுள்ளார்‌ என்று காண்பிக்க வேண்டும்‌ என்ற கருத்தை 
உண்மையுள்ள இருதயங்கள்‌ யாவும்‌ பற்றிக்‌ கொண்டுள்ளன. இந்த 
உண்மையுள்ள இருதயங்கள்‌, சிலுவையில்‌ அறையுண்டு உயிர்த்த 
கர்த்தரைப்‌ பற்றிய அறிவானது இரட்சிக்கப்படாதவர்கள்‌ தங்கள்‌ 
பாவங்கள்‌ குறித்து குத்தப்பட்டு தங்களின்‌ இழந்துபோன நிலையை 
உணரும்படி அவர்களின்‌ இருதயங்களில்‌ சென்று சேர வேண்டும்‌ 
என்பதையும்‌ கூட ஒப்புக்‌ கொள்ளுகின்றன. விசுவாசித்து, குற்றம்‌ 
உணர்த்தப்பட்ட இருதயங்கள்‌ மனந்திரும்பி - அதாவது அவர்கள்‌ தங்கள்‌ 
முந்திய வாழ்வு முறையைப்‌ புறக்கணித்து, பாவங்களிலிருந்து திரும்பி - 
இருதயத்தின்‌ முழு நிர்ணயத்துடன்‌ மற்றும்‌ விருப்பத்துடன்‌ இயேசுவைக்‌ 
கர்த்தரென்று பின்பற்றி தெய்வீகக்‌ கட்டளையாகிய ஞானஸ்நானத்தில்‌ 
தங்களை அவருக்கென்று ஒப்புக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்பதையும்‌ கூட 
இந்த நேர்மையான இருதயங்கள்‌ ஓப்புக்‌ கொள்ளுகின்றன. மேலும்‌, 
இரட்சிக்கப்படாதவர்கள்‌ கொண்டுள்ள இந்த விசுவாசமானது 
மனந்திரும்பு தலில்‌ வழிநடத்தும்‌ தேவனுக்கேற்ற துக்கத்துடன்‌ இணைந்து, 
இரட்சிப்புக்கு இயேசுவைச்‌ சார்ந்திருக்கும்‌ நம்பிக்கையையும்‌ 
தைரியத்தையும்‌ வளர்க்கின்றது என்பதும்‌ கூட ஒப்புக்‌ கொள்ளப்‌ 
படுகின்றது. இயேசுவே கர்த்தரும்‌/ஆண்டவரும்‌ கிறிஸ்துவுமாய்‌ 
இருக்கின்றார்‌ என்று “உறுதியாக?” அறிவதன்‌ விளைவாகவே மனந்‌ 
திரும்புதல்‌ ஏற்படுகின்றது என்பது ஒப்புக்‌ கொள்ளப்படுகின்றது. 
கிறிஸ்துவைப்‌ பற்றிய அறிவினால்‌ தேவனுக்கேற்ற துக்கமும்‌ மனந்‌ 


63 


திரும்புதலும்‌ உண்டாக்கப்பட்டு அதன்‌ மூலமாக ஆத்துமாவானது நமது 
பிதாவாகிய தேவன்‌ மேலும்‌, கர்த்தராயெ இயேசு கிறிஸ்துவின்‌ மேலும்‌ 
சார்ந்திருக்கும்‌, நம்பிக்கையின்‌ நிலைக்கு வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு 
ஆத்துமாவானது “ஒப்புக்‌ கொடுத்த” ஆவியாகி, தர்சுப்‌ பட்டணத்துச்‌ 
சவுலைப்‌ போல, “ஆண்ட வரே நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” (அப்‌. 22:10) 
என்று கேட்கின்றது. “ஒப்புக்‌ கொடுத்த,” நறுங்யெ, நொறுங்கிய இந்த 
ஆவியானது உண்மையாக மனந்திரும்பிய ஒரு ஆவியாக, கர்த்தர்‌ 
விரும்புகின்ற எதையும்‌ செய்யத்‌ தயாராக உள்ள ஆத்துமாவாக 
இருக்கின்றது. 

இன்னும்‌ நாம்‌ என்ன கூறுவோம்‌? இதுவரை கூறப்பட்டுள்ளவற்றை 
ஓப்புக்‌ கொண்ட உண்மையான இருதயங்கள்‌, இயேசுவுக்கு நேர்மையாக 
உள்ள இருதயங்கள்‌ ஞானஸ்நானம்‌ என்ற கருத்தின்‌ மீது குழுக்களாகப்‌ 
பிரியுமா? அவர்களிடையே பிரிவினை இருக்கலாகாது என்று இயேசு 
கெஞ்சிக்‌ கேட்கும்‌ போது, அவர்கள்‌ எவ்விதம்‌ அவ்வாறு பிரிய முடியும்‌? 
மேலே விவரித்தபடியாக உள்ள ஆத்துமாக்களுக்குப்‌ பேதுரு, “நீங்கள்‌ 
மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்று இயேசு 
கிறிஸ்துவின்‌ நாமத்தினால்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌” 
(அப்‌. 2:38) என்று கூறினார்‌. பவுலின்‌ ஆவி “ஒப்புக்‌ கொடுக்கப்பட்டு” அவர்‌ 
கர்த்தரிடத்தில்‌ தம்மை முழுமையாய்‌ அர்ப்பணித்த பொழுது, அவரிடத்தில்‌ 
அனனியா, “நீ எழுந்து, கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது கொண்டு, 
ஞானஸ்நானம்‌ பெற்று, உன்‌ பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படு” (அப்‌. 22:16ஆ) 
என்று கூறினார்‌. “ஒப்புக்‌ கொடுத்த” மற்ற ஆத்துமாக்களுக்கு - விசுவாசம்‌, 
தேவனுக்கேற்ற துக்கம்‌, மற்றும்‌ மனந்திரும்புதல்‌ ஆகியவற்றினால்‌ தேவன்‌ 
மீதும்‌ கிறிஸ்துவின்‌ மீதும்‌ சார்ந்துள்ள நிலைக்கு வந்துள்ள ஆத்துமாக்களுக்கு 
- ஏவுதல்‌ பெற்ற போதகர்கள்‌ அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்குக்‌ 
கூறியவற்றையே அதே விதமாகக்‌ கூறி, அதை அப்படியே விட்டு வைக்க 
நாம்‌ மனதாயிருக்கின்றோமா? 

உங்கள்‌ குழுவை நீங்கள்‌ இழந்து போவீர்களோ என்று நீங்கள்‌ 
பயப்படுகின்றீர்களா? பரிசுத்தவான்‌௧ளுடனான ஒன்றிப்பை நீங்கள்‌ 
நேசிப்பதைக்‌ காட்டிலும்‌ உங்கள்‌ குழுவை நீங்கள்‌ மேன்மையாய்‌ 
நேசிக்கின்றீர்களா? இயேசுவைப்‌ பிரியப்படுத்துவதற்கு மாறாக, உங்கள்‌ 
குழுவை நீங்கள்‌ உயர்த்திப்‌ பிடிப்பீர்களா? நறுங்கி, நொறுங்கி, ஒப்புக்‌ 
கொடுத்த ஆவிக்கு ஞானஸ்நானத்திற்கு ஏற்ற வகையிலான அவரது கடமை 
பற்றிய பரிசுத்த ஆவியானவரின்‌ வார்த்தைகளையே முன்‌ வைக்க நான்‌ 
மனதாயிருக்கின்றேன்‌. அதை அவர்‌ புரிந்து கொள்வார்‌ என்ற இடர்ப்‌ 
பாட்டை ஏற்க நான்‌ மனதாயிருக்கின்றேன்‌. நாம்‌ அறிந்துள்ள வரையில்‌ 
நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு ஆத்துமா கூட (இதைப்‌ புரிந்து 
கொள்ளத்‌) தவறியிருக்கவில்லை. 

எளிய வார்த்தைகளுக்குச்‌ சிக்கலான விளக்கம்‌ தருவகைச்‌ சார்ந்துள்ள 
ஒரு கோட்பாட்டை நீங்கள்‌ பற்றிக்‌ கொண்டு இருக்கின்றீர்களா? 
இவ்விடத்தில்‌ பிரிவினைக்குச்‌ சாக்குப்‌ போக்காய்‌ இருக்கக்‌ கூடியது 
நாமகரணக்‌ கூட்டத்தின்‌ மீதுள்ள பயபக்தி மட்டுமேயாகும்‌. நாமகரணத்‌ 


64 


துவத்திலும்‌ மற்றும்‌ அதன்‌ மூலமாகவும்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஒருக்காலும்‌ 
ஒன்றாயிருக்க முடியாது, இயேசுவை ஒருக்காலும்‌ பிரியப்படுத்த முடியாது, 
மற்றும்‌ அவரது ஜெபமானது ஒருக்காலும்‌ பதில்‌ அளிக்கப்பட முடியாது. 
இவையிரண்டில்‌ ஒன்றை நாம்‌ தேர்ந்து கொள்ள வேண்டும்‌. “யாரைச்‌ 
சேவிப்பீர்கள்‌ என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள்‌” (யோசுவா 24:15 அ]. 
நேர்மையான இருதயங்கள்‌ நாமகரணத்துவத்தை விட்டு விட வேண்டும்‌. 
கிறிஸ்தவராக - கிறிஸ்தவராக மட்டும்‌, அதைக்‌ காட்டிலும்‌ ஒன்றும்‌ 
கூடவோ குறையவோ இராது - இருத்தல்‌ என்பது மனித இருதயங்களுக்கு 
முன்பாக வைக்கப்பட்டுள்ள மாபெரும்‌ வாய்ப்பாக உள்ளது. 


65 


1 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


எகுற்குள்‌ ஞானஸ்நானம்‌? 


நாமகரணத்துவமற்ற முகல்‌ கூட்டத்தில்‌ பெந்தெகொஸ்தே நாளன்று 
சுவிசேஷம்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது வெளிப்பட்ட பேதுருவின்‌ 
போதனையில்‌, நாம்‌ நிலைத்திருக்கையில்‌ இது ஒன்று மட்டுமே இப்பாடக்‌ 
கருத்தின்‌ மீதான போதனையாக உள்ளது என்ற காரணத்தினால்‌ நாம்‌ 
அவ்வாறு செய்யவில்லை. அப்‌. 2ல்‌ உள்ளகைக்‌ காட்டிலும்‌ மிகத்‌ தெளிவான 
வேத வசனங்கள்‌ கூட உள்ளன. இந்த முதல்‌ கூட்டமானது ஏவப்பட்ட 
அப்போஸ்தலர்களைச்‌ சகல சத்தியத்திற்குள்ளும்‌ வழி நடத்தும்படி பரிசுத்த 
ஆவியானவரின்‌ முதல்‌ ஊழியமாக இருந்த காரணத்தினால்‌ நாம்‌ அங்கு 
செய்யப்பட்ட போதனையில்‌ நிலைத்திருக்கின்றோம்‌. 

அதிகம்‌ விவாதிக்கப்படும்‌ தலைப்பான ஞானஸ்நானம்‌ பற்றிய மூல 
உபதேசத்தை நாம்‌ கவனமாய்ப்‌ பரிசோதிக்க வேண்டும்‌. இவ்விஷயம்‌ குறித்து 
பிரிவினைக்கான காரணம்‌ எதுவுமில்லை என்பதை நேர்மையுள்ள 
இருதயங்கள்‌ யாவும்‌ காண்பது அவசியமாகும்‌. இந்தக்‌ கூட்டத்தில்‌ பேதுரு, 
இயேசுவை ஆண்டவர்‌ மற்றும்‌ கிறிஸ்து என்று உறுதியாய்‌ அறிதல்‌, 
மனந்திரும்புதல்‌ மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ ஆகிய நிபந்தனைகளின்‌ பேரில்‌ 
இரட்சிப்பு அல்லது மன்னிப்பை அளித்தாரா என்று நாம்‌ காண்போம்‌. இது 
நிச்சயமாகவே, இழந்து போகப்பட்ட பாவிக்கு மன்னிப்பிற்கான 
பரலோகத்தின்‌ நிபந்தனைகள்‌ பற்றிய விவாதத்தை முடித்து வைக்க வேண்டும்‌. 
அதிலும்‌ சிறப்பாக, இது, எருசலேம்‌ தொடங்கி சகல நாடுகளுக்கும்‌ சென்று 
மனந்திரும்புதலையும்‌ பாவமன்னிப்பையும்‌ பிரசங்கிக்கும்படி இந்த 
போதகர்களுக்குக்‌ கட்டளையிடப்பட்டதால்‌ மற்றும்‌ அவர்கள்‌ 
உன்னதத்திலிருந்து வரும்‌ பெலனால்‌ தரிப்பிக்கப்‌ பட்டதால்‌ இது பற்றிய 
கேள்வியை முடித்து வைக்க வேண்டும்‌ (அப்‌. 1:8). ஊழியம்‌ வழுவாத 


வகையில்‌ சரியாக இருப்பதற்காக அவர்களின்‌ ஊழியத்தில்‌ வழிநடத்த 
தெய்வீக வல்லமை இறங்கி வரும்‌ வரையில்‌ அவர்கள்‌ “காத்திருக்கும்‌”படி 
இயேசு அவர்களிடம்‌ கூறியிருந்தார்‌ லூக்‌. 24:46-49). இந்த போதகர்கள்‌ 
தங்கள்‌ கர்த்தரின்‌ கட்டளைகளுக்குக்‌ கழ்ப்படிந்திருந்தால்‌ - அவர்களை 
வழிநடத்தப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ வரும்‌ வரையில்‌ எருசலேமில்‌ காத்திருந்து, 
பிறகு எருசலேமில்‌ ஊழியத்தைத்‌ தொடங்கியிருந்தால்‌ (இவை எதுவுமே 
சந்தேகப்படக்‌ கூடாது) - அந்த ஊழியமானது மிகவும்‌ சரியானதாகவும்‌ 
குவறாயிருக்க முடியாததாகவும்‌ உள்ளது. 

பேதுரு தாம்‌ செய்யும்படி அனுப்பப்பட்ட பாவமன்னிப்பை 


அளித்திருந்தால்‌, பாவமன்னிப்பு பெறக்‌ கூடிய நிபந்தனைகளையும்‌ அவர்‌ 


66 


கொடுத்திருப்பார்‌ என்பது நிச்சயம்‌. ஆகையால்‌ எருசலேமில்‌ நடந்த இந்தக்‌ 
கூட்டத்தில்‌, குற்றம்‌ உணர்த்தப்பட்ட இருதயங்களுக்கு மனந்திரும்புதல்‌ 
மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ என்ற நிபந்தனைகளைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
அளித்திருந்தால்‌, இது பரலோகத்தின்‌ சுத்தமாகவும்‌ போதனையாகவும்‌ 
உள்ளது. அதனால்‌ தான்‌ நாம்‌ இந்த ஊழியத்தில்‌ நிலைத்திருக்கின்றோம்‌. 
பேதுரு பரிசுத்த ஆவியானவரின்‌ நேரடியான வழிநடத்துதலினால்‌, மக்களை 
அவர்கள்‌ மன்னிக்கப்படும்படியாக ஞானஸ்நானம்‌ பெறும்படி கட்டளை 
யிட்டார்‌. அவர்‌ பேசியது உண்மை என்பது போலவே அந்த சத்தியமும்‌ 
நிச்சயமானதாக உள்ளது, உலகத்தின்‌ கல்வியாளர்கள்‌ அந்த மொழிநடைக்கு 
விளக்கம்‌ தருபவர்களாய்‌ உள்ளனர்‌. நேர்மையான இருதயம்‌ ஒவ்வொன்‌ 
றிற்கும்‌ இந்த நிலைப்பாட்டைத்‌ தெளிவாக்குவதற்கு நான்‌ ஊக்கத்துடன்‌ 
பணியாற்றியுள்ளேன்‌. முரட்டுத்தனமானது, மொழியைப்பற்றிய 
ஊக்கமான ஆய்வுக்குப்‌ பிறகும்‌ இந்த விஷயங்களைக்‌ குறித்து 
இருதயங்களில்‌ பிரிவை உண்டாக்கும்‌. 

இந்த முதல்‌ கூட்டத்தில்‌ பேதுரு போதித்தது என்ன என்பது முடிவுக்குக்‌ 
கொண்டு வரப்பட்ட பிறகு, இப்பொழுது இந்தப்பாடக்‌ கருத்தைக்‌ குறித்த 
ஆவியானவரின்‌ போதனை எல்லாவற்றுடனும்‌ பேதுருவின்‌ போதனை 
இசைவாயுள்ளதா என்பது தெளிவாய்‌ உள்ளதா? என்று நான்‌ கேட்க 
வேண்டும்‌. இந்தக்‌ கேள்வியைக்‌ கேட்பது என்பது இதற்குப்‌ பதில்‌ 
அளிப்பதற்காகத்‌ தான்‌. எந்த ஒரு கருத்தின்‌ மீதும்‌ ஆவியானவரின்‌ 
போதனைக்கு முரண்பாடாகப்‌ பேதுரு போதித்திருந்தால்‌ அவர்‌ 
பாவமன்னிப்பு என்ற போதனையைப்‌ பொறுத்தமட்டில்‌ உண்மையான 
போதகராய்‌ இருந்திருக்க மாட்டார்‌. ஆகையால்‌, எருசலேமில்‌ நடந்த 
அவருடைய போதனையானது, ஆவியானவரின்‌ மற்ற எல்லாப்‌ 
போதனைகளுடனும்‌ ஒத்திருக்க வேண்டும்‌. 

எருசலேமில்‌ நடந்த இந்தக்‌ கூட்டத்திற்குச்‌ சற்று முன்னர்‌, 
பேதுருவுக்கும்‌ மற்ற அப்போஸ்தலர்களுக்கும்‌ இந்த மாபெரும்‌ 
ஊழியத்தைப்‌ பற்றிய கட்டளையானது எஜமானரிடத்திலிருந்து தரப்‌ 
பட்டது. எருசலேமில்‌ நடந்த இந்தக்‌ கூட்டத்தில்‌ பேதுரு அந்தக்‌ 
கட்டளையை நிறைவேற்றிக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்களுக்குத்‌ தரப்பட்ட 
கட்டளைகள்‌ யாவை? மத்தேயு சுவிசேஷத்தின்படி, அந்தக்‌ கட்டளைகள்‌ 
பின்வருமாறு: 


வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்குக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. ஆகையால்‌, நீங்கள்‌ புறப்பட்டுப்‌ போய்‌, சகல 
ஜாதிகளையும்‌ சீஷராக்கி, பிதா குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே 
அவர்களுக்கு ஞானஸ்நானங்‌ கொடுத்து, நான்‌ உங்களுக்குக்‌ 
கட்டளையிட்ட யாவையும்‌ அவர்கள்‌ கைக்கொள்ளும்படி 
அவர்களுக்கு உபதேசம்‌ பண்ணுங்கள்‌. இதோ, உலகத்தின்‌ முடிவு 
பரியந்தம்‌ சகல நாட்களிலும்‌ நான்‌ உங்களுடனேகூட இருக்கிறேன்‌ 
(மத்‌. 28:18-20). 


மத்தேயு பதிவு செய்துள்ளபடி இவைகளே கட்டளைகளாயிருந்தன; மற்றும்‌ 


67 


இவற்றைப்‌ பெந்தெகொஸ்தே நாளன்று பேதுரு கடைப்‌ பிடிக்காதிருந்தால்‌, 
அவர்‌ உண்மையற்ற போதகராய்‌ இருந்திருப்பார்‌. ஞானஸ்நானத்தைக்‌ 
குறித்து அவர்‌ இந்தக்‌ கட்டளைகளுக்கு இசைவில்லாத எதையாவது 
போதித்திருந்தால்‌, பேதுரு ஏவுதல்‌ பெற்ற போதகர்‌ என்பதை நாம்‌ 
புறக்கணிக்க வேண்டும்‌. 

இதற்கு நேர்‌ மாறாக, பெந்தெகொஸ்தே நாளன்று நடந்த இந்த முதல்‌ 
கூட்டத்தில்‌ பேதுரு, தமது உரையைக்‌ கேட்டவர்களுக்கு, இயேசுவின்‌ 
வாழ்வு, அவரது மரணம்‌, அவரது உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ பிதாவின்‌ வலது 
புறத்தில்‌ அவர்‌ முடிசூட்டப்படுதல்‌ ஆகியவற்றைப்‌ போதித்தார்‌. தேவன்‌ 
சிலுவையில்‌ அறையப்பட்ட இயேசுவை ஆண்டவரும்‌ கிறிஸ்துவு 
மாக்கினாரென்று அவர்கள்‌ உறுதியாய்‌ அறிந்து கொள்ளும்படி அவர்‌ 
அழைத்தார்‌. அப்பொழுது இயேசுவைப்‌ பற்றிய இவை யாவற்றையும்‌ 
அறிந்தவர்கள்‌ இயேசுவின்‌ சீஷர்களாக அல்லது கற்பவர்களாக ஆக்கப்‌ 
பட்டார்கள்‌ என்பதில்‌ சந்தேகம்‌ எதுவுமில்லை. இருப்பினும்‌, தெய்வீகக்‌ 
கட்டளைகளின்படி, சீஷர்களாக்யெ பிறகு, அப்போஸ்தலர்கள்‌ இந்த 


சீஷர்களை ஏதோ “ஒன்றுக்குள்‌” ஞானஸ்நானப்படுத்த வேண்டிய 
தாயிருந்தது. இந்த சீஷர்கள்‌ தங்கள்‌ ஞானஸ்நானத்திற்கு முன்‌ அந்த ஏதோ 
ஒன்றுக்குள்‌ அது எதுவாக இருந்திருந்தாலும்‌ பிரவேசித்திருந்ததில்லை 
என்பது உறுதி. இல்லையென்றால்‌, சுவிசேஷத்தின்‌ இந்தப்‌ பரிசுத்த 
பிரசங்கியார்கள்‌ அவர்களை “அதற்குள்‌” ஞானஸ்நானப்‌ படுத்தியிருக்க 
முடிந்திராது. 

ஒவ்வொன்றுமே மெதுவான மற்றும்‌ உண்மையான ஆழ்ந்தறிதலைச்‌ 
சார்ந்துள்ளதால்‌ இவ்விடத்தில்‌ நான்‌ (உங்களை) ஜாக்கிரதையாய்க்‌ 
கவனியுங்கள்‌ என்று கேட்டுக்‌ கொள்ளுகின்றேன்‌. இவைகள்‌ பூமியின்‌ மீது 
நமது கர்த்தருடைய என்றென்றும்‌ நிலைத்திருக்கக்‌ கூடிய கட்டளைகளாய்‌ 
உள்ளன. இந்த சீஷர்கள்‌ “எதற்குள்‌” ஞானஸ்நானம்‌ பெற்றார்களோ, அது 
எதுவாயிருப்பினும்‌ “அதற்குள்‌” தான்‌ ஓவ்வொரு சீஷரும்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற வேண்டும்‌, மற்றும்‌ அவர்‌ ஞானஸ்நானம்‌ பெறாமல்‌ “அதற்குள்‌”ளா 
வது என்பது சாத்தியமாகாது. பேதுருவும்‌ மற்றவர்களும்‌ சீஷர்களை 
“எதற்குள்ளாக”” ஞானஸ்நானப்படுத்த வேண்டியதாயிருந்தது? “பிதா 
குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ 
கொடுங்கள்‌” என்றே தெய்வீகக்‌ கட்டளை குறிப்பிட்டது. ஞானஸ்‌ 
நானத்திற்கு முன்பு, இந்தப்‌ பிரசங்கியார்களால்‌ சஷராக்கப்பட்டவர்கள்‌, 
பிதா குமாரன்‌ மற்றும்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திற்குப்‌ புறம்பே 
இருந்தார்கள்‌, ஆனால்‌ அவர்கள்‌ ஞானஸ்நானத்தில்‌ இதற்குள்‌ 
பிரவேசித்தனர்‌. ஒருவர்‌ தேவனுடைய குடும்பத்தின்‌ “பெயருக்கு” புறம்பே 
இருக்கும்‌ பொழுது அவர்‌ தேவனுடைய குடும்பத்திற்குள்‌, தேவனுடைய 
பிள்ளையாக இருக்க முடியுமா? அவர்‌ பிதாவின்‌ நாமமாகிய குடும்பப்‌ 
பெயரைக்‌ தரித்துக்‌ கொள்ளாமல்‌ பிதாவின்‌ ஆசீர்வாதங்களுக்குச்‌ 
சுதந்தரவாளியாக முடியுமா? 

இருமணத்தில்‌ இணைகின்ற வாலிபர்‌ ஒருவரையும்‌ இளம்‌ பெண்‌ 
ஒருத்தியையும்‌ கற்பனை செய்து பாருங்கள்‌. இந்த இளைஞரின்‌ பெயர்‌ 


68 


ஜோன்ஸ்‌ என்றும்‌ இந்த இளம்‌ பெண்ணின்‌ பெயர்‌ ஸ்மித்‌ என்றும்‌ உள்ளன. 
இந்த இளம்‌ பெண்‌ இந்த இளைஞரைப்‌ பல மாதங்களாக நேூத்திருந்‌ 
இருக்கிறாள்‌; ஆனால்‌ இன்னமும்‌ அவர்கள்‌ திருமணம்‌ செய்து கொள்ள 
வில்லை. அவள்‌ இன்னமும்‌ செல்வி. ஸ்மித்‌ ஆகவே இருக்கிறாள்‌; ஆனால்‌ 
திருமணச்‌ சடங்கில்‌ சில வார்த்தைகளைப்‌ பேசியதினால்‌, அவள்‌ இந்த 
இளைஞரைக்‌ திருமணம்‌ செய்து கொள்கின்றாள்‌. அதே வழிமுறையினால்‌ 
மற்றும்‌ அதே வேளையில்‌, அவள்‌ அந்தத்‌ தந்தை மற்றும்‌ மகன்‌ ஆகியோரின்‌ 
பெயருக்குள்‌ கடந்து வருகின்றாள்‌. இனி அவளது பெயர்‌ “ஜோன்ஸ்‌” 
என்றே இருக்கும்‌. அவள்‌ “ஜோன்ஸ்‌” என்ற பெயருக்குள்‌, ஜோன்ஸின்‌ 
உடமைகளுக்கு வாரிசாகப்‌ பிரவேசிக்கின்றாள்‌. இது போலவே, 
பாவிகளைக்‌ கிறிஸ்துவுடன்‌ இணையும்படி அதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ 
“மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும்‌ வேறெருவருடையவர்‌ 
களாகும்‌” (ரோமர்‌ 7:4) படி வழிநடத்தவே அப்போஸ்தலர்கள்‌ இந்த 
உலகத்தினுள்‌ அனுப்பப்‌ பட்டார்கள்‌, இதனால்‌ அவர்கள்‌ (ஞானஸ்நானம்‌ 
பெறுபவர்கள்‌) தேவனுக்கென்று கனி கொடுக்கக்‌ கூடும்‌. அவர்கள்‌ 
எப்பொழுது கிறிஸ்துவை விவாகம்‌ செய்து கொள்கின்றனர்‌? பிதா குமாரன்‌ 
(பரிசுத்த ஆவியின்‌) நாமத்திற்குள்‌ பிரவேசிப்பதற்கு முன்பாகவா அல்லது 
அதற்குள்‌ பிரவேசிக்கும்‌ பொழுதா? அவர்கள்‌ தேவனுடைய 
குடும்பத்திற்குள்‌ எப்பொழுது பிரவேசிக்கின்றனர்‌? குமாரனைத்‌ திருமணம்‌ 
செய்யும்‌ முன்பா அல்லது திருமணத்திலா? மத்தேயு 28:19, “.. பிதா குமாரன்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்து ...? 
என்று கூறுகின்றது. தெய்வீகக்‌ கட்டளையினால்‌ இயேசுவின்‌ 
சீஷர்களாக்கப்பட்ட இவர்கள்‌, தெய்வீக நாமத்தில்‌ ஞானஸ்நானம்‌ 


பெறுவதினாலேயே தேவனுடைய குடும்பத்தில்‌ பிள்ளைகளாக 
வேண்டியிருந்தது என்பதை எவர்‌ சந்தேகப்பட முடியும்‌? 

பெந்தெகொஸ்தே நாளன்று, பேதுரு இந்தக்‌ கட்டளைகளின்‌ கழ்‌, 
விசுவாசித்த, துக்கமடைந்த, குற்ற உணர்வடைந்த இருதயங்களை, 
கிறிஸ்துவின்‌ புதிய சீஷர்களை, பாவமன்னிப்புக்‌ “கென்று? (௪15) 
ஞானஸ்நானம்‌ பெறும்படிக்‌ கூறினார்‌. இந்தக்‌ கட்டளைகளைக்‌ 
கொடுத்ததில்‌ அவர்‌, நமது இரட்சகர்‌ பயன்படுத்திய அதே வார்த்தையைப்‌ 
பயன்படுத்தி, அவர்கள்‌ “எதற்கு” அல்லது “எதற்குள்‌” ஞானஸ்நானம்‌ பெற 
வேண்டும்‌ என்பதைக்‌ குறிப்பாகச்‌ சுட்டிக்‌ காண்பித்தார்‌. 


£i5 என்ற வார்த்தையைத்‌ தொடர்ந்து வரும்‌ செயல்படு பொருள்தான்‌ 
இந்தச்‌ சொற்றொடராக்கத்தில்‌ உள்ள ஒரே ஒரு வேறுபாடாக 
இருக்கின்றது. கறிஸ்துவால்‌ தரப்பட்ட கட்டளைகளில்‌, விசுவாசிகளை 
அப்போஸ்தலர்கள்‌ தேவனுடைய மாபெரும்‌ பெயருக்‌“குள்ளாக”” 
ஞானஸ்நானப்படுத்த வேண்டியிருந்தது; பேதுருவின்‌ மொழிநடையில்‌, 
அவர்கள்‌ பாவமன்னிப்புக்‌ “கென்று” ஞானஸ்நானம்‌ பெற வேண்டி 
யிருந்தது. என்றால்‌, இருதயத்தின்‌ முழு நிச்சயத்துடன்‌ தன்னைக்‌ 
கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கும்‌ ஆத்துமாவானது பிதா குமாரன்‌ பரிசுத்த 
ஆவியின்‌ நாமத்தில்‌ ஞானஸ்நானப்படுத்தப்‌ படுகையில்‌, பாவமன்னிப்புக்‌ 
“கென்றும்‌” ஞானஸ்நானப்‌ படுத்தப்படுவதை யார்‌ சந்தேகப்பட முடியும்‌? 


69 


உண்மையில்‌, அவர்‌ அந்த நாமத்திற்‌ “குள்‌” பிரவேசியாமல்‌, பாவமன்னிப்புக்‌ 
“கென்று” ஞானஸ்நானம்‌ பெற்றிருக்க முடியாது. இவைகள்‌ ஒன்று போல்‌ 
உள்ள நோக்கங்கள்‌ அல்ல, ஆனால்‌ “பிதா குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ 
நாமத்திலே” என்பது ஞானஸ்நானத்தினாலே பிரவேசிக்கப்படக்‌ கூடிய 
மாபெரும்‌, விசாலமான தெய்வீக உறவாக உள்ளது; இது அந்த உறவில்‌ 
காணப்படுகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும்‌ உள்ளடக்குகின்றது. 
பாவமன்னிப்புக்‌ “கென்றும்‌” மற்றும்‌ அந்தத்‌ தெய்வீக உறவின்‌ சகல 
ஆசீர்வாதங்களுக்‌ “குள்ளும்‌” ஒரே வேளையில்‌ ஞானஸ்நானம்‌ பெறாமல்‌ 
எவரொருவரும்‌ பிதா குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே ஞானஸ்‌ 
நானம்‌ பெற முடியாது. ஆகையால்‌, கர்த்தரைக்‌ கொலை செய்திருந்தவர்‌ 
களுடன்‌ பெந்தெகொஸ்தே நாளன்று பேதுரு, பேசிக்‌ கொண்டிருக்கையில்‌ 
அவர்களின்‌ இருதயங்கள்‌ இந்த விசேஷித்த பாவத்திற்காகக்‌ கனத்த 
துக்கத்தினால்‌ தாழ்ந்து இறங்கின மற்றும்‌ அவர்கள்‌ இதிலிருந்து விடுதலைக்‌ 
காகக்‌ கதறினர்‌, எனவே அவர்கள்‌ தங்களின்‌ பாவமன்னிப்புக்‌“கென்று” (618) 
ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌ என்று கூறப்பட்டது. இதுதான்‌ அவர்கள்‌ 
எதிர்பார்த்து, கதறி, வெட்கப்பட்டு மற்றும்‌ தேடிக்‌ கொண்டிருந்த 
விஷயமாய்‌ இருந்தது. பேதுரு அவர்களுக்குத்‌ திட்டவட்டமாக பதில்‌ 
ஒன்றைக்‌ கொடுத்தார்‌; ஆனால்‌ அவர்களிடம்‌ அவர்‌, “பிதா குமாரன்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெறுங்கள்‌” என்று 
(மட்டும்‌) கூறியிருந்தால்‌ (கூட) இந்தக்‌ கட்டளைக்கு அவர்களின்‌ 
தாழ்மையான கீழ்ப்படிதலானது அவர்களைப்‌ பாவ மன்னிப்புக்‌“கென்று” 
கொண்டு வந்திருக்கும்‌. இப்படிப்பட்ட மன்னிப்பு என்பது இந்த தெய்வீக 
உறவினுள்‌ பிரவேசிக்கின்ற யாவராலும்‌ காணப்படக்‌ கூடிய ஆசீர்வாதங்‌ 
களில்‌ ஒன்றாகவே உள்ளது. 

எபேசுவில்‌ பவுல்‌, “யோவானின்‌ ஞானஸ்நானத்திற்குள்ளாக”” 
ஞானஸ்நானம்‌ பெற்றிருந்த சுமார்‌ பன்னிரெண்டு மனிதர்களைக்‌ கண்டார்‌ 
(அப்‌. 19:3), இந்த ஞானஸ்நானமானது ஒரு தெய்வீகக்‌ கட்டளையாய்‌ 
இருந்து, பின்‌ ஒழிந்து போன நிலையில்‌ இவர்களை அவர்‌ கண்டார்‌ என்பது 
தெளிவு. இயேசு இனிமேல்‌ தான்‌ வரவேண்டும்‌ என்று அவர்களுக்குப்‌ 
போதிக்கப்பட்டி ருந்தது; உண்மையில்‌ அவர்‌ பவுலின்‌ எபேசு வருகைக்குப்‌ 
பல ஆண்டுகள்‌ முன்பாகவே ஏற்கனவே வந்திருந்து, ஏற்கனவே மரித்திருந்து, 
மற்றும்‌ ஏற்கனவே கல்லறையிலிருந்து உயிர்த்திருந்தார்‌, ஆனால்‌ 
அவருக்காக(அவர்‌ வருகைக்காகக்‌ காத்திருக்கும்படி கூறப்பட்டு அவர்கள்‌ 
ஞானஸ்நானம்‌ செய்விக்கப்பட்டார்கள்‌. யோவானின்‌ ஞானஸ்நானமானது 
“பாவமன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கேற்ற” ஞானஸ்நானமாய்‌ 
இருந்ததால்‌ அவர்கள்‌ பாவமன்னிப்புக்‌“கென்று” ஞானஸ்நானம்‌ பெற்றிருந்‌ 
குனர்‌ என்பது நிச்சயம்‌. இருப்பினும்‌, அவர்களுடைய ஞானஸ்நானமானது, 
சிலுவையில்‌ அறையப்பட்டு உயிர்த்த கர்த்தர்மேல்‌ விசுவாசம்‌ 
கொண்டதினால்‌ தூண்டப்பட்டதாயிருக்க வேண்டிய வேளையில்‌, அது 
வரப்‌ போகிற ஒரு கர்த்தர்மேல்‌ கொண்ட விசுவாசத்தினால்‌ தூண்டப்பட்ட 
தாயிருந்தது. அவர்கள்‌, கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தினுடைய மாபெரும்‌ 
உண்மைகளை அறியாதவர்களாய்‌ இருந்தார்கள்‌; அவர்‌ (இயேசு) ஒரு 


70 


உண்மையான இரட்சகராய்‌ இருப்பதற்காக, “இஸ்ரவேலுக்கு 
மனந்திரும்புதலையும்‌ பாவமன்னிப்பையும்‌ கொடுப்பதற்காக” தேவனு 
டைய வலது புறத்திற்கு உயர்த்தப்பட்டார்‌ என்பதை அவர்கள்‌ அறியாதிருந்‌ 
தார்கள்‌. ஆகையால்‌, பவுல்‌ இந்த மாபெரும்‌ உண்மைகளை அவர்களுக்குப்‌ 
போதித்து “கர்த்தராகிய இயேசுவின்‌ நாமத்தினாலே” ஞானஸ்நானம்‌ 
பெறும்படிக்கு அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌” (அப்‌. 19:5). 

இந்த மனிதர்களுக்குப்‌ பவுலின்‌ கட்டளையானது, எருசலேமில்‌ குற்றம்‌ 
உணர்த்தப்பட்ட நிலையில்‌ மனம்‌ வருந்திய மூவாயிரம்‌ விசுவாசிகளுக்குப்‌ 
பேதுரு கொடுத்த பதிலில்‌ இருந்து பொருள்‌ மாறுபாடுள்ளதாக இருக்‌ 
கின்றதா? “அவராலேயன்றி வேறொருவராலும்‌ இரட்சிப்பு இல்லை; நாம்‌ 
இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின்‌ கீழெங்கும்‌, மனுஷர்களுக்குள்ளே 
அவருடைய நாமமேயல்லாமல்‌ வேறொரு நாமமும்‌ கட்டளையிடப்‌ 
படவும்‌ இல்லை” (அப்‌. 4:12). மூவாயிரம்‌ பேரும்‌ மன்னிப்புக்‌“கென்று” (018) 
ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌ என்று பேதுரு கூறினார்‌; வேறு 
எப்பெயரிலும்‌ மன்னிப்பு அல்லது இரட்சிப்பு என்பது இல்லாதலால்‌, நாம்‌ 
எப்பெயரினால்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமோ, அப்பெயரினாலேயே 
ஞானஸ்நானம்‌ பெறும்படி அவர்களுக்குப்‌ பேதுரு உண்மையில்‌ கட்டளை 
யிட்டார்‌. இரட்சிப்பு என்பது வேறு எப்பெயரிலும்‌ இல்லாததாலும்‌, 
மன்னிப்பு அல்லது மீட்புக்காக ஞானஸ்நானம்‌ பெறும்படி பேதுரு 
கூறியதாலும்‌, அவரது பதிலானது அந்த நாமத்திற்குள்‌ அவர்களின்‌ 
பிரவேசத்தை மறைமுகமாக உணர்த்தியது. இரட்சிப்பு என்பது கர்த்தராகிய 
இயேசுவின்‌ நாமத்திற்‌ “குள்‌? இருக்கின்றது, அதற்கு “வெளியே?” 
இருப்பதில்லை; அது போலவே, அது (இரட்சிப்பு) வேறு எப்பெயரிலும்‌” 
இல்லை. இந்த மக்கள்‌ கிறிஸ்துவுக்‌ “குள்‌?” இருக்கத்‌ தேவையான 
இரட்சிப்படையும்படி ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. 

இவ்விடத்தில்‌ நேர்மையான இருதயங்கள்‌ பிரிந்து போக முடியாது 
என்று மீண்டும்‌ கூற நான்‌ அனுமதியை வேண்டுகின்றேன்‌. இயேசு ஜெபித்த 
ஒருமைப்பாட்டை நாம்‌ விரும்பினால்‌ பிரிவினை இருக்க முடியாது. 
“அண்டவரே, நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” (அப்‌. 22:10) என்று 
நொறுங்கிய சித்தத்துடன்‌ நறுங்கிய ஆவியுடனும்‌ கதறிய ஆவிக்கு 
ஆவியானவரின்‌ சுய வார்த்தைகளையே நானும்‌ கூட விசுவாசித்து குற்றம்‌ 
உணர்த்தப்பட்ட இருதயத்திற்குக்‌ கூற விரும்புகின்றேன்‌: 


பிதா குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே அவர்களுக்கு 
ஞானஸ்நானங்‌ கொடுத்து (மத்‌. 28:19). 

ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌ (அப்‌. 2:38). 


அவர்கள்‌ கர்த்தராகிய இயேசுவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌ (அப்‌. 19:5). 


நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுதுகொண்டு, ஞானஸ்நானம்‌ 
பெற்று, உன்‌ பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படு (அப்‌. 22:16). 


71 


நான்‌ அவருக்கு முன்பாக எவ்வித விளக்கமும்‌ இன்றி இந்த வார்த்தை களை 
முன்‌ வைத்து, அவரது இருதயம்‌ பதிலைப்‌ புரிந்து கொள்ளும்படி விட்டு, 
ஆவியானவரின்‌ தெளிவான அறிவுறுத்தல்களை அவர்‌ புரிந்து கொள்வார்‌ 
என்று துணிவதற்கு மனதாய்‌ இருக்கின்றேன்‌. 

உங்களது நாமகரணக்‌ கூட்டம்‌ “க்கென்று” மற்றும்‌ 
வார்த்தைகளுக்கு விளக்கம்‌ இன்றி இடர்ப்பாடு அடையும்‌ என்று நீங்கள்‌ 
பயப்படுகின்றீர்களா? தேவனுடைய புத்தகமானது நீக்கிப்‌ போடுகின்ற 
அதே வார்த்தைகளை உங்கள்‌ நாமகரணத்துவம்‌ மேற்கோள்‌ காட்டி, 
பின்பற்றினால்‌ அதைத்‌ தியாகம்‌ செய்ய மனமற்று இருக்கின்றீர்களா? 
நீங்கள்‌ கிறிஸ்தவர்களாக மட்டுமே இருப்பதற்கு திருப்தியடைந்துள்ளீர்‌ 
களா? புதிய ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்தவர்கள்‌ இருந்ததுபோல கிறிஸ்தவராக 
மட்டும்‌ இருக்க நீங்கள்‌ திருப்தியடைவீர்களா? கலிலேயாவின்‌ மனிதரைத்‌ 
தாழ்மையாய்ப்‌ பின்பற்றும்‌ ஒரு எளிய மனிதராய்‌ இருப்பது போதாதா? 


( 


“க்குள்‌” என்ற 


புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌ நாமகரணக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
இல்லாததால்‌, இப்பொழுது அவ்வாறு இருப்பதற்கு வேதாகம ரீதியான 
காரணங்கள்‌ எதையாவது நீங்கள்‌ நினைத்துப்‌ பார்க்க முடியுமா? 


நாமகரணத்துவமானது நமது இரட்சகரை விசுவாசிக்கும்‌ யாவரும்‌ 
அவரும்‌ பிதாவும்‌ ஒன்றாயிருப்பது போல ஒன்றாயிருப்பார்களாக என்ற 
அவரது ஜெபத்தை என்றென்றும்‌ தடை செய்கின்றது (யோவா. 17:11). நமது 
கர்த்தர்‌, நமக்குள்‌ பிரிவினை இருக்கக்‌ கூடாது, ஆனால்‌ நாம்‌ யாவரும்‌ ஒரே 
காரியத்தைப்‌ பேசவும்‌, பிரிவினைகள்‌ இல்லாமல்‌ ஏகமனதும்‌ 
ஏகயோசனையும்‌ உள்ளவர்களாய்ச்‌ சீர்‌ பொருந்தியிருக்க வேண்டுமென்றும்‌ 
வேண்டுகோள்‌ விடுக்கின்றார்‌ (1 கொரி. 1:10). பிரிவினைகள்‌ இருக்கும்‌ 
வரைக்கும்‌ அவருடைய சுத்தமானது ஒருக்காலும்‌ கழ்ப்படியப்பட 
முடியாது. கிறிஸ்துவினிமித்தம்‌ ஏன்‌ கிறிஸ்தவராக மட்டும்‌ இருக்கக்‌ 
கூடாது? 


ஞானஸ்நானத்தில்‌ அவரோடே கூட 
அடக்கம்‌ பண்ணப்படுதல்‌ 
“ஞானஸ்நானத்திலே அவரோடேகூட அடக்கம்‌ பண்ணப்‌ 
பட்டவர்களாகவும்‌, அதிலே அவரை மரித்தோரிலிருந்‌ தெழுப்பின தேவனு 


டைய செயலின்‌ மேலுள்ள விசுவாசக்‌ இதனாலே அவரோடே கூட 
எழுந்தவார்களாகவும்‌ இருக்கிறீர்கள்‌” (கொலோ. 2:12). 


72 


12 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


எதற்குள்‌ 


ஞானஸ்நானய்பறுத்தப்‌ 


பருக்றாம்‌? 


“101௦” (க்குள்‌) என்ற வார்த்தையின்‌ அர்த்தத்தில்‌ நிலைத்திருந்து அதைத்‌ 
கெளிவு படுத்தும்‌ முயற்சியொன்றை மேற்கொள்ளத்‌ தேவையற்ற அளவு 
இவ்வார்த்தையானது ஆங்கிலம்‌ பேசும்‌ மக்களிடையே நன்கு அறியப்பட்ட 
வார்த்தையாக உள்ளது. இருந்த போதிலும்‌, களைப்புற்று விடும்‌ 
இடர்ப்பாட்டில்‌ இருக்கையிலும்‌, இதன்‌ திட்டவட்டமான நிலைத்த 
அர்த்தத்தின்மீது விசேஷ கவனத்தைச்‌ செலுத்தும்படி அழைக்கின்றேன்‌. இது 
சில ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தின்‌ தெளிவான கண்ணோட்டத்திற்கு 
உதவலாம்‌; அப்படியென்றால்‌, இந்த ஒன்றிற்காக மற்றவற்றை நாம்‌ 
சோர்வுறச்‌ செய்ய முடியும்‌. 


இந்த வார்த்தையின்‌ பயன்பாட்டை நாம்‌ விவரிப்போம்‌. யாரேனும்‌ 
ஒருவர்‌ வந்து, ஒரு தாயிடம்‌ அவள்‌ மகன்‌ கிணற்றிற்‌ “குள்‌” விழுந்து 
விட்டான்‌ என்று அறிவித்தால்‌, அக்குழந்தை எங்கிருக்கும்‌ என்பதை அந்தத்‌ 
தாய்‌ மிகச்‌ சரியாக அறிந்திருப்பாள்‌; அவள்‌ உடனடியாக ஓடத்‌ தொடங்கி, 
அந்தக்‌ கணற்றண்டைக்கு வரும்‌ வரையிலும்‌ நில்லாமல்‌ ஓடுவாள்‌. அந்தக்‌ 
குழந்தையைக்‌ கிணற்றில்‌ இருந்து “வெளியே” எடுக்க எல்லா முயற்சியும்‌ 
மேற்கொள்ளப்படும்‌. அது போலவே, ஒரு வீட்டிற்‌“குள்‌” திருடன்‌ ஒருவன்‌ 
புகுந்து விட்டான்‌ என்று உறுதியான முறையில்‌ ஒருவரால்‌ அறிவிக்கப்‌ 
பட்டால்‌, காவல்‌ அதிகாரி அத்திருடனுக்காக வெளியில்‌ தேடிக்‌ 
கொண்டிருக்க மாட்டார்‌. ஒரு மகன்‌ தனது தந்தையிடம்‌, கோவேறுக்‌ 
கழுதைகள்‌ மக்காச்‌ சோள வயலி“னுள்‌”” தாவி ஓடி விட்டன என்று 
கூறினால்‌, அந்தத்‌ தந்தை மேலும்‌ எவ்வித விளக்கமும்‌ இன்றியே, அந்தக்‌ 
கோவேறுக்‌ கழுதைகள்‌ தாங்கள்‌ இருக்க வேண்டிய இடமான நிலம்‌ அல்லது 
மேய்ச்சல்‌ நிலத்திலிருந்து “வெளியே” தாவி, மக்காச்‌ சோள வயுலுக்‌“குள்‌” 
நுழைந்திருந்தன என்பதைப்‌ புரிந்து கொள்வார்‌. 

“க்குள்‌?” என்பதன்‌ அர்த்தமானது நாம்‌ எப்பொழுதும்‌ 
“காணுகின்ற படியாக அல்லது புரிந்து கொள்ளுகின்றபடியாக ஒன்று 
போலவே நிலைப்படுத்தப்பட்டு இட்டவட்டமானதாக உள்ளது. அதன்‌ 


73 


ஓவ்வொரு பயன்பாட்டிலும்‌, நாம்‌ ஒன்றிலிருந்து “வெளியேறி” 
இன்னென்றிற்‌“க்குள்‌” வருவதை யூகிக்கின்றோம்‌. கோவேறுக்‌ கழுதைகள்‌ 
சோள வயலுக்‌“குள்‌” தாவிய பொழுது, அவைகள்‌ அதற்கு முன்பிருந்த 
இடத்தில்‌ இருந்து “வெளியே” தாவும்படி நிர்ப்பந்திக்கப்பட்டன. இது ஒரு 
முற்றான தேவையாகவும்‌ மற்றும்‌ ஒவ்வொரு நபரும்‌ இதனை இவ்வழியில்‌ 
“கண்டு?” மற்றும்‌ இந்தப்‌ பயன்பாட்டிற்கு ஓத்துக்‌ கொள்வதாகவும்‌ 
இருக்கின்றது. இப்படிப்பட்ட வாக்கியங்களில்‌ “க்குள்‌” என்பதன்‌ அர்த்தம்‌ 
பற்றி ஒவ்வொரு வாசகரும்‌ மற்ற ஒவ்வொருவருடனும்‌ முற்றிலுமாக 
ஒன்றித்திருப்பார்‌. இதன்‌ அர்த்தத்தைத்‌ தவறாகப்‌ புரிந்து கொள்ளுதல்‌ என்பது 
முற்றிலும்‌ சாத்தியமற்றதாக உள்ளது. “க்குள்‌” என்ற (010) எளிய வார்த்தை 
அடங்கியதும்‌, விளக்கத்தின்போது, “க்குள்‌” என்ற வார்த்தை யானது இரு 
நேர்மையான இருதயங்களால்‌ தவறாகப்‌ புரிந்து கொள்ளும்‌ படி 
வழிநடத்தப்படுவதுமான வகையில்‌ ஒரு தமிழ்‌ வாக்யெக்‌ கட்டமைப்‌ பைச்‌ 
செய்ய ஒருவர்‌ முயற்சி செய்வதைக்‌ காண்பதற்கு நான்‌ ஆர்வமாய்‌ உள்ளேன்‌. 

ஒரு கோவேறு கழுதையானது தான்‌ ஏற்கனவே ஓரிடத்தில்‌ இருக்கும்‌ 
பொழுது, அந்த இடத்திற்‌“குள்‌” தாவி வர முடியுமா? ஒரு குழந்தை ஏற்கனவே 
ஒரு கிணற்றிற்‌“குள்‌” இருக்கும்‌ பொழுது, அது அந்தக்‌ கணற்றிற்‌“குள்‌” விழ 
முடியுமா? எந்த ஒரு பொருளாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வெளியே 
முதலாவது இராமல்‌, அந்த இடத்திற்‌“க்குள்‌” கடந்து, அந்த இடத்திற்‌“குள்‌” 
குதித்து, அந்த இடத்திற்‌ “குள்‌” விழுந்து அல்லது வேறு எவ்வகையிலாவது 
அந்த இடத்தினுள்‌ பிரவேசிக்க முடியுமா! ஒரு இளம்‌ பெண்‌ ஏற்கனவே 
திருமணமாகியிருக்கையில்‌, அதன்‌ பிறகு அவள்‌ திருமண உறவில்‌ (புதிதாய்‌) 
நுழைய முடியுமா? அவள்‌ திருமணம்‌ ஆகும்‌ முன்பு அந்த உறவிற்கு வெளியே 
இருந்தாள்‌; ஆனால்‌ திருமணத்‌ “தில்‌” அவள்‌ அந்த உறவுக்‌“குள்‌” கடந்து 
வருகின்றாள்‌ மற்றும்‌ அதன்‌ பிறகு அந்த உறவிற்‌“குள்‌” நிலைத்திருக்கின்றாள்‌. 

இப்பொழுது, “க்குள்‌” என்பதற்குத்‌ தெளிவாய்‌ விளக்கப்பட்ட இந்த 
அர்த்தத்துடன்‌, பரிசுத்த ஆவியானவரிட மிருந்து வந்த தெளிவான சில வேத 
வசனப்‌ பகுதிகளை ஆராயும்படி நேர்மையான இருதயங்களை நான்‌ 
கேட்டுக்‌ கொள்கின்றேன்‌: 


ஆகையால்‌, நீங்கள்‌ புறப்பட்டுப்‌ போய்‌, சகல ஜாதிகளையும்‌ 
சீஷராக்கி, பிதாகுமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திலே அவர்களுக்கு 
ஞானஸ்நானங்‌ கொடுத்து (மத்‌. 28:19). 


அதைக்‌ கேட்டபோது அவர்கள்‌ கர்த்தராகிய இயேசுவின்‌ 
நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌ (அப்‌. 19:5). 


கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற நாமனைவரும்‌ 
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை 


அறியாமலிருக்கறீர்களா? (ரோமர்‌ 6:8). 


எல்லாரும்‌ ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம்‌ 
பண்ணப்பட்டு (1 கொரி. 12:13ஆ). 


74 


உங்களில்‌ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ எத்தனை 
பேரோ, அத்தனை பேரும்‌ கிறிஸ்துவைக்‌ தரித்துக்‌ கொண்டீர்களே (கலா. 3:22. 


ஆகையால்‌, புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌, உன்னதத்திலிருந்து 
வந்த வல்லமையினால்‌ தூண்டப்பட்ட, தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள்‌ 
மக்களைப்‌ பிதா குமாரன்‌ பரிசுத்த ஆவியின்‌ நாமத்திற்‌“குள்ளாக” (018) 
ஞானஸ்நானப்படுத்தினார்கள்‌. அவர்களைக்‌ கர்த்தராகிய இயேசுவின்‌ 
நாமத்திற்‌“குள்ளாக” (2/2) ஞானஸ்நானப்படுத்தினார்கள்‌. அவர்களைக்‌ 
கிறிஸ்துவுக்‌“குள்ளாக” (219) ஞானஸ்நானப்படுத்தினார்கள்‌. அவர்களைக்‌ 
கிறிஸ்துவின்‌ மரணத்திற்‌ “குள்ளாக? (218) அவர்கள்‌ ஞானஸ்நானப்‌ 
படுத்தினார்கள்‌. அவர்களை ஒரே சரீரத்திற்‌“குள்ளாக”” (215) அவர்கள்‌ 
ஞானஸ்நானப்படுத்தினார்கள்‌. அவர்களைக்‌ கிறிஸ்துவுக்‌“குள்ளாக” (219) 
அவர்கள்‌ ஞானஸ்நானப்படுத்தினார்கள்‌; இவ்விதமாக ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்கள்‌ அவரை அணிந்து கொண்டார்கள்‌. நிறைவாக, மக்களின்‌ பாவ 
மன்னிப்புக்‌“கென்று” அல்லது “உள்ளாக” அவர்களை அப்போஸ்தலர்கள்‌ 
ஞானஸ்நானப்‌ படுத்தினார்கள்‌. 

இவ்வசனப்‌ பகுதிகளில்‌ உள்ள “க்குள்ளாக” (1010) என்ற வார்த்தைக்கு 
இருபொருளற்ற அர்த்தத்தை நாம்‌ கொடுத்தால்‌, தவறான புரிந்து 
கொள்ளுதல்‌ இருக்க முடியாது. புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌ 
மக்கள்‌ தங்களின்‌ ஞானஸ்நானத்திற்கு முன்பாக, பிதா குமாரன்‌ பரிசுத்த 
ஆவியின்‌ நாமத்திற்கு “வெளியே” இருந்தார்கள்‌, கிறிஸ்துவின்‌ மரணத்திற்கு 
“வெளியே” இருந்தார்கள்‌, ஒரே சரீரத்திற்கு “வெளியே” இருந்தார்கள்‌. 
கிறிஸ்துவுக்கு “வெளியே” இருந்தார்கள்‌ மற்றும்‌ பாவமன்னிப்புக்கு 
“வெளியே” இருந்தார்கள்‌. ஞானஸ்நானத்தினால்‌ அவர்கள்‌ பரிசுத்த 
மானதும்‌ தெய்வீகத்தினால்‌ உண்டாக்கப்பட்டதுமான இந்த உறவுமுறை 


கள்‌ மற்றும்‌ ஆசீர்வாதங்கள்‌ ஆகியவற்றில்‌ பிரவேசித்தார்கள்‌. 

ஆகையால்‌, பரிசுத்த நாமங்களுக்குள்‌ பிரவேசிப்பதால்‌, கிறிஸ்துவின்‌ 
மரணத்தில்‌ பிரவேசிப்பதால்‌, கிறிஸ்துவின்‌ பரிசுத்த சரீரத்தில்‌ பிரவேசிப்ப 
தால்‌, கிறிஸ்துவுக்குள்ளாகவே பிரவேசிப்பதால்‌, மற்றும்‌ பாவமன்னிப்‌ 
பினிடத்தில்‌ வருவதால்‌ பெறக்‌ கூடிய ஆசீர்வாதங்கள்‌ எவையும்‌, வேத 
வசனத்தின்படியான ஞானஸ்நானத்தைச்‌ சார்ந்துள்ளன. இது இவ்வாறு 
கான்‌ இருக்க வேண்டும்‌, இல்லையென்றால்‌, மொழியானது சிந்தனையை 
ஏற்ற வகையில்‌ வெளிப்படுத்தத்‌ தகுதியான கருவியல்ல என்று ஆவதுடன்‌, 
பேச்சின்‌ வல்லமையினால்‌ நமக்கு வெளிப்படுத்தப்படும்‌ எதையும்‌ நாம்‌ 
உண்மையில்‌ சார்ந்திருக்க முடியாது என்றாகிவிடும்‌. 

அழுது புலம்பிக்‌ கொண்டிருந்த தர்சுப்‌ பட்டணத்துச்‌ சவுலுக்கு, 
அனனியா, “.. நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது கொண்டு, 
ஞானஸ்நானம்‌ பெற்று உன்‌ பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படு” (அப்‌. 22:16) 
என்று கூறியதில்‌ வியப்பெதுவும்‌ இல்லை. பேதுரு, “.. சிலராகிய எட்டுப்‌ 
பேர்‌ மாத்திரம்‌ பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள்‌. அதற்கு 
ஓப்பனையாக ஞானஸ்நானமானது ... இப்பொழுது நம்மையும்‌ ... 
இரட்சிக்றெது” (1 பேது. 3:20, 21) என்று கூறியதில்‌ வியப்பெதுவும்‌ இல்லை. 


75 


பரிசுத்த மனிதர்கள்‌ எவ்விதம்‌ வேறு வகையில்‌ போதித்திருக்கக்‌ கூடும்‌? 
இயேசு தமது கடைசியான மற்றும்‌ நிறைவான கட்டளைகளைக்‌ 
கொடுத்ததில்‌, “நீங்கள்‌ உலகமெங்கும்‌ போய்‌, சர்வ சிருஷ்டிக்கும்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கியுங்கள்‌. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ 
பெற்றவன்‌ இரட்சிக்கப்படுவான்‌; விசுவாசியாதவனோ ஆக்கினைக்‌ 
குள்ளாகத்‌ தீர்க்கப்படுவான்‌” (மாற்‌. 16:15, 16) என்று கூறியிருந்தார்‌. 
மெய்யாகவே, தக்க வகையில்‌ தயார்‌ செய்யப்பட்ட இருதயமானது, வசன 
ரீதியான ஞானஸ்நானத்தின்‌ முடிவில்‌ இரட்சிக்கப்படுகின்றது என்று 
இயேசுவும்‌ ஏவுதல்‌ பெற்ற அப்போஸ்தலர்களும்‌ போதிக்காதிருந்திருந்தால்‌ 
அது மனிதரின்‌ பேச்சினால்‌ செய்யப்பட முடியாது. 

மீண்டும்‌ ஒருமுறை நான்‌ நேர்மையான இருதயங்களுக்கு 
வேண்டுகோள்‌ விடுக்கின்றேன்‌. ஞானஸ்நானத்திற்கு இரட்சிப்புடன்‌ 
அல்லது பாவமன்னிப்புடன்‌ உள்ள உறவைப்‌ பற்றிய விஷயத்தைப்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ இவ்வளவு எளிமையாகவும்‌ தெளிவாகவும்‌ போதித்திருக்கை 
யில்‌ நாம்‌ குழுக்களாய்ப்‌ பிரிந்து சாலையில்‌ எவ்விதம்‌ “பிரிந்து போகுதலை” 
ஏற்படுத்த முடியும்‌? ஒரே காரியத்தைப்‌ பேசும்படியும்‌, நமக்குள்‌ 
பிரிவினையின்றி ஒரே சிந்தையுடன்‌ ஒரே மனமும்‌ உள்ளவர்களாயிருக்கும்‌ 
படியும்‌ நமது கர்த்தர்‌ வேண்டுகோள்‌ விடுக்கன்றார்‌. உண்மையும்‌ 


நேர்மையும்‌ உள்ள இருதயங்கள்‌ இயேசுவுக்கு விசுவாசமாயிருக்கத்‌ 
தொடர்ந்து, அதே வேளையில்‌, பரிசுத்த ஆவியானவரின்‌ இருபொருளற்ற 
போதனையில்‌ பிரிவினைகளை உண்டாக்குதல்‌ எவ்விதம்‌ என்பது எனது 
புரிந்து கொள்ளுகலுக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. அவர்கள்‌ 
நேர்மையுடன்‌ இருப்பதாக உரிமைகோரிக்கொண்டு, பிரிவினையில்‌ 
தொடர்ந்து இருத்தல்‌ என்பது நான்‌ காண முடியாததாக உள்ளது. நமது 
கர்த்தரின்‌ தெளிவான இருபொருளற்ற போதனை இருக்கும்‌ பொழுதே 
பிரிவினைகள்‌ வேண்டுமென்றே உற்சாக மூட்டப்படும்‌ பொழுது, தீமையும்‌ 
பாவமும்‌ கதவருகில்‌ பதுங்கியிருப்பது நிச்சயம்‌. 

“குழுக்கள்‌,” “கோட்பாடுகள்‌” மற்றும்‌ நாமகரணத்துவம்‌ ஆகியவற்றை 
விட்டுவிட மனதாயிருக்கின்ற யாவரும்‌ கிறிஸ்தவர்களாக மட்டும்‌ - பேதுரு, 
யாக்கோபு, மற்றும்‌ யோவான்‌ ஆகியோரைப்‌ போன்ற கிறிஸ்தவர்களாக 
மட்டும்‌ - இருப்பதில்‌ திருப்தியும்‌ மகிழ்ச்சியும்‌ அடையும்படி மறுபடியும்‌ நான்‌ 
வேண்டுகோள்‌ விடுக்கின்றேன்‌. நாம்‌ எருசலேமின்‌ சபையில்‌ இருந்த 
உறுப்பினர்களைப்‌ போன்ற கிறிஸ்தவர்களாக - புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட 
காலங்களில்‌ இருந்த கிறிஸ்தவர்கள்‌ எல்லாரையும்‌ போன்றவர்களாக - மட்டும்‌ 
இருப்போம்‌. மரித்துக்‌ கொண்டிருந்த இரட்சகரின்‌ ஊக்கமான ஜெபம்‌ மீண்டும்‌ 
உண்மை நிலையை அடைவதாக! இயேசுவினிமித்தம்‌ நாம்‌ ஒன்றாயிருக்கும்படி. 
பரிசுத்த ஆவியானவரால்‌ கேட்டுக்கொள்ளப்படாத எதையும்‌ மற்றும்‌ 
எல்லாவற்றையும்‌ விட்டு விட நம்மில்‌ மனதாயிருப்பவர்‌ யார்‌? 
ஒருமைப்பாட்டின்‌ இந்தக்‌ காட்சியானது நமது கர்த்தரைப்‌ பிரியப்படுத்தும்‌; 
மற்றும்‌ அதன்‌ மூலம்‌, தேவன்‌ அவரை அனுப்பினாரென்று இழந்துபோகப்பட்ட 
உலகம்‌ விசுவாசிக்கலாம்‌. கிறிஸ்துவுக்குள்‌ ஒன்றாயிருக்கும்படி உண்மையான 
இருதயங்களை அசைக்கின்ற எதுவும்‌ இல்லையா? 


76 


15 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


இன்னொரு “சரிவு” 


நாமகரணத்துவமற்ற கிறிஸ்தவத்தின்‌ இந்தக்‌ கலந்துரையாடலில்‌ நாம்‌, 
நேர்மையான இருதயங்கள்‌ பிரிந்துள்ள சாலையில்‌ இன்னொரு “பிரிவுக்கு” 
வந்துள்ளோம்‌. ஞானஸ்நானம்‌ என்பது தெளித்தலாகவோ, ஊற்று 


குலாகவோ அல்லது முழுக்காட்டுதலாகவோ இருக்கலாம்‌ என்று சிலர்‌ 
நம்புகன்றார்கள்‌, மற்றும்‌ ஒருவர்‌ இவற்றில்‌ எந்த ஒரு செயல்பாட்டிற்கும்‌ 
ஒப்புக்‌ கொடுத்து, வசன ரீதியாக ஞானஸ்நானம்‌ பெறலாம்‌ என்று சிலர்‌ 
நம்புகின்றார்கள்‌. இந்த இருதயங்களின்‌ உண்மைத்‌ தன்மையையோ 
அல்லது இவர்கள்‌ நேர்மையான விருப்பார்வத்தையோ நான்‌ ஒரு கணம்‌ 
கேள்வி கேட்காதிருப்பினும்‌, அவர்கள்‌ தவறு செய்கின்றார்கள்‌ என்று நான்‌ 
உறுதியாய்க்‌ கூற முடியும்‌. இந்த விஷயத்தில்‌ நேர்மையான இருதயங்கள்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ மொழி நடையை நியாயமாக மற்றும்‌ கவனமாகப்‌ 
பரிசீலனை செய்த பிறகு கருத்தொருமைப்பட வேண்டும்‌ என்பதில்‌ தேவன்‌ 
கெளிவான கருத்துடன்‌ இருக்கின்றார்‌ என்பதில்‌ நான்‌ நிச்சயமாய்‌ 
இருக்கின்றேன்‌. “தேவன்‌ தம்மைப்‌ பரியாசம்‌ பண்ணவொட்டார்‌” 
(கலா. 6:7), மற்றும்‌ நாம்‌ ஒன்றாயிருக்கும்படி அவர்‌ வேண்டுகோள்‌ 
விடுக்கின்றார்‌; ஆகையால்‌ நாம்‌ மனதாயிருந்தால்‌ நாம்‌ ஒன்றாயிருக்கலாம்‌. 

ஞானஸ்நானம்‌ என்பது மன்னிப்பிற்கான தெய்வீக நிபந்தனையாக 
உள்ளது என்ற உறுதிப்பாட்டிற்கு நாம்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ 
மொழிநடையினால்‌ செலுத்தப்பட்டுள்ளதால்‌, நமது கர்த்தருக்கு நாம்‌ 
கீழ்ப்படியும்படியாக இதன்‌ அர்த்தத்தை ஊக்கமாய்‌ ஆராய நாம்‌ நன்கு பணி 
செய்வோம்‌. உண்மையாக மனமாறிய ஒவ்வொரு இருதயமும்‌ எஜமானு 
க்குக்‌ கீழ்ப்படிய விரும்புகின்றதால்‌, “அவருக்குப்‌ பிரியமாயிருக்க 
நாடுகிறோம்‌” (2 கொரி. 5:9) என்பதை நமது அன்றாட நோக்கமாய்க்‌ 
கொள்ள வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. நேர்மையான இருதயம்‌ 
ஒவ்வொன்றும்‌ மற்ற உண்மை விசுவாசி ஓவ்வொருவருடனும்‌ 
ஒன்றாயிருக்க விரும்புகின்றதாலும்‌ இது முக்கியமானதாக உள்ளது. 
ஞானஸ்நானம்‌ என்பது தெளித்தலாக உள்ளதென்று ஒருவரும்‌, அது 
முழுக்காட்டுதலாக மட்டுமே இருக்க முடியும்‌ என்று இன்னொருவரும்‌ 
போதிக்கையில்‌, நாம்‌ ஒரே காரியத்தைப்‌ பேசவும்‌ ஒரே சிந்தையா 
யிருக்கவும்‌ முடியாது என்பது நிச்சயம்‌. நமது இருதயங்கள்‌ தேவனுடன்‌ 
சரியாய்‌ இருந்தனவென்றால்‌, நாம்‌ கிறிஸ்துவைப்‌ பிரியப்படுத்த 
விரும்பினால்‌, நாம்‌, “ஞானஸ்நானம்‌” மற்றும்‌ “ஞானஸ்நானப்படுத்துகல்‌” 
என்ற வார்த்தைகளின்‌ மூலம்‌ கர்த்தர்‌ அர்த்தப்படுத்துவதுதான்‌ என்ன 


77 


என்பதை அறிய ஆர்வத்துடன்‌ இருப்போம்‌, மற்றும்‌ அவரது உண்மையான 
அர்த்தத்தை அறியும்‌ வரையில்‌ நாம்‌ ஒருக்காலும்‌ திருப்தியடைய 
மாட்டோம்‌. ஆகவே, நமது கர்த்தரால்‌ பயன்படுத்தப்பட்ட (இந்த) 
வார்த்தையை நாம்‌ கவனமாக நேர்மையாக ஆராய்வோம்‌. 

நான்‌ குழந்தையாய்‌ இருக்கையில்‌, எனது ஆசிரியர்‌, வார்த்தைகள்‌ 
என்பவை கருத்துக்களின்‌ அடையாளங்களாய்‌ உள்ளன, மற்றும்‌ 
கருத்துக்கள்‌ என்பவை மனதின்‌ சித்தரிப்புக்களாய்‌ உள்ளன என்று எனக்குப்‌ 
போதித்தார்‌. இது சரியானதென்றால்‌, ஒரு வார்த்தையின்‌ அர்த்தத்தை 
(சரியாகப்‌) புரிந்து கொள்கின்ற இரு மனிதர்களின்‌ சிந்தையில்‌ அந்த 
வார்த்தை பற்றி உருவாகும்‌ சித்தரிப்பானது ஒன்றுபோலவே இருக்கும்‌. 
உதாரணமாக, பத்துப்‌ பிள்ளைகள்‌ உள்ள வகுப்பறை ஒன்றின்‌ முன்பாகக்‌ 
கரும்‌ பலகையில்‌ “பசு” என்ற வார்த்தையை நான்‌ எழுக வேண்டும்‌ என்று 
வைத்துக்‌ கொள்வோம்‌. இந்தப்‌ பிள்ளைகள்‌ “பசு” என்பதன்‌ அர்த்தத்தை 
அறிந்திருந்தால்‌, அவர்கள்‌ இந்த வார்த்தையில்‌ பசு என்ற விலங்கின்‌ 
சித்தரிப்பைக்‌ காண்பார்கள்‌. ஒவ்வொருவரும்‌, ஒரே வகையான 
சித்தரிப்பையே பெற்றிருப்பார்கள்‌. அவர்களில்‌ ஒருவன்‌ அந்த 
வார்த்தையில்‌ ஒரு செம்மறியாட்டையும்‌, இன்னொருவன்‌ ஒரு 
பன்றியையும்‌, வேறொருவன்‌ ஒரு கோழிக்‌ குஞ்சையும்‌ கண்டால்‌, அவர்கள்‌ 
யாவரும்‌ அர்த்தத்தைத்‌ தவற விடுவார்கள்‌. “குதி” என்ற வார்த்தையை 
நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. ஒருவேளை, ஒரு பிள்ளை அந்தச்‌ செயலை 
ஓடுதல்‌ என்பதாகவும்‌, இன்னொருவன்‌ அதை நடப்பதாகவும்‌, இன்னும்‌ 
வேறொருவன்‌ அதைத்‌ தவழுதல்‌ என்பதாகவும்‌ சித்தரித்துக்‌ கொண்டால்‌, 
இந்த மூவரும்‌ மீண்டும்‌ அர்த்தத்தைத்‌ தவற விடுவார்கள்‌. 

ஒருவேளை நான்‌, ஒரு நாற்காலிக்காக “தபால்‌ - ஆணை” மூலம்‌ 
தேவையைக்‌ தெரிவிக்க வேண்டும்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌, ஆனால்‌ 
அதை விநியோகிப்பவர்‌ எனது ஆணையில்‌ “நாற்காலி” என்ற 
வார்த்தையைக்‌ காண்பதற்குப்‌ பதிலாக தரை விரிப்பு என்று கண்டால்‌ 


விளைவு என்னவாயிருக்கும்‌? நிச்சயமாகவே நான்‌ நாற்காலிக்குப்‌ பதிலாகத்‌ 
குரை விரிப்பையே பெறுவேன்‌. ஒருவேளை நான்‌, விலங்குகளை 
விற்பவரிடம்‌ இருந்து பன்றி ஒன்றைப்‌ பெற விரும்பி, ஆனால்‌ எனது 
வேண்டுகோளில்‌ “சேவல்‌” என்று எழுத நேர்ந்தால்‌ என்னவாகும்‌? 
அம்மனிதர்‌ எனக்கு எதை அனுப்புவார்‌? ஒரு சேவலைத்தானே. “நாம்‌ ஒன்று 
போலக்‌ காண முடிவதில்லை” என்ற கொள்கையை/ உபதேசத்தை 
நடைமுறைப்‌ படுத்தினால்‌ வியாபார உலகம்‌ முழுவதும்‌ ஓரே வாரத்தில்‌ 
அழிந்து போய்‌ விடும்‌. அன்றாடம்‌ வியாபாரத்தில்‌ ஈடுபடுகின்ற, 
ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால்‌ இருக்கின்ற மனிதர்கள்‌ ஒரு 
ஆணையைக்‌ தவறின்றிப்‌ புரிந்து கொண்டு பொருட்களை விற்று 
வாங்குகின்றனர்‌, ஏனென்றால்‌ அவர்கள்‌ ஒரே மாதிரியாகப்‌ புரிந்து 


கொள்கின்றனர்‌. இதே மனிதர்கள்‌ தேவனுடைய வார்த்தையை ஓரே 
மாதிரியாகப்‌ புரிந்து கொண்டு பரலோகத்துடனான வேலையில்‌ ஏன்‌ 
ஈடுபட முடியாது? 

“ஞானஸ்நானப்‌ படுத்துதல்‌” என்ற வார்த்தையை இயேசு பயன்‌ 


78 


படுத்தினார்‌. இது ஒரு செயல்பாட்டு வார்த்தையாக உள்ளது; இதன்‌ 
அர்த்தத்தைப்‌ பெறுவதற்கு, இயேசு முன்வைக்க விரும்பிய செயலை நாம்‌ 
காண வேண்டும்‌. சரியான செயலை நாம்‌ காணும்‌ பொழுகெல்லாம்‌ நாம்‌ 
ஒன்று போலவே காண்போம்‌. இயேசு ஒரு இருபொருள்‌ தரும்‌ வார்த்தை 
யைப்‌ பயன்படுத்தியிருந்தாலன்றி இது உறுதியாகவே சாத்தியமானதாக 
உள்ளது; மற்றும்‌ அப்படியிருந்தால்‌ அந்த விஷயத்தில்‌, ஞானஸ்நானத்தின்‌ 
செயல்பாடு பற்றிய உலகத்தின்‌ கருத்து ஒற்றுமையின்மைக்கு இயேசுவே 
பொறுப்பாளியாய்‌ இருப்பார்‌. 


அவருடைய வார்த்தை எதை அர்த்தப்படுத்துகன்றது? “3 ஹம்‌2௦” என்ற 


வார்த்தை ஒரு கிரேக்கச்‌ சொற்றொடராக உள்ளது, அது ஒருக்காலும்‌ 


மொழிபெயர்க்கப்பட்டதே இல்லை, ஆனால்‌ ஆங்கில வடிவாக்கம்‌ 
மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. இச்சொற்றொடர்‌ கிரேக்க மொழியில்‌ 
இருப்பதாலும்‌, மற்றும்‌ இது ஆங்கிலத்தில்‌ இல்லாததாலும்‌, இதன்‌ 
அர்த்தத்தைப்‌ பெறுவதற்கு நாம்‌ ஒரு ஆங்கில அகராதியைக்‌ காண்பதற்குப்‌ 
பதில்‌, ஒரு கிரேக்க அகராதியைக்‌ காண வேண்டும்‌. இந்த வார்த்தையானது 
மொழிபெயர்ப்பு இன்றி கிரேக்க மொழியில்‌ இருந்து ஆங்கில மொழிக்குத்‌ 
தூக்கப்பட்டுள்ளது, இச்செயலில்‌ இதற்கு இணையான எழுத்துக்களைக்‌ 


கொண்டு இதன்‌ ஆங்லெ வடிவம்‌ (ஒலியாக்கம்‌) ஏற்படுத்தப்பட்டுள்ளது 
என்பதை எந்த ஒரு கிரேக்க ஆசிரியரும்‌ அங்கிகரிப்பார்‌. இது உண்மையாக 
இருக்கையில்‌, நாம்‌ இந்த வார்த்தையில்‌ கிரேக்கர்கள்‌ கண்ட கருத்து அல்லது 
உருவகத்தைப்‌ பெற வேண்டும்‌ என்பது தெளிவு. 

“Baptism” என்பது புதிய வார்த்தையல்ல, ஆனால்‌ அது ஒரு பழைய 
வார்த்தையாக இருந்தது; அது அர்த்தத்தில்‌ எவ்வித மாற்றமும்‌ இன்றி 
நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாகக்‌ கிரேக்கர்களால்‌ பயன்படுத்தப்பட்டு 
வந்தது. இயேசு இந்த வார்த்தையைப்‌ பயன்படுத்திய காலத்தில்‌, ஆயிரக்‌ 
கணக்கான கிரேக்கா்களுக்கு முன்பாக ஒரு கரும்‌ பலகையில்‌ இவ்வார்த்தை 
எழுதப்பட்டிருந்ததென்றால்‌, அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ அதன்‌ அர்த்தத்தை 
“ஒன்று போலவே கண்டு” முழுமையாய்‌ ஒன்றிணைந்து இருப்பார்கள்‌. “பசு” 
என்ற வார்த்தைக்கு இன்றைய நாட்களில்‌ தமிழ்‌ மொழி பேசுவோர்‌ ஆயிரம்‌ 
பேர்‌ காணும்‌ அதே வகையாகவே அவர்கள்‌ “மஹா” என்பதற்கு ஒரே 
மாதிரியான உருவகத்தையே கண்டிருப்பார்கள்‌. இரட்சகரின்‌ வார்த்தை 
அந்த அளவுக்குத்‌ திட்டவட்டமானதாய்‌ இருந்தது. 

Goodwin's Greek Grammar என்ற புத்தகத்தின்‌ எழுத்தாளரான W. W. 
Goodwin என்பவர்‌, ]. W. Shepherd என்பவருக்கு ஜூலை 27, 1893ல்‌ எழுதிய 
கடிதம்‌ ஒன்றில்‌ “08112௦” என்பது பற்றி, “சாதாரண அகராதிகளில்‌ நீங்கள்‌ 
காணாத 26/2௦ என்பது பற்றி நான்‌ எதுவும்‌ அறிந்திருக்கவில்லை. இது 
அமிழ்த்துதல்‌ என்று அர்த்தப்படுத்துகின்றது - இது bற[௦ என்பதன்‌ ஒரு 
வடிவமாகும்‌, மற்றும்‌ நான்‌ இதன்‌ பயன்பாட்டில்‌ தனிப்பட்ட 
ஏதொன்றைப்‌ பற்றியும்‌ அறியவில்லை” என்று கூறினார்‌. 114021 and Scott’s 
Greek dictionary என்ற நூலானது, “511/0: (1) நீருக்குள்‌ அல்லது நீருக்குக்‌ 
கீழே அமிழ்த்துகல்‌ ... (2) கோப்பையைக்‌ கிண்ணத்தினுள்‌ அமிழ்த்தி, 
திராட்ச இரசத்தை எடுத்தல்‌” என்று கூறுகின்றது. 


79 


“Baptizo என்பது ... அமிழ்த்த, முழுக்காட்ட, மூழ்கடிக்க என்பதா 
கின்றது” என்பது 5001100165 என்பவரின்‌ விளக்கமாயிருந்தது. J. 11. Thayer 
அவர்கள்‌ பின்வருமாறு எழுதினார்‌: “52172௦: (1) றா௦ற., மீண்டும்‌ மீண்டும்‌ 
மூழ்கடித்தல்‌, அமிழ்த்துதல்‌, உள்ளாக முழுக்காட்டுதல்‌.” இவைகளைக்‌ 
கொண்டு, புகழ்பெற்ற கல்வியாளர்கள்‌ உலகின்‌/இந்த வார்த்தையின்‌ 
முழுமையான புலமைத்துவத்தை நடைமுறையில்‌ ஒத்த கருத்துடன்‌ ஏற்றுக்‌ 
கொள்கின்றார்கள்‌. Baறரi௦ (அல்லது “ஹம்‌ச௦”) என்பதற்கு “தெளித்தல்‌” 
அல்லது “ஊற்றுதல்‌” என்ற அர்த்தத்தை எந்த ஒரு கல்வியாளரும்‌ 
எக்காலத்திலும்‌ கொடுத்ததில்லை. இது, எந்தக்‌ கல்வியாளரும்‌ கிரேக்க 
இலக்யெத்தில்‌ தமது தேடுதல்‌ மற்றும்‌ ஆராய்ச்சி யாவற்றிலும்‌, இந்த 
வார்த்தை, “தெளித்தல்‌” அல்லது “ஊற்றுதல்‌” என்று அர்த்தப்படுத்திய ஒரு 
நிகழ்வைக்‌ கூடக்‌ கண்டதில்லை என்று அர்த்தப்படுத்துகின்றது. இந்த 
அர்த்தங்களில்‌ ஒன்றைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ இது எந்த கிரேக்கராலும்‌ 
ஒருக்காலும்‌ பயன்படுத்தப்பட்டதில்லை. இதைச்‌ செயல்‌ விளக்கப்‌ 
படுத்துவதற்கு, நாம்‌ கிரேக்க சபையானது ஞானஸ்நானத்திற்கு 
“தெளித்தலையோ” அல்லது “ஊற்றுதலையோ” ஒருக்காலும்‌ நடைமுறைப்‌ 
படுத்தியதில்லை என்ற வாழும்‌ உண்மையைக்‌ குறிப்பிடலாம்‌. அந்த 
சபையானது குழந்தை ஞானஸ்நானத்தை நடைமுறைப்படுத்தினாலும்‌, அது 
குழந்தைகளை எப்பொழுதும்‌ முழுக்காட்டுதல்‌ செய்வதாகவே உள்ளது. 
உண்மையில்‌ “முழுக்காட்டுதல்‌”,/“அமிழ்த்துகல்‌” என்பது நம்மொழியில்‌ 
உள்ளது போலவே, இவ்வார்த்தையானது கிரேக்கர்கள்‌ மத்தியில்‌ 
தஇட்டவட்டமானதாக, நிலைத்திருந்தது. “றர” என்ற வார்த்தையில்‌ 
முழுக்காட்டுதல்‌ என்ற செயலை ஒரு கிரேக்கர்‌ பார்க்கும்‌ அளவுக்கே தமிழ்‌ 
பேசுபவர்‌ “அமிழ்த்துதல்‌” என்ற வார்த்தையில்‌ அதைக்‌ காண இயலும்‌. 

நமது இரட்சகரால்‌ பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தையின்‌ 
விளக்கத்தை மதிப்பதில்‌ எல்லாக்‌ கல்வியாளர்களும்‌ கிரேக்க மக்களும்‌ 


ஒன்றாயிருப்‌ பதுடன்‌, ஆங்கிலம்‌ பேசும்‌ உலகம்‌ முழுவதும்‌ “2௦” என்பது 
ஒரு ஆங்கில வார்த்தை என்ற வகையில்‌ அதன்‌ அர்த்தத்தில்‌ 
ஒன்றாயிருக்கின்றது. 51. 1௦045 என்ற இடத்தில்‌ உள்ள பள்ளிக்‌ குழந்தைகள்‌ 
நூற்றுக்கணக்கானோர்‌, நாளை மாலை தங்கள்‌ வீடுகளுக்குச்‌ சென்று, 
“எங்கள்‌ ஆசிரியர்கள்‌ எங்களை வேலைகளால்‌ முழுக்காட்டி விட்டனர்‌ 
(baptize) என்று கூறினால்‌, ஒவ்வொரு பெற்றோரும்‌ ஓரே விதமான 
சிந்தனையையே புரிந்து கொள்வார்‌. Dalla5 Neowன்‌ நாளைய தினத்தில்‌, 
“பார்க்‌ தெருவில்‌ உள்ள இரு. ஜோன்ஸ்‌ கடனில்‌ மூழ்கி (12௦) விட்டார்‌” 
என்று செய்தி வெளி வந்தால்‌, அப்பத்திரிக்கையில்‌ ஆயிரக்கணக்கான 
வாசகர்களில்‌ ஒருவராவது, திரு. ஜோன்ஸ்‌ அதிகம்‌ கடன்பட்டார்‌ - அவர்‌ 
கடன்‌ மீறிப்‌ போய்‌ இருந்தது - என்பதைப்‌ புரிந்து கொள்ளத்‌ தவற 
மாட்டார்‌. அம்மனிதர்‌ ஒரு சில சிறு கடன்களையே கொண்டிருந்தார்‌ என்று 


குறிப்பிட்டதாக புத்தி கூர்மை யுள்ள எந்த வாசகரும்‌ நம்ப மாட்டார்‌. நாம்‌ 
யாவரும்‌ “ஒன்று போலவே” காண்போம்‌. “இடர்பாட்டில்‌ மூழ்குதல்‌.” 
“பணியில்‌ மூழ்குதல்‌,” “துயரத்தில்‌ மூழ்குதல்‌” மற்றும்‌ இது போன்ற பிற 
சொற்றொடர்கள்‌ நல்ல தமிழ்‌ நடையிலேயே அமைந்துள்ளன. இவ்வித 


80 


விளக்கங்கள்‌ ஒன்றில்‌ “08142௦”, “முழுக்காட்டுதல்‌” என்பதன்‌ அர்த்தத்தைக்‌ 
காண்பதற்கு எந்த ஒரு ஆங்லெ/தமிழ்‌ வாசகரும்‌ தவற மாட்டார்‌ அல்லது 
அதன்‌ அர்த்தத்தைக்‌ குறித்து எந்தப்‌ பிரிவினையும்‌ இராது. 
இவ்வார்த்தையானது ஆங்கிலத்தில்‌ ஒரு அர்த்தத்தையும்‌, ஆங்கில 
வேதாகமத்தில்‌ வேறொரு அர்த்தத்தையும்‌ கொண்டுள்ளதா? Dallas News 
பத்திரிக்கையில்‌ நாம்‌ அதை ஒன்றுபோலவே கண்டு, ஆனால்‌ நமது 
கர்த்தருடைய போதனையில்‌ அதன்‌ அர்த்தம்‌ பற்றிப்‌ பிரிந்து போவது ஏன்‌? 
பதில்‌ அளிக்கும்‌ முன்பு, நேர்மையான இருதயங்கள்‌ ஆழ்ந்து சிந்திக்கட்டும்‌. 
ஞானஸ்நானத்தின்‌ செயல்பாடு குறித்து மத உலகில்‌ பிரிவினைக்குக்‌ 
காரணம்‌ எதுவுமே இல்லை. நாம்‌ ஒன்றாயிருந்தால்‌, நம்மால்‌ அது முடியும்‌. 
இதைத்‌ தடை செய்வதற்கு தனிக்‌ குழுக்கள்‌, நாமகரணத்துவம்‌ மீது 
கொண்டுள்ள நேசத்தைத்‌ தவிர வேறு காரணம்‌ எதுவும்‌ இல்லை. 


81 


14 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


ஞானஸ்நானம்‌ என்றால்‌ 


என்ன? 


விசுவாசிகள்‌ மத்தியில்‌ பிரிவினைகள்‌ என்பவை தவறானவை 
களாயுள்ளன, அவை கிறிஸ்துவின்‌ மூலமாக நமது பிதாவின்‌ சித்தத்திற்கு 
மாறானவைகளாக உள்ளன, மற்றும்‌ கிறிஸ்துவும்‌ அவருடைய 
அப்போஸ்தலர்களும்‌ விசுவாசிகளின்‌ ஒருமைப்பாட்டிற்காக ஜெபித்து 
ஊழியம்‌ செய்தனர்‌ என்பதைக்‌ காணும்படியாக நேர்மையான ஆத்துமா 
ஒவ்வொன்றையும்‌ வழிநடத்துவதே இப்படிப்பின்‌ நோக்கமாய்‌ உள்ளது. 
ஆகையால்‌ கிறிஸ்தவராய்‌ - கிறிஸ்துவைப்‌ போல்‌ - இருப்பதற்கு கிறிஸ்தவர்‌ 
ஆவியின்‌ ஒருமையையும்‌ சமாதானக்‌ கட்டையும்‌ காத்துக்‌ கொள்வதற்கு 
உண்மையுடன்‌ /ஊக்கத்துடன்‌ பாடுபட வேண்டும்‌ மற்றும்‌ இந்தப்‌ 
பிரிவினைகளைக்‌ கண்டனம்‌ செய்ய வேண்டும்‌. (யோவா. 17:20, 21; 
அப்‌. 4:32; 1 கொரி. 1:10-18; எபே. 4:1-6ஐக்‌ காணவும்‌.) 

இருதயத்தில்‌ உண்மையும்‌ நேர்மையும்‌ கொண்டுள்ளவர்கள்‌ 
நாமகரணத்துவமே இந்தப்‌ பிரிவினைகளின்‌ ஆதார மூலமாக உள்ளது 
என்பதை உணர வேண்டும்‌. நாமகரணக்‌ கூட்டத்தில்‌ இருப்பதென்பது 
அதை ஆதரிப்பதாக உள்ளது; வேதாகமத்தில்‌ எளிய போதனைக்கு எதிராகத்‌ 
தம்‌ வாழ்வை அமைத்துக்‌ கொள்ளாமல்‌ எவரொருவரும்‌ ஒரு 
நாமகரணக்கூட்டத்தின்‌ உறுப்பினராய்‌ இருக்க முடியாது. விசுவாசிகளின்‌ 
மத்தியில்‌ பிரிவினையின்‌ இமையை விட்டு நாம்‌ விலகியிருக்க வேண்டு 
மென்றால்‌, இந்தப்‌ பூமியிலிருந்து நாமகரணத்துவம்‌ யாவற்றையும்‌ நாம்‌ 
துடைத்து எறிய வேண்டும்‌. 

தேவனுடைய வசனத்துடன்‌ கண்டிப்புடன்‌ ஒட்டி இருத்தலானது 
குற்காலத்திய போதனைகளில்‌ இருந்து நாமகரணத்துவக்‌ கொள்கை 
ஒவ்வொன்றையும்‌ இல்லாமல்‌ நீக்கிப்‌ போட்டு விடும்‌. மத வாழ்வில்‌ பரிசுத்த 
ஆவியானவரால்‌ மட்டுமே வழிநடத்தப்படுகின்றவர்‌ ஒரு கிறிஸ்தவராக, 
கர்த்தருடைய சீஷராக, தேவனுடைய பிள்ளையாக மட்டுமே இருக்க 
முடியும்‌. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக - இயேசு, அப்போஸ்தலர்கள்‌ 
மற்றும்‌ ஏவுதல்‌ பெற்ற மனிதர்கள்‌ வாழ்ந்திருந்த நூறாண்டுகள்‌ உட்பட்ட 
காலமளவாக - கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ கொண்டிருந்த எவரும்‌ மேலே 
கரப்பட்ட இயற்பெயரைக்‌ தவிர வேறு எப்பெயராலும்‌ அறியப்பட்டிருந்த 
தில்லை. பிறகு, நாமகரணத்துவமானது எங்கிருந்து தொடங்கிற்று? தேவனு 


82 


டைய மனிதர்கள்‌ எந்த சபைக்குள்‌ மக்களை வழிநடத்தினார்கள்‌? ஏவுதலின்‌ 
நாட்களில்‌ கிறிஸ்தவர்கள்‌ எந்த சபையில்‌ வாழ்ந்து, ஊழியம்‌ செய்து, 
ஆராதித்தார்கள்‌? அப்பொழுது நாமகரணத்துவ சபை எதுவும்‌ இருந்ததாக 
எவரொருவரும்‌ உரிமைகோருவதில்லை. புதிய ஏற்பாட்டு வரலாறு 
முழுவதின்படியாக, தேவனுடைய சபைகள்‌, கிறிஸ்துவினுடைய சபைகள்‌ 
மட்டுமே இருந்தன என்பது மரணத்தைக்‌ காட்டிலும்‌ நிச்சயமானதாக 
உள்ளது. பரிசுத்த ஆவியானவரும்‌ இவைகளுக்கு மட்டுமே எழுதினார்‌. எந்த 
நாமகரணத்துவ சபைக்கும்‌ புதிய ஏற்பாடு முழுவதிலும்‌ கூட ஒரு வரி 
அறிவுறுத்தலாவது கொடுக்கப்படவில்லை. இல்லாத அந்த ஒன்றுக்கு, 
பரிசுத்த ஆவியானவர்‌ எழுதியிருக்க முடியாது என்பது நிச்சயம்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌ ஒருவர்‌ எந்த ஒரு நாமகரணக்‌ கூட்டத்திற்காவது அறிவுறுத்‌ 
கலை எவ்வளவு சுலபமாய்க்‌ காண்பாரோ, அவ்வளவு சுலபமாகவே அவர்‌ 
Masonic Lodge, Woodmen of the World அல்லது அமெரிக்க நாட்டு அரசு 
ஆயெவற்றிற்கும்‌ அறிவுறுத்தல்களைக்‌ காண முடியும்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌ தரப்பட்டுள்ளபடி பரிசுத்த ஆவியானவரின்‌ 
போதனையை உண்மையாய்க்‌ கடைப்பிடிக்கின்ற எவரும்‌ கிறிஸ்தவராக 
மட்டும்‌ இருக்க முடியும்‌ என்ற கருத்தானது மறுக்கவியலாத வாகதத்தின்படி 
தொடருகின்றது. அவர்கள்‌ தங்கள்‌ போதனைகள்‌ மற்றும்‌ வாழ்க்கை 
ஆகியவற்றில்‌ வேதாகம சத்தியத்தைப்‌ பின்பற்றும்‌ பொழுது அது 
அவர்களைத்‌ தேவனுடைய சபையின்‌ உறுப்பினர்களாக்குகின்றதே தவிர 
வேறல்ல. எவரொருவரும்‌ இதை மறுக்க முடியாது. 

நாம்‌ ஒன்றுபோலவே “காண”லாம்‌ என்பதைக்‌ காண்பிக்க இந்தப்‌ 
படிப்பில்‌ ஒரு உண்மையான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 
குறைந்தபட்சம்‌ நாம்‌, முதலாம்‌ நூற்றாண்டில்‌ தேவனுடைய தோட்டத்தில்‌ 
நடப்பட்ட ஒருமைப்பாட்டின்‌ அழகு மிக்க மலரானது இருபத்தியோராம்‌ 
நூற்றாண்டில்‌ தொல்லையற்ற வகையில்‌ மற்றும்‌ துன்புறுத்தப்படாத 
வகையில்‌ வளருவதை ஏறக்குறைய ஒன்றுபோலக்‌ காண முடியும்‌. இந்த 
நூற்றாண்டில்‌ வாழும்‌ விசுவாசிகள்‌, முதல்‌ நூற்றாண்டில்‌ இருந்த 
சீஷர்களைப்‌ போலவே ஒரே இருதயமும்‌ ஓரே மனமும்‌ உள்ளவர்களாய்‌ 
இருக்கலாம்‌. பரிசுத்த ஆவியானவரின்‌ எளிய வழிகாட்டுதலின்‌ மீது 
பிரிவினை ஏற்படுத்திக்‌ கொள்வதற்கு நாமகரணத்துவத்தின்‌ மீதுள்ள அன்பு 
மற்றும்‌ அர்ப்பணிப்புணர்வு தவிர வேறெந்த சாக்குப்‌ போக்கும்‌ இராத 


படிக்குப்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ போதனையானது தெளிவாய்‌ உள்ளது. 

வழிநடத்தும்‌ வல்லமைக்காக அப்போஸ்தலர்கள்‌ “காத்திருந்த “தற்குப்‌ 
பின்‌ நடந்த முதல்‌ கூட்டத்தைப்‌ பற்றிய நமது ஆய்வில்‌ உண்மையான 
இருதயங்கள்‌ பிரிந்து நிற்கும்‌ உபதேசத்தின்‌ இரு கருத்துக்களை நாம்‌ 
கண்டறிந்துள்ளோம்‌. இருப்பினும்‌ பேதுருவின்‌ மொழிநடையை முற்றிலு 
மாய்‌ ஆய்வு செய்ததில்‌, சாலையின்‌ முதல்‌ “பிரிவில்‌” உண்மையான 
இருதயங்கள்‌ பிரிவினை உண்டாக்க வசன ரீதியான காரணம்‌ எதுவும்‌ 
இல்லையென்று காண்பிக்கப்பட்டுள்ளது. பேதுருவின்‌ மொழிநடையை 
அதன்‌ சாதாரண மற்றும்‌ தெளிவான அர்த்தத்தைக்‌ கொண்டிருக்க அனு 
மதிப்பதானது அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும்‌ பிரிவினையை ஒழிப்ப 


83 


தோடு, ஒரு சத்தியத்தைக்‌ கூடத்‌ தியாகம்‌ செய்யாதபடி ஒவ்வொரு 
இருதயத்தையும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஒன்றாக்குகின்றது. உலகின்‌ புலமைத்துவ 
மானது ஒரு நியாயாதிபதியாக நின்று, இந்த எளிய விளக்கமே மிகச்‌ சிறந்தது 
என்று உறுஇப்படுத்துகின்றது. ' இந்த நிலையில்‌, கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கின்ற 
ஒருமைப்பாட்டை நிலைநாட்டும்படி தேவனுடைய போதனையைக்‌ தவிர 
மற்ற எல்லாவற்றையும்‌ விட்டு விட எத்தனை இருதயங்கள்‌ தயாராக 
உள்ளன என்று காண வேண்டும்‌. 

முந்திய பாடத்தில்‌ நாம்‌ சாலையில்‌ இரண்டாவது “பிரிவை”ப்‌ பற்றி 
ஆய்வு செய்தோம்‌. இந்தக்‌ “பிரிவா”னது ஞானஸ்நானத்தின்‌ செயல்‌ 
பாட்டின்‌ மீது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இயேசுவில்‌ விசுவாசம்‌ கொண்ட 
நல்ல உண்மையான இருதயங்கள்‌ உலகில்‌ உள்ளன. அந்த விசுவாசத்தின்‌ 
மூலமாக தேவனுக்கேற்ற துக்கத்திற்குக்‌ கொண்டு வரப்பட்டுள்ளன; மற்றும்‌ 
அவைகள்‌, இருதயத்தின்‌ ஆழமான துக்கத்தின்‌ மூலமாக, பாவம்‌ நிறைந்த 
வாழ்வை மறுக்கவும்‌ (மனந்திரும்பவும்‌) நீதியுள்ள வாழ்வை வாழத்‌ 
தீர்மானம்‌ செய்யவும்‌ ஆழமாக முடிவெடுத்துள்ளன. இருந்த போதிலும்‌, 
வசன ரீதியற்ற போதனையினால்‌ அவர்கள்‌ ஞானஸ்நானத்திற்கு 
“தெளித்தலை” அல்லது “ஊற்றுதலை” ஏற்றுக்‌ கொள்ள வழிநடத்தப்‌ 
பட்டுள்ளார்கள்‌. இவ்விதமாக அவர்கள்‌, ஒருவர்‌ ஞானஸ்நானம்‌ 
பெறுவதற்கு நமது கர்த்தரால்‌ விதிக்கப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றத்‌ 
குவறியுள்ளார்கள்‌ என்று நம்மில்‌ பலர்‌ நம்புகிறோம்‌. இந்த இருதயங்களின்‌ 
உண்மைத்தன்மையைப்‌ பற்றிக்‌ கேள்வி கேட்பது எனக்குத்‌ தூரமாயிருப்‌ 


பதாக. எனது சொந்த இருதயத்தில்‌ உள்ளதாக நான்‌ உரிமைகோரும்‌ 
நேர்மையையே நான்‌ இவர்களுக்கும்‌ மதிப்பளிக்கன்றேன்‌; ஆனால்‌ 
நேர்மையான இருதயங்கள்‌, நியாயமான இருதயங்கள்‌ எனப்படுபவை, 
அதே அளவு உண்மையான இருதயங்களும்‌ கூட தவறாக வாழ்ந்துள்ளன 
தவறாகப்‌ புரிந்து கொண்டுள்ளன என்று ஒப்புக்‌ கொண்டாக வேண்டும்‌. 
நாம்‌ யாவரும்‌ ஒன்றாய்‌ இருக்க வேண்டுமென்று இயேசு ஊக்கத்துடன்‌ 
வேண்டுகோள்‌ விடுத்துள்ளதால்‌, மற்றும்‌ நாம்‌ ஞானஸ்நானம்‌ என்றால்‌ 
என்ன என்பது பற்றி இவ்விதமாய்க்‌ கருத்து வேறுபாடு கொண்டிருக்கும்‌ 
வரையில்‌ ஒருக்காலும்‌ ஒன்றாயிருக்க முடியாது என்பதால்‌, இந்தப்‌ பாடக்‌ 
கருத்தின்‌ மீது தேவன்‌ கூறியுள்ள யாவற்றையும்‌ ஜாக்கிரதையாக, 
நேர்மையாக மற்றும்‌ நியாயமாக ஆராய்வது நமக்குப்‌ பயன்‌ அளிக்கும்‌. 
“Baptize” (ஞானஸ்நானம்‌ படுத்துதல்‌) என்பது நமது கர்த்தரால்‌ 
பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தையின்‌ ஆங்கிலமாக்கப்பட்ட 
வார்த்தை என்ற உண்மையை நமது முந்திய பாடம்‌ குறிப்பிட்டது. இது 
கிரேக்க வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பு அல்ல, ஆனால்‌ அது ஆங்கில 
வடிவம்‌ மற்றும்‌ உச்சரிப்பில்‌ போதுமான வடிவை ஏற்படுத்தும்படி ஒரு 
மொழியிலிருந்து எளிய மாற்றம்‌ பெற்ற வார்த்தையாக மட்டுமே உள்ளது. 
இவ்விடத்தில்‌ வழக்கு எதுவும்‌ இல்லை. இந்த உண்மையானது நம்மை 
இவ்வார்த்தையின்‌ அர்த்தத்திற்காகக்‌ கிரேக்க அகராதிகளின்‌ மீது கவனம்‌ 
செலுத்தும்படி வலியுறுத்திற்று என்பது முந்திய பாடத்தில்‌ விளக்கப்பட்டது. 
இயேசு இதைப்‌ பயன்படுத்திய பொழுது இதில்‌ கிரேக்கர்கள்‌ கண்ட அதே 


84 


சித்தரிப்பையே நாமும்‌ காண வேண்டும்‌. இயேசு இதை ஒரு புதிய 
அர்த்தத்துடன்‌ பயன்படுத்தியிருந்தாலன்றி, இது சுய விளக்கமான 
வார்த்தையாகவே உள்ளது. இவ்வாறு எவரொருவரும்‌ உரிமைகோருவ 
தில்லை. கிரேக்க மொழியின்‌ தரம்‌ வாய்ந்த வார்த்தை நிபுணர்கள்‌ யாவரும்‌, 
நேர்மையுள்ள இரு இதயங்கள்‌ இதன்‌ அர்த்தத்தை ஒப்புக்‌ கொள்ளும்‌ 
படியாக இவ்வார்த்தைக்கான தங்களுடைய விளக்கங்களில்‌ ஒரே அலகாய்‌ 
உள்ளனர்‌ என்பதில்‌ ஆராய்ந்து பார்க்கும்‌ உபாதையை மேற்கொள்ளும்‌ 
எவரும்‌ தம்மையே திருப்திப்‌ படுத்திக்‌ கொள்ளலாம்‌. தரம்‌ வாய்ந்த எந்த 
கிரேக்க - ஆங்கில அகராதியும்‌ இந்த வார்த்தைக்கு “தெளித்தல்‌” அல்லது 
“ஊற்றுதல்‌” என்பதை அர்த்தமாக தருவதில்லை. Lie]! மற்றும்‌ Scott 
என்பவர்கள்‌ தங்களது அகராதியின்‌ ஒரு பதிப்பில்‌ “மேலே ஊற்றுதல்‌” என்று 
கொடுத்தனர்‌; ஆனால்‌ அவர்கள்‌ அந்த அகராதியைத்‌ திருத்தி எழுதிய 
பொழுது, இந்த அர்த்தத்தை நீக்கிப்‌ போட்டு விட்டார்கள்‌. இவ்விதம்‌ 
செய்ததினால்‌, அவர்களும்‌ கூட, நாம்‌ அறிந்தவரை எந்த கிரேக்க 
எழுத்தாளரும்‌ இந்த வார்த்தையை “மேலே ஊற்றுதல்‌” என்று அர்த்தத்தில்‌ 
பயன்படுத்தியதில்லை என்பதற்குச்‌ சான்றளித்துள்ளனர்‌. நமது எஜமானர்‌ 


நம்மை ஞானஸ்நானம்‌ கொடுங்கள்‌ என்று கூறிய தமது கட்டளையில்‌ 
பயன்படுத்திய இந்த கிரேக்க வார்த்தையின்‌ அர்த்தம்‌ “தெளித்தல்‌” அல்லது 


“ஊற்றுதல்‌” என்று வாதிடுவதில்‌ எந்தக்‌ கல்வியாளரும்‌ தமது புலமையை 
இடர்ப்பாட்டிற்குள்ளாக்க மாட்டார்‌ என்று கூறுவது பாதுகாப்பானதாக 
உள்ளது. 

வார்த்தைகளின்‌ அர்த்தங்கள்‌ பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும்‌ கல்விப்‌ 
புலமையானது முடிவுக்குக்‌ கொண்டு வரக்‌ கூடும்‌ என்றால்‌, அது நமது 
இரட்சகரால்‌ பயன்படுத்தப்பட்ட ஸaற£iz௦ (“baptize”) என்ற வார்த்தையின்‌ 
அர்த்தத்தை நிறைவாக்கியுள்ளது என்றே ஆகின்றது. இந்தக்‌ கல்விப்‌ 
புலமையின்படி, ஹோமரின்‌ காலத்தில்‌ இருந்தே இந்த வார்த்தையானது 
மாறுபாடற்ற ஒரே ஒரு அர்த்தத்தையே கொண்டிருந்தது. “மூழ்கச்செய்ய, 
அமிழ்த்த, முழுக்காட்ட, மேற்கொள்ள, நீரில்‌ அமிழ்த்த, கழுவ” என்பதே 
உலகப்‌ புலமைத்துவத்தால்‌ கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட 
அர்த்தமாக உள்ளது. 

ஒரு கிரேக்க வார்த்தை என்ற வகையில்‌ மறரi2௦ என்பதன்‌ அர்த்தத்திற்கு 
அப்பால்‌, அதன்‌ ஆங்கில வார்த்தையான “8122” என்பதற்கு ஆங்கில 
எழுத்தாளர்களால்‌, கிரேக்க வார்த்தைக்கு கிரேக்க - ஆங்கில அகராதிகளில்‌ 
கொடுக்கப்பட்ட அதே அர்த்தம்‌ தரப்படுகின்றது. மத ரீதியான 
எழுத்துக்களில்‌ அதன்‌ பயன்பாட்டை ஒரு கணம்‌ நாம்‌ தவிர்த்து விட்டு, 


சுத்தமான ஒரு ஆங்கிலக்‌ கண்ணோட்டத்தில்‌ இதைப்‌ படித்து, இதன்‌ “உலக 
வழக்கிலான” ஆங்கிலப்‌ பயன்பாட்டிலிருந்து இதன்‌ அர்த்தத்தை நாம்‌ 
தீர்மானிப்போம்‌. இவ்வழி முறையில்‌, இது “அமிழ்த்துதல்‌, மேற்கொள்ளப்‌ 
படுதல்‌ (நீரில்‌) ஆழ்த்துகல்‌, முழுக்காட்டுதல்‌” என்று அர்த்தப்படுவதை நாம்‌ 
காண்போம்‌. உலகப்‌ பிரகாரமான எழுத்துக்கள்‌ எதிலும்‌ “0812௦” என்ற 
வார்த்தையானது “தெளித்தல்‌” அல்லது “ஊற்றுதல்‌” என்று அர்த்தம்‌ 
தொனிக்கும்‌ வகையில்‌ காணப்பட முடியாது. அதாவது, கரம்‌ வாய்ந்த 


85 


ஆங்கில எழுத்தாளர்‌ எவரும்‌ “6812௦” என்ற வார்த்தையை 
முழுக்காட்டுதல்‌, (நீரில்‌) ஆழ்த்துதல்‌, மேற்கொள்ளப்படுதல்‌ அல்லது 
அமிழ்த்துதல்‌ என்பதைத்‌ தவிர வேறு அர்த்தம்‌ தரும்‌ வகையில்‌ 
பயன்படுத்துவதில்லை. ஞானஸ்நானப்‌ படுத்துதல்‌ என்பது அதைச்‌ 
செய்விக்கப்படும்‌ நபரை/பொருளை முற்றிலும்‌ ஈடுபடுத்துகின்றது. ஆங்கில 
எழுத்துக்களில்‌, “கடனில்‌ மூழ்குதல்‌,” “வேலையில்‌ மூழ்குதல்‌,” 
“கேள்விகளில்‌ மூழ்குதல்‌,” “துன்பத்தில்‌ மூழ்குதல்‌” போன்றவைகளைக்‌ 
காண்பது வெகு சாதாரணமாய்‌ உள்ளது. இந்தச்‌ சொல்‌ விளக்கங்கள்‌ 


ஒவ்வொன்றிலும்‌, சுட்டிக்காட்டப்பட்ட பொருள்‌ கூறு ஒவ்வொன்றும்‌ 
அதிகம்‌ பயன்படுத்தப்படுகின்றது; ஞானஸ்நானப்படுத்தப்‌ படுகின்றவர்‌ 
அதனுள்‌ அல்லது அதனால்‌ மேற்கொள்ளப்படுகின்றார்‌ அல்லது 
மூழ்கடிக்கப்படுகின்றார்‌. இதைத்‌ தவிர வேறொரு கருத்தை எவரொருவரும்‌ 
பெறுவதில்லை. 

இந்த வார்த்தையின்‌ அர்த்தத்திற்கு ஆங்லெ மொழியில்‌ அதிகம்‌ 
கூறப்படும்‌ ஒரு விவரிப்பினால்‌ இந்த கலந்துரையாடலில்‌ உதவுவதைக்‌ 
கர்த்தர்‌ என்‌ கரத்தில்‌ வைத்துள்ளார்‌ என்று காணப்படுகின்றது. அது Picto- 
rial Review என்ற பத்திரிக்கையின்‌ ஒரு இதழில்‌ அச்சிடப்பட்ட நன்கெழுதிய 
ஒரு கட்டுரையில்‌ பயன்படுத்தப்பட்டது. அந்தக்‌ கட்டுரையானது “The Love 
Letters of a Confederate General” என்பதன்‌ கடைசி தவணை/அத்தியாயம்‌ 
ஆகும்‌. குறிப்பிடத்‌ தக்க இந்தக்‌ கடிதங்களின்‌ இறுதியில்‌, எழுத்தாளரான, 
General George E. Pickelt அவர்கள்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


இது முடிக்கப்பட்டுள்ளது - புல்ரன்‌ என்ற இடத்தில்‌, யார்க்‌ 
டவுனின்‌ எல்லைகளில்‌, வில்காக்ஸின்‌ அலபாமா சேனையுடன்‌ 
வில்லியம்ஸ்‌ பர்கில்‌, மெக்கிலல்லனின்‌ படையுடன்‌ முன்னணியில்‌ 
நின்ற நிலையில்‌, அவர்களை செவன்‌ பைன்ஸ்‌, கேய்ன்ஸ்‌ மில்‌, 
ஃபிரேஸியர்‌ பார்ம்‌, இரண்டாம்‌ மனாஸ்ஸஸ்‌, பூன்ஸ்பொரோ, 
Sharpsburg, Gettysburg ஆகிய இடங்களுக்குப்‌ பின்‌ துரத்தி, பொமூடா 
ஹன்ரட்‌, போர்ட்‌ ஹாரிஸன்‌, ஃபைவ்‌ஃபோர்க்ஸ்‌ மற்றும்‌ செய்லர்ஸ்‌ 
கிரீக்‌ ஆதிய இடங்களில்‌ முன்னணி யுத்தத்தில்‌ ஈடுபட்டிருந்த இந்த 
மனிதர்களின்‌, யுத்தத்தில்‌ மூழ்கியிருந்த (2201/228) இந்த மனிதர்களின்‌ 
இடர்ப்பாட்டின்‌ இந்தக்‌ கடைசி நேரங்களின்‌ பெருந்துன்பம்‌, 
பயங்கரம்‌, உபத்திரவம்‌ யாவும்‌ முடிவுக்கு வந்தது. 


இந்தக்‌ கட்டுரையை ஆயிரக்கணக்கான வாசகர்கள்‌ வாசித்துள்ளனர்‌ மற்றும்‌ 
ஒவ்வொரு வாசகருமே, “யுத்தத்தில்‌ மூழ்கியிருந்த” (£60) என்பதை 
நிச்சயமாகவே ஒன்றுபோலவே புரிந்து கொண்டுள்ளார்கள்‌. இந்த 
உள்நாட்டுப்‌ போரின்‌ வீரர்கள்‌ யுத்தத்தில்‌ அல்லது யுத்தத்தினால்‌ 
மேற்கொள்ளப்பட்டனர்‌ என்று இது அர்த்தப்படுத்தியதாக அனைவரும்‌ 
புரிந்து கொண்டனர்‌. அவர்கள்‌ “யுத்தத்தில்‌ மூழ்கியிருந்த” (082௦ம்‌) இந்த 
இடங்களில்‌ அவர்கள்‌ சிறு சண்டைகளில்‌ ஈடுபட்டிருந்தனர்‌ என்ற 
கருத்தானது ஒரு வாசகருக்கும்‌ ஒருக்காலும்‌ அறியப்பட்டதில்லை. 
ஒவ்வொரு வாசகரும்‌ நமது கர்த்தருடைய கட்டளைப்‌ பற்றிய மதரீதியான 


86 


குமது உறுதிப்பாடு எவ்விதமாயிருப்பினும்‌, நான்‌ புரிந்து கொள்கின்றது 
போலவே ஓவ்வொரு வாசகரும்‌ இதை மிகச்‌ சரியாகப்‌ புரிந்து 
கொள்கின்றார்‌. இது போலவே தரம்‌ வாய்ந்த ஆங்கில எழுத்தாளர்களால்‌ 
எழுதப்பட்டவை யாவையும்‌ இருக்கின்றன. பொருள்‌ கூறானது அதிகம்‌ 
ஈடுபடுத்தப்படுகின்றது மற்றும்‌ முழுக்காட்டப்படுவது அதினால்‌ 
மூழ்கடிக்கப்படுகின்றது என்பதையே எழுத்தாளர்‌ எப்பொழுதுமே 
அர்த்தப்படுத்துகின்றார்‌. நமது கர்த்தரின்‌ போதனையில்‌ உள்ளதைத்‌ தவிர 
மற்ற இடங்களில்‌ இதனை ஆங்கில எழுத்தாளர்கள்‌ யாவரும்‌ மிகச்‌ சரியாக 
ஒன்று போலவே புரிந்து கொள்கின்றனர்‌. நாம்‌ அவரது பரிசுத்த போதனை 
யிடம்‌ வருகையில்‌, நாம்‌ நமது நாமகரணத்துவக்‌ கண்ணாடிகளைப்‌ 
போட்டுக்‌ கொண்டு, “ஞானஸ்நானப்படுத்த” என்ற வார்த்தையில்‌, 
வேறெந்த ஆங்கில எழுத்துக்களிலும்‌ காணாத அர்த்தத்தைக்‌ காண்கனை்‌ 
றோம்‌. இதற்கு நாம்‌ முற்றிலும்‌ புதியகொரு அர்த்தத்தை, வேறெங்கும்‌ நாம்‌ 
அனுமதிக்காத ஒரு அர்த்தத்தைக்‌ கொடுக்கின்றோம்‌. இது நியாயமானதா? 
ஆங்கிலம்‌ பேசும்‌ உலகத்தைத்‌ தேவன்‌ மன்னிப்பாரா? 


குறிப்பு 

'இவ்வெளியீட்டில்‌ “ஞானஸ்நானத்திற்குப்‌ பிறகு இரட்சிக்கப்படுதல்‌” மற்றும்‌ 
“பாவமன்னிப்பு” என்ற பாடங்களை மறுகண்ணோட்டமிடவும்‌. இருதயம்‌ 
குத்தப்பட்ட விசுவாசிகள்‌ தங்கள்‌ பாவமன்னிப்புக்‌ “கென்று” (618) ஞானஸ்நானம்‌ 
பெற வேண்டும்‌ என்ற பேதுருவின்‌ கூற்றானது கீழ்ப்படிதலுள்ள விசுவாசி 
ஞானஸ்நானத்திற்குப்‌ பின்புகான்‌ மன்னிக்கப்படுகின்றார்‌ என்பதைச்‌ 
சுட்டிக்காட்டுகின்றது. 


87 


15 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


£வதாகமக்கல்‌ 


“ஞானஸ்நானர்பருத்துகுல்‌” 


“ஞானஸ்நானப்படுத்துதல்‌” (02௦) என்ற வார்த்தையைப்‌ பற்றி நமது 
படிப்பில்‌ நாம்‌, இது இரட்சகரால்‌ பயன்படுத்தப்பட்ட கிரேக்க 
வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பு அல்ல, ஆனால்‌ அந்த வார்த்தையானது 


மொழிபெயர்ப்பின்றி ஆங்கிலத்தில்‌ அப்படியே எடுத்தாளப்பட்டது என்று 
நாம்‌ கற்றறிந்தோம்‌. மதி நுட்பம்‌ வாய்ந்த உலகின்‌ புலமைத்துவமானது 
இந்த வார்த்தையை ஏன்‌ இவ்விதமாய்க்‌ கையாள வேண்டும்‌ என்பதைத்‌ 
தேவன்‌ மட்டுமே அறிகின்றார்‌. இந்த வார்த்தை பற்றிய அறிவுக்‌ 
குறைவானது இதை மொழிபெயர்க்கத்‌ தவறுவதற்குக்‌ காரணமாயிற்று 
என்று கூற முடியாது என்பது நிச்சயமாகும்‌. 

ஒருவேளை, வேத வசனங்களின்‌ முற்கால ஆங்கில மொழிபெயர்ப்‌ 
பிலிருந்து தோல்வியின்‌ வரலாறு ஒன்றைக்‌ கேட்டறிவது ஆர்வத்திற்குரிய 
தாயிருக்கும்‌. இந்தக்‌ கிரேக்க வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பாளர்கள்‌ ஒரு 
எளிய ஆங்கிலோ - சாக்ஸன்‌ வார்த்தையை நமக்குக்‌ கொடுத்திராதது ஏன்‌? 
மனிதர்களுடைய இருதயங்களின்‌ இரகசியம்‌ யாவும்‌ அவரால்‌ அறியப்‌ 
பட்டு, அவர்களின்‌ செயல்களுக்கான காரணங்கள்‌ அவருடைய கரங்களால்‌ 
“சுவர்‌ மீது” எழுதப்பட்டுள்ள பொழுது, நாம்‌ கடந்து போன ஆண்டுகள்‌ 
முழுவதிலும்‌ உலகின்‌ நாமகரணத்துவத்தைப்‌ பாதுகாப்பதற்காக இந்த 
கிரேக்க - ஆங்கில வார்த்தையினால்‌ முற்றிலும்‌ பாரப்பட்டு விட்டோம்‌ 
என்பதைக்‌ காண்போமோ என்று நான்‌ சந்தேகப்படுகின்றேன்‌. இதைப்‌ 
பற்றி நினைத்துப்‌ பாருங்கள்‌: இந்த வார்த்தைக்கு நாம்‌ ஒரு மொழி 
பெயர்ப்பைக்‌ கொண்டிருந்தால்‌, நாம்‌ பின்வருமாறு வாசித்திருப்போம்‌: 


விசுவாசமுள்ளவனாகி, அமிழ்த்தப்பட்டவன்‌, மூழ்கடிக்கப்‌ 
பட்டவன்‌, ஆழ்த்தப்பட்டவன்‌ அல்லது மேற்கொள்ளப்பட்ட வன்‌, 
இரட்சிக்கப்படுவான்‌. 

இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து ... அமிழ்த்தப்‌ பட்டு, 
மூழ்கடிக்கப்பட்டு, அல்லது ஆழ்த்தப்பட்டு, உன்‌ பாவங்கள்‌ போகக்‌ 
கழுவப்படு. 


ஆகையால்‌, நீங்கள்‌ புறப்பட்டுப்‌ போய்‌ சகல ஜாதிகளையும்‌ 


88 


சீஷராக்கி, பிதா குமாரன்‌ பரிசுத்த னஆவியின்‌ நாமத்திலே அவர்களை 
அமிழ்த்தி, முழுக்காட்டி அல்லது ஆழ்த்தி ... 


மனந்திரும்பி பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே அமிழ்த்தப்படுங்கள்‌, மூழ்கடிக்கப்படுங்கள்‌ அல்லது 
ஆழ்த்தப்படுங்கள்‌. 


ஞானஸ்நானத்திற்கு “தெளித்தலையும்‌ “ஊற்றுதலையும்‌” பதிலாகத்‌ 
குரும்‌ உபதேசத்திற்கு இது என்ன ஒரு வெளிப்பாடாக உள்ளது! 
அவர்களுக்கு எவ்விதத்‌ தற்காப்பு வாதம்‌ மேற்கொள்ளப்பட முடியும்‌? 
இதனால்தான்‌ இவ்வார்த்தை மொழிபெயர்க்கப்படாதிருந்ததா? இது 
ஊற்றுதலையும்‌ தெளித்தலையும்‌ இவ்வுலகில்‌ பற்றிக்‌ கொண்டுள்ள 
மாபெரும்‌ புகழ்பெற்ற மனிதர்களின்‌ உபதேசங்களையும்‌ நடைமுறை 
களையும்‌ காப்பாற்றுவதற்காகவா? நேர்மையான இருதயங்கள்‌ பதில்‌ 
அளிக்கட்டும்‌. 

இருந்த போதிலும்‌, மனிதர்களைக்‌ காட்டிலும்‌ தேவன்‌ அதிகம்‌ 
ஞானமுள்ளவராயிருக்கின்றார்‌. ஒவ்வொரு பந்தயத்திலும்‌ அவர்களை 
அவர்‌ வென்றிருக்கின்றார்‌; அவர்களை அவர்‌ ஒவ்வொரு யுத்தத்திலும்‌ 
தோற்கடித்திருக்கிறார்‌. அவர்கள்‌, நமது இரட்சகரால்‌ பயன்‌ படுத்தப்பட்ட 
இந்த வார்த்தைக்கு ஓரே ஒரு மொழிபெயர்ப்பைக்‌ கூடக்‌ கொடுக்கத்‌ 
குவறியிருந்தாலும்‌, வாசிக்கின்ற எவரும்‌ புரிந்து கொள்ளும்படி தேவன்‌ 
அதன்‌ அர்த்தத்தை மிகத்‌ தெளிவாக நிலைநிறுத்தியுள்ளார்‌. நமது 
கர்த்தருடைய இரத்தத்தை நோக்கி நடத்திச்‌ செல்லும்‌ படிகளில்‌ எதுவும்‌ 
ஒரு வார்த்தையின்‌ அர்த்தத்கைச்‌ சார்ந்திருப்பதில்லை என்பதற்காக தேவனு 
க்கு நன்றி. இயேசுவின்‌ மூலமாக வாழ்வின்‌ இந்த நெடுஞ்சாலை யானது, 
மனிதர்கள்‌ சாக்குப்போக்குக்‌ கூற முடியாதபடிக்கு மிகத்‌ 
கெளிவாக்கப்பட்டுள்ளது. நாம்‌ அவருடைய சித்தத்தை அறிய விரும்பினால்‌ 
அதை அறிந்து கொள்ளுவோம்‌. 

ஒருவேளை, இப்பொழுது நாம்‌, "றர" என்பது ஆங்கிலமாக்கப்‌ 


பட்ட கிரேக்க வார்த்தை என்ற குறிப்பிட்ட உண்மையை அறியாதிருக்‌ 
கிறோம்‌ என்று வைத்துக்‌ கொள்வோம்‌. ஒருவேளை நாம்‌ கிரேக்க 
மொழியை ஒருக்காலும்‌ கேள்விப்பட்டிருந்ததில்லை மற்றும்‌ இயேசு 
ஆங்கிலம்‌ தவிர வேறு மொழி எதுவும்‌ பேசினார்‌ என்று அறிந்திருந்ததில்லை 
என்று வைத்துக்‌ கொள்வோம்‌: நாம்‌ இந்த வார்த்தையின்‌ அர்த்தத்தைக்‌ 
கற்றுக்‌ கொள்ள முடியுமா? மற்றும்‌ ஞானஸ்நானம்‌ பெற என்ன செய்ய 
வேண்டும்‌ என்பதை நாம்‌ இவ்விதமாகக்‌ கற்றுக்‌ கொள்ள முடியுமா? ஒருவர்‌ 
குமிழ்‌ புதிய ஏற்பாட்டை எடுத்துக்‌ கொண்டு, அதன்‌ மூலம்‌ தம்முடைய 
கீழ்ப்படிதலை நிச்சயப்படுத்திக்‌ கொள்ள முடியுமா? மிக உறுதியாகவே 
முடியும்‌. ஞானஸ்நானம்‌ கொடுக்கவென்று பரலோகத்தினால்‌ அனு 
ப்பப்பட்ட முதல்‌ மனிதர்‌ யோவான்‌ ஸ்நானன்‌ ஆவார்‌. வேறு எந்தத்‌ தனி 
மனிதரைக்‌ காட்டிலும்‌ இவர்‌ அதிகமான மக்களுக்கு ஞானஸ்நானம்‌ 
கொடுத்திருக்க வாய்ப்பு உள்ளது. நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு 
இந்த முதல்‌ ஞானஸ்நானமானது வரலாற்றுப்‌ புகழ்‌ பெற்ற யோர்தான்‌ 


89 


நதியில்‌ நடைபெற்றது. சொல்லப்‌ போனால்‌, மக்கள்‌ பலர்‌, “தங்கள்‌ 
பாவங்களை அறிக்கையிட்டு, யோர்தான்‌ நதியில்‌ அவனால்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றனர்‌” (மத்‌. 3:6). மேலும்‌ நாம்‌, “.. இயேசு கலிலேயாவிலுள்ள நாசரேத்‌ 
தூரிலிருந்து வந்து, யோர்தான்‌ நதியில்‌ [௪ர5; “1110”] யோவானால்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌. அவர்‌ ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே, 
வானம்‌ திறக்கப்பட்டதையும்‌, ஆவியானவர்‌ புறாவைப்‌ போல்‌ தம்மேல்‌ 
இறங்குகிறதையும்‌ கண்டார்‌” (மாற்‌. 1:9, 10) என்றும்‌ வாசிக்கின்றோம்‌. 
எனவே, முதல்‌ ஞானஸ்நானப்படுத்துதல்‌ என்பது “ஒரு நதிக்குள்‌?” 
நடைபெற்றது என்பதில்‌ சந்தேகம்‌ இல்லை; மக்கள்‌ நதியில்‌ (11௦) 
ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌. இயேசு தண்ணீரில்‌ இருந்து வெளியே வந்தார்‌. 
இந்த உண்மைகள்‌ “தெளித்தல்‌,” “ஊற்றுதல்‌” அல்லது “முழுக்காட்டுதல்‌” 
இவற்றில்‌ எதனுடன்‌ இசைவாய்‌ உள்ளது என்பதை நேர்மையான இருதயம்‌ 
முடிவு செய்யட்டும்‌. அது எதுவாய்‌ இருந்திருக்க முடியும்‌? நீங்கள்‌ முடிவு 
செய்யும்படியாகத்‌ தேவன்‌ அழைக்கின்றார்‌. தேவனுக்கு எவ்விதம்‌ 
கீழ்ப்படிவது என்பதை நீங்கள்‌ அறியும்படிக்கு அவர்‌ உங்களுக்காகச்‌ 
சித்திரங்களை வரைந்துள்ளார்‌. 
இன்னொரு எடுத்துக்காட்டை நாம்‌ சிந்தித்துப்‌ பார்ப்போம்‌: 


அப்பொழுது பிலிப்பு பேசத்‌ தொடங்கி, இந்த வேத வாக்கியத்தை 
முன்னிட்டு, இயேசுவைக்‌ குறித்து அவனுக்குப்‌ பிரசங்கித்தான்‌. 
இவ்விதமாய்‌ அவர்கள்‌ வழிநடந்து போகையில்‌, தண்ணீருள்ள 
ஓரிடத்திற்கு வந்தார்கள்‌. அப்பொழுது மந்திரி: இதோ தண்ணீர்‌ 
இருக்கிறதே, நான்‌ ஞானஸ்நானம்‌ பெறுறெதற்குத்‌ தடையென்ன 
என்றான்‌ ... அவன்‌ ... இரதத்தை நிறுத்தச்‌ சொன்னான்‌. அப்பொழுது 
பிலிப்பும்‌ மந்திரியும்‌ ஆகிய இருவரும்‌ தண்ணீரில்‌ இறங்கினார்கள்‌; 
பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானங்‌ கொடுத்தான்‌ (அப்‌. 8:35-38). 


இது தனிமையான வனாந்தரச்‌ சாலையின்‌ வழியே பயணம்‌ செய்த இரு 
மனிதர்களைப்‌ பற்றிய நிகழ்ச்சியாக உள்ளது. அங்கு செய்யப்பட்டது என்ன 
என்பது பற்றிய நமது கண்ணோக்கத்தைத்‌ தடை செய்ய அங்கு கூட்டம்‌ 
இல்லை. பிரசங்கியார்‌ தம்‌ கடமையில்‌ கருத்தாயிருந்து, இயேசுவைப்‌ பற்றித்‌ 
கும்‌ பயணத்‌ துணைவருக்குப்‌ பிரசங்கித்தார்‌. அவர்கள்‌ தங்களின்‌ பயணத்‌ 
தைத்‌ தொடருகையில்‌, பிரசங்கிக்கப்பட்ட மனிதர்‌ - பிரசங்கித்தவரல்ல - 
கண்ணீர்‌ உள்ள இடத்தில்‌ நின்றார்‌. மிகவும்‌ எதிர்பாராத வகையாக காணப்‌ 
படும்‌ விதத்தில்‌, அவர்‌ பிரசங்கியாரை நிறுத்தி தண்ணீரை நோக்கி அவரது 
கவனத்தைத்‌ திருப்பினார்‌, மற்றும்‌ தாம்‌ ஞானஸ்நானம்‌ பெற வேண்டும்‌ 
என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. இரதம்‌ நிறுத்தப்பட்டது, மற்றும்‌ இரு 
மனிதர்களும்‌ இரதத்தில்‌ இருந்து இறங்கி, “தண்ணீருக்குள்‌ இறங்கிச்‌” 
சென்றார்கள்‌. அந்த மந்திரி ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌, மற்றும்‌ அவர்கள்‌ 
இருவரும்‌ - பிலிப்பு மற்றும்‌ மந்திரியும்‌ - “தண்ணீரிலிருந்து கரையேறி 
னார்கள்‌.” இந்தச்‌ சித்தரிப்பில்‌ “தெளித்தலை” அல்லது “ஊற்றுகலை” 


காண்பதற்கு நேர்மையான இருதயம்‌ எவ்வளவு நேரம்‌ நோக்கிக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌? பரிசுத்த ஆவியானவரால்‌ இயக்கப்பட்ட இந்த 


90 


நிகழ்ச்சியைக்‌ கவனித்த பிறகு தேவன்‌ செய்யும்படி விரும்புகின்றதைச்‌ 
செய்ய நோக்கம்‌ கொள்ளும்‌ இருதயமானது “தெளித்தல்‌” அல்லது 
“ஊற்றுதல்‌” என்பதில்‌ தருப்தியடைந்திருக்க முடியுமா? 

ஞானஸ்நானம்‌ பற்றித்‌ தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரால்‌ 
நமக்குத்‌ தரப்பட்டுள்ள கூடுதலான (மற்ற) சித்தரிப்புக்களை நாம்‌ ஆராய்ந்து 


பார்ப்போம்‌; 


... கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்ற நாமனைவரும்‌ 
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை 
அறியாமலிருக்கிறீர்களா? ... அவருடைய மரணத்திற்‌ குள்ளாக்கும்‌ 
ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனேகூ! அடக்கம்‌ 
பண்ணப்பட்டோம்‌ (ரோமர்‌ 6:3, 4). 


ஞானஸ்நானத்திலே அவரோடேகூட அடக்கம்‌ பண்ணப்‌ 
பட்டவர்களாகவும்‌, அதிலே அவரை மரித்தோரிலிருந்தெழுப்பின 
தேவனுடைய செயலின்‌ மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே 
கூட எழுந்தவர்களாகவும்‌ இருக்கிறீர்கள்‌ (கொலோ. 2:12). 


துர்மனச்சாட்சி நீங்கத்‌ தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்‌ களாயும்‌, 
சுத்த ஜலத்தால்‌ கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும்‌, உண்மையுள்ள 
இருதயத்தோடும்‌ விசுவாசத்தின்‌ பூரண நிச்சயத்‌ தோடும்‌ 
சேரக்கடவோம்‌ (எபி. 10:22). 


பவுல்‌, தாமும்‌ ரோமாபுரியின்‌ சடையார்‌ யாவரும்‌ ஞானஸ்நானத்தின்‌ 
மூலம்‌ “அடக்கம்பண்ணப்‌”பட்டிருந்ததாகக்‌ கூறினார்‌. கொலோசெயர்‌ 
ஞானஸ்நானத்தில்‌ அடக்கம்பண்ணப்‌”பட்டிருந்ததாகவும்‌ அவர்‌ கூறினார்‌. 
மெத்தடிஸ்ட்‌ சபையைத்‌ தோற்றுவித்தவரான ஜான்‌ வெஸ்லி என்பவர்‌, 
ரோமருக்கு பவுல்‌ எழுதிய நிருபத்தின்‌ இவ்வசனப்‌ பகுதியில்‌ “முழுக்‌ 
காட்டுதல்‌ மூலம்‌ ஞானஸ்நானப்படுத்தும்‌ பழங்கால வழக்கத்தைக்‌” 
குறிப்பிட்டதாகக்‌ கூறினார்‌. எபிரெயருக்கு நிருபத்தை எழுதியவர்‌, 
ஞானஸ்நானத்தை கழுவுதலாகச்‌ சித்தரித்திருந்தார்‌. 

புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானத்துடன்‌ தொடர்புடைய இந்த 
உண்மைகளை நாம்‌ ஆழ்ந்த சிந்தனையுடன்‌ மறுகண்ணோட்டமிட்டுக்‌ 


கவனிப்போம்‌: 


1. முதல்‌ ஞானஸ்நானமானது நதியில்‌ செய்விக்கப்பட்டது. 
2. இயேசு யோர்தான்‌ நதிக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்‌. 
3. இயேசு தாம்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற பிறகு தண்ணீரில்‌ 


இருந்து மேலேறி வந்தார்‌. 
4. பிலிப்பும்‌ மந்திரியும்‌ தண்ணீரினுள்‌ சென்றனர்‌. 
5. தண்ணீரில்‌ இருக்கையில்‌ மந்திரி ஞானஸ்நானப்‌ 


படுத்தப்பட்டார்‌. 


6. ஞானஸ்நானத்திற்குப்‌ பிறகு பிலிப்பும்‌ மந்திரியும்‌ தண்ணீரில்‌ 


91 


இருந்து கரையேறி வந்தனர்‌. 

7. ரோமாபுரியில்‌ இருந்த சபையார்‌ யாவரும்‌ மற்றும்‌ 
கொலோசெயில்‌ இருந்த சபைக்குழுவும்‌ கூட, பவுல்‌ உட்பட 
ஞானஸ்நானத்தில்‌ அல்லது ஞானஸ்நானத்தின்‌ மூலம்‌ 
அடக்கம்‌ பண்ணப்‌ பட்டிருந்ததாகப்‌ பவுல்‌ கூறினார்‌. 

8. எபிரெய சகோதரர்கள்‌,/சகோகதரிகள்‌ யாவரும்‌ சுத்த 
ஜலத்தினால்‌ தங்கள்‌ சரீரங்கள்‌ கழுவப்பட்டிருந்தனர்‌ என்று 


அவர்களுக்குக்‌ கூறப்பட்டது. 


கிரேக்கமோ அல்லது திரேக்கமில்லாததோ, நேர்மையான எந்த 
இருதயமும்‌, புதிய ஏற்பாட்டுப்‌ பிரசங்கியார்களும்‌ போதகர்களும்‌ மக்களை 
ஞானஸ்நானப்‌ படுத்திய பொழுது என்ன செய்தார்கள்‌ என்பதைக்‌ 
காணத்தவற முடியாது. பதிமூன்று நூற்றாண்டுகளாக முழுக்காட்டுதல்‌ 
என்பதே அகில முழுவதிலும்‌ நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை 
நினைவில்‌ வையுங்கள்‌; ஞானஸ்நானத்திற்கு (இதைத்‌ தவிர) வேறெதுவும்‌ 
மறுக்கப்பட்டது. கிறிஸ்தவ உலகம்‌ முழுவதும்‌ ஒரு ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ 
அளவாக ஞானஸ்நானத்தின்‌ (இந்த) செயல்பாட்டில்‌ ஒன்றிணைந்து 
இருந்ததால்‌, இந்த நடைமுறை மாற்றத்திற்கு யாரோ ஒருவர்‌ 
பொறுப்பாளியாயிருந்திருக்க வேண்டும்‌ என்பது ஞானமுள்ள கூற்றாக 
உள்ளது. ஒரு ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ அளவாக முழு உலகமும்‌ இந்த 
வார்த்தையின்‌ அர்த்தத்தைத்‌ தவிறவிடவில்லையென்பது நிச்சயம்‌; ஏவுகல்‌ 
பெற்ற மனிதர்கள்‌ இந்தக்‌ கட்டளைக்கான தங்களின்‌ கீழ்ப்படிதலில்‌ வழி 
நடத்தப்பட்டார்கள்‌ என்பது நிச்சயம்‌. இந்த விஷயத்தை நான்‌ நேர்மைக்கு 
விட்டு விடுவேன்‌. விவாதத்திற்குரிய இக்கேள்வியில்‌ நாமும்‌ ஒருவராயிருப்‌ 
போமோ? இதை இயேசு வேண்டுகோள்‌ விடுக்கின்றார்‌, பரிசுத்த 
ஆவியானவர்‌ கேட்டுக்‌ கொள்கின்றார்‌, மற்றும்‌ அப்போஸ்தலர்களின்‌ 
காலத்தினுடைய போதனை முழுவதும்‌ இதை வற்புறுத்துகின்றது. 
இயேசுவினிமித்தமாக நாம்‌ சத்தியத்தை ஆராய்ந்து, அதை ஏற்றுக்‌ 
கொள்வோமா? 


92 


16 
நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌: 


முடிவரை 


இது “நாமகரணமற்ற கிறிஸ்தவம்‌” என்பதன்‌ மீதான நமது படிப்பை 
முடிக்கின்றது. இது நன்மையான சிலவற்றைச்‌ செய்யும்‌ என்று நான்‌ 
நம்பிக்கையாய்‌ இருக்கின்றேன்‌. இதை எழுதியதில்‌, நான்‌ எனது கற்றறிவு 
அல்லது எனது தர்க்கக்கை(அவ்விதமானவை எனக்கிருப்பினும்‌)க்‌ காட்சிப்‌ 


படுத்த எந்த முயற்சியும்‌ மேற்கொள்ளவில்லை. நான்‌ ஒரே ஒரு நோக்கம்‌ 
மட்டுமே கொண்டிருந்தேன்‌, மற்றும்‌ அது, பொதுவான/சாதாரண வாசகர்‌ 
ஒருவர்‌ அகராதியின்‌ துணையின்றி இப்புத்தகத்தை வாசிக்குமளவுக்கு 
தெளிவாகவும்‌ இனிமையாகவும்‌ இருக்க வேண்டும்‌ என்பதேயாகும்‌. நான்‌ 


கெளிவாய்‌ எழுதியிருந்தால்‌, நான்‌ எளிமையான நடையில்‌ எழுதியிருந்தால்‌, 
நான்‌ வசன ரீதியாக எழுதியிருந்தால்‌, நான்‌ நிறைவடை கின்றேன்‌. இந்தப்‌ 
பணிக்கான வேறு எவ்விதத்‌ தற்காப்பு(வாதமு)ம்‌ என்னிடத்தில்‌ இல்லை. 
விமர்சகர்கள்‌ விமர்சிக்க விரும்பினால்‌, நான்‌ போதிக்க முன்‌ மொழிந்துள்ள 
பாடத்தை அவர்கள்‌ விமர்‌சிக்கட்டும்‌. 

இந்தப்‌ பாடத்தில்‌ போதிக்கப்பட்டுள்ள சத்தியத்தைக்‌ தேவன்‌ 
ஆத்துமாக்களை இரட்சிப்பதற்கும்‌, தம்முடைய பரிசுத்தவான்‌௧ளை 
ஒன்றாக்குவதற்கும்‌, தம்முடைய சபை நாட்டப்பட்டுள்ள இடங்கள்‌ 
யாவற்றிலும்‌ அதைப்‌ பலப்படுத்துவதற்கும்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்று நான்‌ ஜெபிக்கின்றேன்‌. நான்‌ மரித்த பிறகு என்னைப்‌ பற்றி, “அவர்‌ ஒரு 
கிறிஸ்தவராய்‌ இருந்தார்‌” அதாவது நான்‌ ஆவியில்‌, வைராக்கியத்தில்‌ மற்றும்‌ 
தைரியத்தில்‌ கிறிஸ்துவை உண்மையாய்‌ பின்பற்றுகன்றவனாய்‌ இருந்தேன்‌ 
என்று அர்த்தப்படும்‌ வகையில்‌ கூற முடியும்படி ஜெபிக்கன்றேன்‌; அதாவது 
நான்‌ அவருக்கு மட்டுமே உரியவனாயிருந்தேன்‌; அதாவது நான்‌ இயேசுவைத்‌ 
குவிர வேறு அதிகாரி எவரையும்‌ கொண்டி ருந்ததில்லை; அதாவது எனது 
குடியிருப்பு பரலோகத்தில்‌ உள்ளது; மற்றும்‌ அதாவது, உண்மையில்‌ நான்‌ 
பூமியில்‌ அந்நியனும்‌ பரதேசியுமாயிருந்தேன்‌ என்று கூற முடியும்படி 
ஜெபிக்கின்றேன்‌. நன்மை செய்ய, தீமையைத்‌ தடுக்க, துன்மார்க்கத்தை 
வெற்றிகொள்ள, மற்றும்‌ உலகை ஆசீர்வதிக்கச்‌ செய்யப்பட்ட எனது 
முயற்சிகள்‌ யாவும்‌ அவர்‌ மூலமாகவே, அவரால்‌ செய்யப்பட்டுள்ளன; 
மனிதர்களுக்குள்‌ அவர்களுடைய பரிசுத்த வாழ்வை மீண்டும்‌ உண்டாக்க 
வேண்டும்‌ என்பதே எனது வாழ்வின்‌ நோக்கமாய்‌ இருந்துள்ளது. அவருடைய 
இரத்தத்திற்குப்‌ பதிலாக நான்‌ எனது வாழ்வையே கொடுத்தேன்‌ என்று 
கூறப்பட்டால்‌, அதை விட வேறெந்த நினைவுச்‌ சின்னமும்‌ எனக்குத்‌ 
தேவையில்லை. 


93 


ரதபா ஏற்பா ரு சபை 


மீகால்மன்‌ ஒவர்பை 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ பின்வரும்‌ பகுதி, சாதாரணமாக வழங்கப்படும்‌ 
விதத்திலிருந்து வித்தியாசமானதாகக்‌ கொடுக்கப்பட்டிருப்பதை தயவு செய்து 
கவனியுங்கள்‌. வாசிப்பவர்களுக்கு கேள்விகள்‌ கேட்கும்‌ விதமான வரைக்குறிப்பு 
முறையை உபயோகிக்கத்‌ தேர்ந்தெடுக்கும்போது, ஆசிரியர்‌ இரண்டு விதமான 
குறிக்கோள்களை நிறைவேற்றியிருக்கிறார்‌: வாசிப்பவர்‌ ஒவ்வொரு பாடத்தையும்‌ 


முழுமையாகவும்‌, சிந்தனையோடும்‌ படித்து கடந்து செல்ல வழிகாட்டவும்‌, மற்றும்‌ 
அதே சமயம்‌ இந்தப்‌ பாடங்களை மற்றவர்களுக்குப்‌ போதிப்பதற்காக 


போதிப்பவருக்கு உதவக்‌ கூடிய கேள்விகளை வழங்குவதுமாகும்‌. புதிய ஏற்பாட்டு 
சபையைக்‌ குறித்த இந்தப்‌ பாடங்கள்‌ உங்களுக்கு நன்மை பயக்கக்‌ கூடியதாகவும்‌ 
இன்பம்‌ அனுபவிக்கக்‌ கூடியதாகவும்‌ இருக்கும்‌ என்று நாங்கள்‌ நம்புகிறோம்‌. 


96 


1 


சபை: 


இதன்‌ குனிசசிறா்பு 


இது என்னவாக இருப்பதில்லை 
1. இது பொருட்களால்‌ ஆன கட்டிடம்‌ அல்ல என்று நீங்கள்‌ எவ்விதம்‌ 
அறிகின்றீர்கள்‌ (அப்‌. 7:48; 17:24)? 
அ. சபைக்கு என்ன உண்டாயிற்று (அப்‌. 2:11)2 ஒரு கட்டிடம்‌ 
பயப்பட முடியுமா? 
ஆ. சபையின்‌ காதுகளுக்கு வந்த விஷயம்‌ என்ன (அப்‌. 11:22)2 ஒரு 
கட்டிடம்‌ இவ்விதமான உறுப்புக்களைக்‌ கொண்டிருக்க முடியுமா? 

(1.) பிறகு ஏன்‌ கூடிவரும்‌ அறையை “கிறிஸ்துவின்‌ சபை” 
என்று அழைக்கின்றனர்‌? ஆகுபெயர்‌ என்பதினால்‌, “ஒரு 
வார்த்தைஉணர்த்தும்‌ இன்னொரு வார்த்தையை ஒரு 
உருவக உரையில்‌ இடுதல்‌; ஒரு நல்ல மேஜை (அதாவது 
ஒரு நல்ல உணவு) என்பது போல.” 

(2.) உண்மையில்‌, கிறிஸ்து “பாத்திரத்திற்காக”” நன்றி 
செலுத்தினாரா (1 கொரி. 11:25)? “பாத்திரமா” அல்லது 
அதில்‌ இருந்த திராட்ச ரசமா? எதை அவர்‌ ஆசீர்வதித்தார்‌ 
அல்லது நன்றி கூறினார்‌? 

(3.) கூடிவரும்‌ வீடு சபை என்று நேரடியாக 
அர்த்தப்படுகின்றதா? அல்லது சபை என்பது தான்‌ 
கூடிவரும்‌ வீட்டிற்குச்‌ செல்லுகின்றதா? 

2. சபை என்பது ஞானஸ்நானம்‌ பெற்ற விசுவாசிகளின்‌ கூட்டமாகத்‌ 
தான்‌ இருக்க வேண்டுமென்று அவசியம்‌ இல்லை. ஏன்‌? 
௮. யோவானால்‌ ஞானஸ்நானப்படுத்தப்பட்ட திரளான கூட்டம்‌ 
பற்றி விவரிக்கவும்‌ (மத்‌. 3:5, 6) 
ஞானஸ்நானம்‌ பெற்ற இவர்களில்‌ எவரும்‌ சபை அல்லது 
இராஜ்யத்தில்‌ இருக்கவில்லை என்று காண்பிக்கவும்‌ (மத்‌. 3:2; 11:11). 
ஆ மேலும்‌, யோவானைக் காட்டிலும்‌ அதிகமானவர்களைச்‌ கஷராக்கி 
ஞானஸ்நானப்படுத்தியது யார்‌ (யோவா. 4:1, 2)? அப்பொழுது 
ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ சபையின்‌ 
உறுப்பினர்களாயிருந்ததில்லை என்று நிரூபிக்கவும்‌ (மத்‌. 4:17: 16:18). 

(1.) சபையின்‌ உறுப்பினர்கள்‌ யாவரும்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்ற விசுவாசிகளாய்‌ இருந்தார்களென்று நிரூபிக்கவும்‌ 
(1 கொரி. 12:13, 27). 

(2.) யோவானலும்‌ இயேசுவாலும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவர்களில்‌ 


97 


எவரும்‌ சபையில்‌ உறுப்பினர்களாய்‌ இராதது ஏன்‌? 
அப்பொழுது சபை நிலைநாட்டப்பட்டிருக்கப்படவில்லை; 
அது தயாரிப்பு நிலையிலேயே இருந்தது. 


இது என்னவாக இருக்கின்றது 
1. சபை என்பது எந்தக்‌ கருத்தில்‌ ஒரு சபைக்‌ குழுமமாக அல்லது 
மக்களின்‌ கூடுகையாக உள்ளது? 

“சபைக்‌ குழுமம்‌?” என்பது மூன்று வார்த்தைகளில்‌ இருந்து 

வருகின்றது: சேகரிக்க என்பதற்கான (11 plus gregare மற்றும்‌ ஒரு 

மந்தை என்பதற்கான ஒரூ என்ற வார்த்தைகள்‌. ஆகவே இது 
ஒன்றுகூடுதல்‌, சபை கூடுதல்‌ என்று அர்த்தப்படுகின்றது. 
2. “சபை” என்ற வார்த்தையை விளக்கப்படுத்தவும்‌. 

இது 611105318௨ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகின்றது; 

மற்றும்‌ இது வெளியே என்று அர்த்தப்படும்‌ 60% என்ற 

வார்த்தையிலிருந்தும்‌ அழைக்க என்று அர்த்தப்படும்‌ 18160 என்ற 
வார்த்தையிலிருந்தும்‌ வருகின்றது. இது “வெளியே 
அமைக்கப்பட்டவர்கள்‌” என்று அர்த்தப்படுகின்றது. 

௮. இந்த வார்த்தை எப்பொழுதுமே மதரீதியான அர்த்தத்தில்‌ 
பயன்‌ படுத்தப்பட்டதா? 
இல்லை, அப்‌. 19:32ன்‌ கூட்டம்‌ என்பது ௪ekklesia என்ற 
வார்த்தையிலிருந்து வருகின்றது, மற்றும்‌ அங்கு, இது கலகம்‌ 
செய்த கும்பல்‌ ஒன்றைக்‌ குறிக்கின்றது. 

ஆ. “வெளியே அழைக்கப்பட்ட வர்கள்‌” என்ற கருத்தில்‌ எந்த ஒரு 
கூட்டமும்‌ சபையாய்‌ இருக்காதா? 

இ. எனவே அழைக்கப்பட்ட எந்த ஒரு கூட்டத்திற்கும்‌ மற்றும்‌ 
சபைக்கும்‌ இடையில்‌ உள்ள வேறுபாடுகளைக்‌ கூறவும்‌.சபை 
என்பது சுவிசேஷத்தினால்‌ வெளியே அழைக்கப்பட்டுள்ளது 
(2 தெச. 2:13, 14), கிறிஸ்தவர்களின்‌ கூடுகை தேவனை 
ஆராதிப்பதற்காக நடைபெற்றது (அப்‌. 20:7). 

ஈ “வெளியே அழைக்கப்பட்டவர்கள்‌” என்பது, எதிலிருந்து மற்றும்‌ 
எதற்குள்‌ ஒருவர்‌ அழைக்கப்படுகின்றார்‌ (1 பேது. 2:9௮)2 

௨. சபையைப்‌ பொறுத்தமட்டில்‌, உலகத்தோடு உள்ள 
உறவுமுறை என்ன (1 யோவா. 2:15)? 

(1.) உலகத்தில்‌ உள்ளவைகள்‌ என்ன? தேவனால்‌ 
உண்டானவைகளல்ல,ஆனால்‌ எதினால்‌ உண்டானவைகள்‌ 
(1 யோவா. 2:16)? 

(2.) உலகத்திற்கு என்ன நேரிடும்‌? ஆனால்‌ வெளியே 
அழைக்கப்‌ பட்ட வர்களைப்‌ பற்றி என்ன (1 யோவா. 2:17)? 


சபையின்‌ வசன ரீதியான சில குறிப்புப்‌ பெயர்கள்‌ 
1. குடும்ப உறவின்‌ வகையில்‌, சபை என்னவாக உள்ளது (1 தீமோ. 3:15)? 


98 


௮. இந்த வீட்டில்‌ தந்தையாய்‌ இருப்பவர்‌ யார்‌? (ரோமர்‌ 8:16ஆ)? 

ஆ. இந்த வீட்டில்‌, குடும்ப உறுப்பினர்களாய்‌ இருப்பவர்கள்‌ யார்‌ 
(ரோமர்‌ 8:17௮அ)? 

. தேவனுடைய வாசஸ்தலத்தைப்‌ பொறுத்தளவில்‌, சபை என்னவாக 

இருக்கின்றது (1 கொரி. 3:16)? 

௮. இந்த சபையாகிய ஆலயத்தில்‌, உறுப்பினர்கள்‌ என்னவாக 
உள்ளனர்‌ (1 பேது. 2:5௮)2 
இந்த ஜீவனுள்ள கற்கள்‌ ஒன்றாகக்‌ கட்டப்பட்டுள்ளது ஏன்‌ 
(1 பேது. 2:5ஆ)? 

ஆ. இந்த மாளிகையில்‌ தேவன்‌ எவ்விதம்‌ வாழ்கின்றார்‌ 
(எபே. 2:22)? 

இ. இந்த மாளிகையுடன்‌ கிறிஸ்து எவ்விதம்‌ 
உறவுபடுத்தப்பட்டுள்ளார்‌ (எபே. 2:20)? 

. வேளாண்மை செய்தல்‌ என்பதன்‌ தொடர்பாக, சபை என்னவாக 

இருக்கின்றது (1 கொரி. 3:9)? 

. பற்றுறுதியைப்‌ பொறுத்தமட்டில்‌ சபை என்னவாக உள்ளது 

(கலா. 6:10)? 

. நிறுவன அமைப்பைப்‌ பொறுத்தமட்டில்‌ சபை என்னவாக உள்ளது 

(எபே. 1:22, 23; கொலோ. 1:18)? 

௮. கிறிஸ்து சரீரத்துடன்‌ எவ்விதத்தில்‌ உறவுபடுத்தப்படுகின்றார்‌ 
(கொலோ. 1:18௮அ)? கிறிஸ்தவர்கள்‌ சரீரத்துடன்‌ எவ்விதம்‌ 
உறவு படுத்தப்படுகின்றார்கள்‌ (ரோமர்‌ 12:4, 5)? 

ஆ. சபையில்‌ எவற்றின்‌ மேல்‌ அவர்‌ தலையாக இருக்கின்றார்‌ 
(எபே. 1:22)? 

இ. அவருடைய சரீரத்தின்‌ நிறைவு எது (எபே. 1:23)? 

. திருமண உறவைப்‌ பொறுத்தமட்டில்‌ சபை என்னவாக உள்ளது 

(எபே. 5:22-25)? 


99 


2 


சபை: 


இதன்‌ பயன்பாமு 


எக்லேசியா (சபை) என்ற வார்த்தை எவ்வாறு 
பயன்படுத்தப்‌ படுகின்றது 
1. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில்‌ எத்தனை முறை மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது? 115. 
2. இந்த வார்த்தை எத்தனை முறை “சபை” என்று ஒருமையில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 76. 
3. இந்த வார்த்தை எத்தனை முறை “சபைகள்‌” என்று பன்மையில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 36. 
4. இந்த வார்த்தை எத்தனை முறை “கூட்டம்‌” என்று மொழி 
பெயர்க்கப்பட்டுள்ளது? 3. 
இவ்விடத்தில்‌ இது ஒரு கும்பலையும்‌ மற்றும்‌ சட்டப்படியான 
கூட்டத்தையும்‌ குறிப்பிடுகின்றது (அப்‌. 19:32, 39, 41). 
5. “சபை” என்ற வார்த்தையை இயேசு எத்தனை முறை பயன்‌ 
படுத்தினார்‌ (மத்‌. 16:18; 18:17)? 
அப்‌. 2:1ன்‌ பெந்தெகொஸ்தே நாளுக்கு முன்பு “சபை” என்ற 
வார்த்தை எத்தனை முறைகள்‌ பயன்படுத்தப்பட்டது? 


சபை எவ்வாறு நிலைத்திருக்கின்றது 
1. சபையின்‌ நிலைத்திருத்தலுக்கு வழி நடத்தும்‌ கருத்து என்ன? 
உள்ளூர்‌. 

அ. உள்ளூர்‌ சபை என்பதினால்‌ அர்த்தப்படுத்தப்படுவது என்ன? 
கண்காணிக்க மூப்பர்களும்‌, ஊழியம்‌ செய்ய உதவிக்‌ 
காரர்களும்‌, ஊழியத்திற்கு அதன்‌ உறுப்பினர்களும்‌, மற்றும்‌ 
பிரசங்கிக்கப்‌ பிரசங்கியார்களும்‌ கொண்டுள்ளதாகவும்‌, எந்த 
ஒரு உள்ளூர்ப்‌ பகுதியிலும்‌ இருப்பதாகவும்‌ உள்ள தேவனு 
டைய ஊழியம்‌ செய்யும்‌ அலகு. 

ஆ. புதிய ஏற்பாட்டில்‌ கூறப்படும்‌ பல உள்ளூர்‌ சபைகளில்‌ 
சிலவற்றைக்‌ குறிப்பிடுக (அப்‌. 8:1; ரோமர்‌ 16:3-5; 
1 கொரி. 1:2; 16:1, 19; 2 கொரி. 8:1; கலா. 1:2, 22; 
1 தெச. 1:1; வெளி. 1:4). 

2. இரட்சிக்கப்பட்டவர்களாய்‌ எந்த மாகாணங்களில்‌ இருந்தவர்கள்‌ 
அப்‌. 9:31ன்‌ “சபை” என்ற வார்த்தையில்‌ உள்ளடக்கப்பட்டார்கள்‌? 


100 


௮. இந்த சபையானது “யூதேயா, கலிலேயா மற்றும்‌ சமாரியாவில்‌” 
இருந்த உறுப்பினர்கள்‌ எல்லாரையும்‌ உள்ளடக்கியிருந்தது, 
ஆனால்‌ இது ஒருக்காலும்‌ ஒன்று கூடியதில்லை, இதற்கு 
மூப்பர்களோ அல்லது உதவிக்காரர்களோ இருந்ததில்லை. 

ஆ. KJV வேதாகமம்‌ அப்‌. 9:31ல்‌ (சபைகள்‌) என்ற பன்மை 
வார்த்தையைப்‌ பயன்படுத்துகின்றது. 


. மத்‌. 16:18 மற்றும்‌ எபே. 1:22ல்‌ “சபை” என்ற வார்த்தை எதனைக்‌ 


குறிப்பிடுகன்றது? 

இது ஓட்டு மொத்தமான சபையை, உலகளாவிய சபையை, 
இரட்சிக்கப்பட்ட யாவரையும்‌ உள்ளடக்கி சபையைக்‌ 
குறிப்பிடுகன்றது. உலகளாவிய சபைக்கு மூப்பர்களோ அல்லது 
உதவிக்காரர்களோ இருந்ததில்லை மற்றும்‌ அது 
ஆராதனைக்கென்று ஒருக்காலும்‌ ஒன்று கூடியதில்லை. 


சபையின்‌ பொருட்கருத்து 


1. 


“புறஜாதியாரில்‌ உண்டான சடை” என்பது எதை அர்த்தப்படுத்தியது 
(ரோமர்‌ 16:4)? 
கலா. 1:22ல்‌ பயன்படுத்தப்படும்‌ திருப்பப்பட்ட கருத்து என்ன? 


. “லவோதிக்கேயாவின்‌ சபை” என்பதினால்‌ தரப்படும்‌ கருத்து என்ன 


(கொலோ. 4:16)? 


. “தெசலோனிக்கேயர்‌ சபை” என்பது அர்த்தப்படுத்துவது என்ன 


(1 தெச, 1:1)? 


. ஒவ்வொரு சபையும்‌ யாரைக்‌ கொண்டிருந்தது (1 கொரி. 14:33)? 


ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ பரிசுத்தவானாக உள்ளாரா (அப்‌. 26:18; 
எபி. 12:14)? 


சபையைப்‌ பற்றி எவ்விதம்‌ பேசுவது 


1. 


2. 


“சபை” என்ற வார்த்தை எவ்வித மாற்றுக்‌ கருத்தும்‌ இன்றி எத்தனை 
முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? 62. 

“சபைகள்‌” என்ற எளிய பெயர்‌ எத்தனை முறை பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளது? 29. 


. “தேவனுடைய சபை” என்ற சொல்விளக்கம்‌ எத்தனை முறை 


பயன்படுத்தப்பட்டுள்ளது? 9. 


. “தேவனுடைய சபைகள்‌” என்ற சொற்றொடர்‌ எத்தனை முறை 


பயன்படுத்தப்பட்டுள்ளது? 3. 


. கிறிஸ்து தம்மை சபையுடன்‌ எவ்வாறு இணைவு படுத்துகின்றார்‌ 


(மத்‌. 16:18)? 


. சபையைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ எவ்வாறு பேசினார்‌ (அப்‌. 20:28)? (Re- 


vised Versions காணவும்‌) 


்‌. எபி. 12:23ல்‌ சபை எவ்வாறு குறிக்கப்படுகின்றது? 


எல்லா சபைகளும்‌ எவ்வாறு குறிப்பிடப்படலாம்‌ (ரோமர்‌ 16:16)? 


701 


ல சபையும்‌ பிரிக்கப்பட முடியாதது 


இ ஜு ஸு வ 


11. 
12. 


102 


சபையைக்‌ கட்டியது யார்‌ (மத்‌. 16:18)? 


. சபையின்‌ அஸ்திபாரம்‌ யார்‌ (மத்‌. 16:18; 1 கொரி. 3:10, 11)? 
. இந்தக்‌ கட்டிடத்தில்‌ கிறிஸ்து நிரப்புகன்ற இடம்‌ எது (எபே. 2:20)? 


சபைக்கு என்னவாக இருக்கும்படி கிறிஸ்துவைத்‌ தேவன்‌ 
உயர்த்தினார்‌ (எபே. 1:22)? 


. சபை என்றால்‌ என்ன (எபே. 1:23)? யாருடைய நிறைவு சபையில்‌ 


வெளியாக்கப்படுகின்றது (எபே. 1:23)? 


. சபை என்பது யாருடைய சரீரமாக உள்ளது (1 கொரி. 12:27; 


எபே. 1:23)? 


. சபை யாருக்குக்‌ கீழ்ப்பட்டுள்ளது (எபே. 5:24)? 


சபை யாருக்கு மணம்‌ முடிக்கப்பட்டுள்ளது (எபே. 5:23, 25, 27, 
32)? 


. சபை எதைக்‌ கொண்டு கிரயம்‌ கொள்ளப்பட்டது (அப்‌. 20:28)? 
. சபைக்காகக்‌ கிறிஸ்து அளித்த மகா மேன்மையான பலி எது 


(எபே. 5:27)? 

சபையைச்‌ சுத்திகரிப்பது யார்‌ (எபே. 5:26)? 

சபையில்‌ முதல்வராயிருக்க வேண்டியவர்‌ யார்‌ (கொலோ. 1:18)? 
“இிறிஸ்துவின்‌ சபை”யைப்‌ பற்றி இவ்வளவு அடிக்கடி பேசுவது ஏன்‌ 
(பிலி. 2:8-11)2 


ல 


சபை: 


இதன்‌ ஆரோக்கியமான 


உரை 


திட்டவட்ட மான தன்மையில்‌ 

1. இதன்‌ நிலைநாட்ட ப்படுதல்‌ பற்றி ஏவுதல்‌ பெற்ற எழுத்தாளர்கள்‌ 
(அரிதான விதிவிலக்குடன்‌) எவ்விதம்‌ பேசுகின்றார்கள்‌? 
“சபை” என்ற வகையில்‌. 

2. இதைப்‌ பற்றி “சபை” என்று கூறுவதற்குப்‌ பதிலாக இயேசு கூறியது 
என்ன (மத்‌. 16:18)? 

3. நிறுவன அமைப்பின்படியாக சபை என்பது என்னவாக உள்ளது 
(கொலோ. 1:18)? 

4. உரிமைத்துவத்தின்படியாக இதைப்‌ பற்றி எவ்வாறு பேசப்‌ 
படுகின்றது (எபே. 1:23; கொலோ. 1:24)? 

5. கால ஓட்டத்தின்படி, சபை எவ்வாறு விவரிக்கப்பட்டது (அப்‌. 19:9, 
23; 22:4)? 


இதன்‌ உறுப்பினர்களைக்‌ குறிப்பதில்‌ 
1. விசுவாசத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ உறுப்பினர்கள்‌ எவ்விதம்‌ 
பேசப்பட்டனர்‌ (அப்‌. 4:32)? 
2. கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ என்ற வகையில்‌, அவர்கள்‌ 
அடிக்கடி என்னவென்று அழைக்கப்பட்டார்கள்‌ (அப்‌. 9:25, 38)? 
௮. அப்‌. நட. புத்தகத்தில்‌ சபை உறுப்பினர்களுக்கு இந்தச்‌ 
சொற்றொடர்‌ எத்தனை முறை பயன்படுத்தப்பட்ட து? 30. 
ஆ. அவர்கள்‌ யாருடைய சீஷர்களாய்‌ இருந்தார்கள்‌ (அப்‌. 9:1)? 
இ. சீஷர்கள்‌, “£ஷா்களின்‌ சபையார்‌” என்று அழைக்கப்படாதது 
ஏன்‌? 
3. பரிசுத்தமாக்குதலைப்‌ பொறுத்தமட்டில்‌, உறுப்பினர்கள்‌ 
என்னவென்று அழைக்கப்பட்டனர்‌ (அப்‌. 9:13, 41)? 
4. ஓட்டத்தின்‌ திட்டவட்டமான தன்மையைப்‌ பொறுத்தமட்டில்‌, 
அவர்கள்‌ எவ்விதம்‌ விவரிக்கப்பட்டனர்‌ (அப்‌. 9:2)? 
5. பரஸ்பர உறவினைப்‌ பொறுத்தமட்டில்‌ அவர்கள்‌ எவ்வாறு 
விவரிக்கப்பட்டார்கள்‌ (அப்‌. 9:30; 12:17)? 


103 


௮. அப்‌. நட. புத்தகத்தில்‌ இந்தச்‌ சொற்றொடர்‌ சபை 
உறுப்பினர்களுக்கு எவ்வளவு அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட து? 30. 

ஆ. எல்லோரும்‌ சகோதரர்களாயிருந்தால்‌, அவர்கள்‌ தேவனுடன்‌ 
எவ்வாறு உறவுபடுத்தப்பட்டார்கள்‌ (ரோமர்‌ 8:17)? 


. கிறிஸ்து என்ற எஜமானரின்‌ கீழ்‌ ஒவ்வொரு உறுப்பினரும்‌ 


என்னவாக இருக்கின்றார்‌ (அப்‌. 16:17; எபே. 6:6)? 


.. ஊழியம்‌ செய்யும்‌ அலகு என்ற வகையில்‌ ஒவ்வொரு உறுப்பினரும்‌ 


என்னவாக இருக்கின்றார்‌ (ரோமர்‌ 12:4, 5)? 


. சபை உறுப்பினர்களைப்‌ பற்றி அனனியா கூறியது என்ன 


(அப்‌ . 9:14)2 


. உறுப்பினர்‌ ஒவ்வொருவருக்கும்‌ முன்குறிக்கப்பட்ட பெயர்‌ என்ன 


(அப்‌. 11:26)? 

௮. “கிறிஸ்தவர்‌” என்பது எதனை அர்த்தப்படுத்துகன்றது? 

ஆ. எல்லாரும்‌ எந்தப்‌ பெயரினிமித்தம்‌ பாடுபட்டு தேவனை 
மகிமைப்படுத்த வேண்டியதாயிருக்கின்றது (1 பேது. 4:16)? 


வளர்ச்சியைக்‌ குறிப்பதில்‌ - சேர்ப்பதில்‌ 


1. 


வசனத்தை ஏற்றுக்‌ கொண்டவர்களைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்ட இரு 
விஷயங்கள்‌ என்ன (அப்‌. 2:41)? 

௮. சடையில்‌ அவர்களைச்‌ சேர்த்துக்‌ கொண்டது யார்‌? (அப்‌. 2:41, 47)? 
ஆ. யாரை மட்டுமே தேவன்‌ சடையில்‌ சேர்க்கின்றார்‌ (அப்‌. 2:47)? 
பிற்பாடு சபையின்‌ வளர்ச்சி எவ்வாறு விளக்கப்பட்டது (அப்‌. 5:14)? 


. உறுப்பினர்களின்‌ மாபெரும்‌ வளர்ச்சி எவ்வாறு எடுத்துரைக்கப்‌ 


பட்டது (அப்‌. 6:1)? 
பிற்பாடு வளர்ந்தது எது? பெருகியது எது (அப்‌. 6:7)? 


. பார்னபாவின்‌ ஊழியத்தைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டது என்ன 


(அப்‌. 11:24)? 


. இவ்விஷயம்‌ வேறு எவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டது (அப்‌. 12:24)? 


மனமாற்றத்தைப்‌ பற்றிப்‌ பேசுவதில்‌ 


1. 


2. 


104 


ஆசாரியரா்களின்‌ மனமாற்றம்‌ பற்றி எவ்வாறு பேசப்பட்டது (அப்‌. 6:7)? 

சமாரியர்களின்‌ மனமாற்றம்‌ எவ்வாறு விவரிக்கப்பட்டது 

(அப்‌. 8:12)? 

௮. இதைப்‌ பற்றி அப்போஸ்தலர்களிடத்தில்‌ வந்த அறிக்கை 
என்ன (அப்‌. 8:14)? 

ஆ. பெரோயாவில்‌ இருந்தவர்கள்‌ வசனத்தை எவ்வாறு ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌ (அப்‌. 17:11)? 


. லித்தா மற்றும்‌ சாரோனில்‌ இருந்தவர்களின்‌ மனமாற்றம்‌ பற்றி 


விவரிக்கின்ற வாக்கியம்‌ என்ன (அப்‌. 9:35)? 
அநேக ஜனங்களின்‌” மனமாற்றம்‌ எவ்வாறு சித்தரிக்கப்பட்டது 
(அப்‌. 11:21)? 


௮. மனமாற்றத்தில்‌ புறஜாதியார்‌ அனைவரும்‌ செய்தது என்ன 
(அப்‌. 26:17, 18)? 
ஆ. தெசலோனிக்கேயர்கள்‌ என்ன செய்தனர்‌ (1 தெச. 1:9)? 
5. கொரிந்தியர்களின்‌ மனமாற்றம்‌ எவ்வாறு முன்‌ வைக்கப்பட்டது 
(அப்‌. 18:8)? 


னை தலின்‌ நிறைவில்‌ 

. சீஷர்கள்‌ எதைப்‌ பிரசங்கிக்கும்படி கட்டளை பெற்றனர்‌ 
(அப்‌. 5:20)2 

2. சிதறிப்‌ போன சபை என்ன செய்தது (அப்‌. 8:4, 5)2 

3. பிலிப்பு பிரசங்கித்தது என்ன (அப்‌. 8:35)? சவுல்‌ பிரசங்கித்தது என்ன 
(அப்‌. 9:20)2 

4. லீஸ்திராவிலும்‌ தெர்பையிலும்‌ பவுல்‌ பிரசங்கித்தது என்ன 
(அப்‌. 14:7, 21)? 

5. பவுல்‌ தாம்‌ எதை அறிவித்திருந்ததாக்‌ கூறினார்‌ (அப்‌. 20:27)? 


105 


ஆ 


சபை: 


இதன்‌ நிலைநாடடல்‌ (1 


(சபை நிலைநாட்ட ப்பட்ட) காலத்தைக்‌ குறித்த 
பல்வேறு விவாதங்கள்‌ 
1. இதன்‌ நிலைநாட்டலின்‌ காலத்தைக்‌ குறித்து சில முரண்பாடான 
நிலைப்பாடுகளைக்‌ கூறுக. 
சிலர்‌, “ஏதேனில்‌” என்று கூறுகின்றனர்‌; மற்றவர்கள்‌ “ஆபிரகாமின்‌ 
நாட்களில்‌” என்கின்றனர்‌; மற்றவர்கள்‌ “யோவான்‌ ஸ்நானனின்‌ 
நாட்களில்‌” என்கின்றனர்‌; மற்றவர்கள்‌, “கிறிஸ்துவின்‌ தனிப்பட்ட 
ஊழியத்தின்‌ போது” என்கின்றனர்‌. 
2. வேதாகமத்தின்‌ நிலைப்பாடு என்ன? 
கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுக்குப்‌ பிறகு வந்த முதல்‌ 
பெந்கெகொஸ்தேயன்று. 


நிரூபணம்‌ 
தாவீதின்‌ சந்ததி அவருடைய வீட்டைக்‌ கட்ட 
வேண்டி யிருந்தது (2 சாமு. 7:12-17; 1 நாளா. 17:11-15) 
1. இந்தக்‌ குறிப்பு(வசனங்‌)களை வாசித்து இதைக்‌ கீழே 
அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ள பிரிவுகளுடன்‌ சரி பார்க்கவும்‌. 
2. அப்‌. நட. புத்தகத்தில்‌ நிறைவேற்றத்தின்‌ குறிப்புகளை 
வாசிக்கவும்‌, மற்றும்‌ அவைகள்‌ நாத்தானுடைய 
தர்க்கதரிசனத்தின்‌ பிரிவுகளுக்கு இணையாக உள்ளனவா என்று 


காணவும்‌. 
தீர்க்கதரிசனம்‌ ன்றன (அப்‌. 2:29-35) 
1. தாவீதின்‌ சந்ததி கட்டி வி கிறிஸ்து, தாவீதின்‌ சந்ததி 2:30 
எழுப்ப வேண்டும்‌ 8 
2. அவருடைய மரணத்திற்குப்‌ ம 2. அவருடைய மரணத்திற்குப்‌ பிறகு 
பிறகு G 2:29 
3. அவருடைய அரியணையை a 3. உயர்த்தப்பட்ட அரியணை மீது 
லை A 2:30-35 
| 
டூ 


4. என்‌ வீட்டைக்‌ கட்டுவேன்‌ 4. கட்டப்பட்ட வீடு 2:30, 47 


3. அப்‌. 2ன்‌ இந்த நிகழ்ச்சிகள்‌ எப்பொழுது நடந்தேறின (அப்‌. 2:1)? 


106 


தாவீதின்‌ அரியணை கிறிஸ்துவின்‌ அரியணையாய்‌ 
இருக்க வேண்டியது (லூக்‌. 1:31-33) 

1. “தாவீது” என்பதன்‌ &ழும்‌ மற்றும்‌ “கிறிஸ்து” என்பதன்‌ கீழும்‌ 
உள்ள வசனக்‌ குறிப்புகளை வாசிக்கவும்‌. “கிறிஸ்து” என்பதின்‌ &ழ்‌ 
உள்ள ஒவ்வொரு பிரிவும்‌ அதற்கு நேராகத்‌ “தாவீது” என்பதின்‌ 
கீழ்‌ உள்ளதன்‌ நிறைவேற்றமாக இருக்கிறதா என்று பரிசீலனை 


செய்யவும்‌. 
தாவீதினுடை கிறிஸ்துவினுடை 
யவைகள்‌ யவைகள்‌ (அப்‌. 2) 
1. தாவீதின்‌ அரியணை, 1. கூவீதின்‌ அரியணை, 2:30 
1 இரா. 2:12 
2. கர்த்தருடைய அரியணை, ல 2. கர்த்தருடைய அரியணை, 
1 நாளா. 29:23 & 2:34, 35 
3. அவருடைய அரியணையில்‌ ந 3. அரியணையில்‌ 
இருத்தல்‌, ஏசா. 9:7 G வீற்றிருத்தல்‌, 2:30 
4. அதை நிலைநாட்டுவதற்கு, a 4. அதை 
ஏசா. 9:7 A நிலைநாட்டியிருத்தல்‌, 2:30 
5. பரலோகத்தில்‌ இருத்தல்‌, ட்‌ 5. தேவனுடைய வலது 
சங்‌. 89:35-37 புறத்தில்‌ இருத்தல்‌, 2:33 
6. அரியணையின்‌ மீது ஆட்சி 6. ஆட்சி புரிதல்‌, 2:34, 35 
புரிதல்‌, சங்‌. 110:1, 2 
7. சீயோனில்‌ ஆளுகை செய்தல்‌, 7. சீயோனில்‌ சபை 
சங்‌. 110:2 கட்டப்படுதல்‌ 


2. தாவீதின்‌ அரியணையைப்‌ பெற்று அதன்‌ மீதிருந்து ஆளுகை செய்ய 
வேண்டியிருந்தது யார்‌? (லூக்‌. 1:31-33)2 

3. “அவருடைய அரியணை மீது அமர்த்தப்படுபவரின்‌” வல்லமை 
என்னவாக உள்ளது (அப்‌. 2:30)? 
“$et”(வீற்றிருத்தல்‌) என்பது /817/20 என்ற கிரேக்க வார்த்தையில்‌ 
இருந்து வருகின்றது மற்றும்‌ இது “ஒருவர்‌ மீது அரசை உறுதிப்‌ 
படுத்துதல்‌, அப்‌. 2:30” என்று அர்த்தப்படுகின்றது (Thayer). 

4. ஆகையால்‌, இந்த முன்னுரைத்தல்கள்‌ எப்பொழுது நிறைவேறின 
(அப்‌. 2:1)? 


காலத்தைச்‌ சுட்டிக்காட்டும்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ 


1. “தீர்க்கதரிசனம்‌” மற்றும்‌ “நிறைவேற்றம்‌” என்பவற்றின்‌ கழ்‌ உள்ள 
வசனக்‌ குறிப்புகளை வாசிக்கவும்‌. சரியான நிறைவேற்றம்‌ உள்ளதா? 


107 


தீர்க்கதரிசனம்‌ நிறைவேற்றம்‌ 
(ஏசா. 2:2, 3; (அப்‌. 2) 
மீகா 4:1, 2) 
1. கடைசி நாட்கள்‌ 1. கடைசி நாட்கள்‌, 2:17 
2. கர்த்தருடைய ஆலயமாகிய 2. சபை, 2:47; 1 தீமோ. 3:15 
பர்வதம்‌ 
3. மலைகளுக்கு மேலாய்‌ 3. மலைகளின்‌ மீதுள்ள 
நிலைநாட்டப்படுதல்‌ எருசலேம்‌ 
4. கர்த்தருடைய வசனம்‌ 4. வசனமும்‌ எருசலேமும்‌, 2:5, 14 
மன்னிப்பின்‌ பிரமாணம்‌, 2:37, 38 


6. எல்லா இனங்களும்‌, 2:5, 36-41 


சீயோனிலிருந்து வேதம்‌ 


பெந்தெகொஸ்தே 


6. எல்லா இனங்களும்‌ 


2. ஏசாயா மற்றும்‌ மீகா ஆகியோரின்‌ தீர்க்கதரிசனம்‌ எங்கு 
நிறைவேறிற்று (அப்‌. 2:1)? 

3. இவை யாவும்‌ எப்பொழுது மற்றும்‌ எங்கு தொடங்கும்‌ என்று 
கிறிஸ்து கூறினார்‌ (லூக்‌. 24:47-49)? 


சிந்திப்பதற்கான (சில) விஷயங்கள்‌ (ஏசா. 2:2, 3) 
1. கடைசி நாட்களில்‌ எல்லா இனங்களுக்காகவும்‌ எருசலேமில்‌ சபை 
நிலைநாட்டப்பட வேண்டியதாக இருந்தது. 

௮. “கடைசி நாட்கள்‌” பற்றி யோவான்‌ ஸ்நானன்‌ ஏதேனும்‌ 
கூறினாரா? இல்லை. யோவான்‌ தமது பிரசங்கித்தலை எங்கு 
செய்தார்‌ (மக்‌. 3:1)2 

ஆ. கிறிஸ்து யாரிடம்‌ சென்றார்‌ (மத்‌. 15:24)2 அவர்‌ சீஷர்களை 
யாரிடத்திற்கு அனுப்பினார்‌ (மத்‌. 10:6)? 

இ. சீஷார்கள்‌ எப்பொழுது சகல நாடுகளுக்கும்‌ செல்ல வேண்டிய 
தாயிருந்தது லூக்‌. 24:49அ)? அவர்கள்‌ எங்கிருந்து தொடங்க 
வண்டியதாயிருந்தது (லூக்‌. 24:47 ஆ)? 

ஈ. ஏசாயாவின்‌ இந்தக்‌ காரணிகள்‌ யாவும்‌ எங்கு மற்றும்‌ 
ப்பொழுது செயல்பட்டன (அப்‌. 2:5, 36-41)? 


108 


ro] 


சபை: 


இதன்‌ நிலைநாடடல்‌ (2) 


யோவானிலிருந்து பரத்துக்கேறுதல்‌ 


வரையில்‌ இராஜ்யம்‌ 


1 


சடையும்‌ இராஜ்யமும்‌ ஒரே நிறுவனமாய்‌ உள்ளனவா (மத்‌. 16:18, 19)? 
கர்த்தருடைய பந்தி எங்கு இருக்க வேண்டியதாயிருந்தது (லூக்‌. 22:29, 
30)? ஆனால்‌ அது கொரிந்து நகரில்‌ எங்கிருந்தது (1 கொரி. 11:18-22)2 


... இராஜ்யம்‌ சமீபித்திருக்றெது என்று பிரசங்கித்தவர்‌ யார்‌ (மத்‌. 3:1, 2)2 
. கிறிஸ்து தம்முடைய பிரசுங்கித்தலை எவ்விதம்‌ தொடங்கினார்‌ 4:17)? 


. அப்போஸ்தலர்கள்‌ தாங்கள்‌ பெற்றிருந்த வரையரைக்குட்பட்ட 


கட்டளையின்படி எவ்வாறு பிரசங்கித்தார்கள்‌ (மத்‌. 10:7)? 


. இராஜ்யத்தைக்‌ குறித்து எழுபது பேரின்‌ செய்தி என்னவாக 


இருந்தது லூக்‌. 10:9)? 

கர்கள்‌ எவ்விதம்‌ ஜெபிக்கும்படி போதிக்கப்பட்டார்கள்‌ (மத்‌. 6:10)? 
கடைசி இராப்போஜனத்தில்‌, இராஜ்யத்தைக்‌ குறித்து இயேசு து 
என்ன (லூக்‌. 22:18)? 


. மரித்துக்‌ கொண்டிருந்த கள்வனின்‌ கடைசி வேண்டுகோள்‌ 


என்னவாயிருந்தது (லூக்‌. 23:42)? 


: (இயேசு) பரத்துக்கேறுவதற்குச்‌ சற்று முன்பு அதன்‌ (இராஜ்யத்தின்‌) 


மீட்டுத்‌ தருதலைக்‌ குறித்துக்‌ கேட்டது யார்‌ (அப்‌. 1:6)? ஆகவே, 
இந்தக்‌ காலத்திற்கு முன்னதாக இராஜ்யம்‌ நிலைநாட்டப்பட்டிருக்க 
முடியுமா? 


தொகுப்புரை 

இராஜ்ஜியம்‌ பெந்தெகொஸ்தேக்குப்‌ 
பெந்தெகொஸ்தேக்கு பின்பு 
முன்பு. 
“சமீபமாயிருக்கிறது” ல இராஜ்யத்தின்‌ பங்காளி, வெளி. 1:6 
“நெருங்கி வந்திருக்கிறது” A இராஜ்யத்திற்குள்‌ 

ந உட்படுத்தப்பட்டிருத்தல்‌ £. 1:13, 14 
“அருகில்‌ வந்திருக்கிறது” G இராஜ்யம்‌ வழங்கப்பட்டது, அப்‌. 2:30 
“வரும்‌” ர பெலத்தோடு வந்தது, ப்‌. 2:1-4 
“எதிர்நோக்கினர்‌” 3 3000 குடிமக்கள்‌, அப்‌. 2:38, 41 
“கட்டுவேன்‌” ட எருசலேமில்‌ கட்டப்பட்டது, 


அப்‌. 2:47; 8:1; 11:22 


109 


இயேசுவும்‌ சபையும்‌ 
1. அவருடைய “வாக்குத்தத்தம்‌” என்பதின்‌ கீழ்‌ அட்டவணைப்‌ 
படுத்தப்பட்டுள்ள விஷயங்களை முதலில்‌ வாசித்து ஒப்பிட்டு, 
பிறகு “நிறைவேற்றம்‌” என்பதின்‌ கீழ்‌ உள்ள வசனக்குறிப்புகளை 


வாசித்து ஒப்பிடவும்‌. 
அவருடைய வாக்குத்தத்தம்‌ நிறைவேற்றம்‌ 
(மத்‌. 16:16-19) (அப்‌. 2:14-41) 
1. கட்டுவேன்‌ 1. கட்டப்பட்டது அளிக்கப்பட்டது, 
2:30, 47 
2. கல்லின்‌ மேல்‌ - 5 2. ஆண்டவரும்‌ கிறிஸ்துவும்‌, 2:36 
சத்தியம்‌ 
3. பேதுருவுக்குத்‌ இறவு 1 3. பேதுரு திறவுகோல்களைப்‌ 
கோல்கள்‌ வி பயன்படுத்தினார்‌, 2:36-41 
| 
௫ 


4. பேதுரு கட்டினார்‌ 4. எல்லார்‌ மீதும்‌ கட்டுப்‌ படுத்தும்‌ 
நிபந்தனைகள்‌, 2:36-41 
5. பேதுரு அவிழ்த்தார்‌ 5. 3000 பேர்‌ கட்ட விழ்க்கப்பட்டனர்‌, 
2:38, 41 


2. என்றால்‌, சபை எப்பொழுது நிலைநாட்ட ப்பட்டது (அப்‌. 2:1)? 


இராஜ்யம்‌ பெலத்தோடே 
வரவேண்டியதாயிருந்தது 
1. கீழே அட்ட வணைப்படுத்தப்பட்டுள்ள “முன்னுரைத்தல்‌” பற்றிய 
னை வாசித்து, அது எவ்விதம்‌ நிறைவேற்றப்பட்டது என்பதை அப்‌. 
நட. புத்தகத்தின்‌ வசனக்‌ குறிப்பிலிருந்து காண்பிக்கவும்‌. 


முன்னுரைத்தல்‌ நிறைவேற்றம்‌ 

(மாற்கு 9:1) (அப்‌. 2:1-4) 

1. வல்லமை வர இருந்தது 1. வல்லமை வந்தது, 

ல (அப்‌. 2:1-4) 

2. இராஜ்யம்‌ பெலத்தோடே வர 5 2. இராஜ்யம்‌ அளிக்கப்‌ 
இருந்தது பட்டது, 2:30 

3. அதைக்‌ காணச்‌ சிலர்‌ ட 3. சிலர்‌ வாழ்ந்திருந்தார்கள்‌, 2:14 
வாழ்ந்திருப்பார்கள்‌ ர 

4. அதற்கு முன்பு a 4. யூதாஸ்‌ மரித்திருந்தான்‌, 
சிலர்‌ மரிப்பார்கள்‌ 1:16-18 


2. என்றால்‌, சபை எப்பொழுது நிலைநாட்ட ப்பட்டது (அப்‌. 2:1)? 
சபை இருப்பதற்கான ஐந்து இன்றியமையாத 
விஷயங்கள்‌ 


1. சுவிசேஷத்தின்‌ மூன்று அடிப்படை உண்மைகள்‌: அவைகளைக்‌ 


110 


குறிப்பிடவும்‌ (1 கொரி. 15:3, 4). கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட 
வில்லையென்றால்‌, அதைத்‌ தொடரும்‌ ஏழு தீமைகளைக்‌ 
குறிப்பிடவும்‌ (1 கொரி. 15:13-19). 

2. நான்காவது இன்றியமையாத விஷயம்‌: யாருடைய நாமத்தில்‌ 
பாவமன்னிப்பு உள்ளது (லூக்‌. 24:47அ; அப்‌. 2:38)? 

3. ஐந்தாவது இன்றியமையாத விஷயம்‌: பரிசுத்த ஆவியானவர்‌ என்ன 
செய்வார்‌ (யோவா. 14:26; 16:8, 13)2 


௮. 


ஆ. 


இந்த ஐந்து இன்றியமையாத விஷயங்களும்‌ எங்கு 

தொடங்கும்‌ (லூக்‌. 24:46, 47)2 

இந்த விஷயங்களை அப்போஸ்தலர்கள்‌ எப்பொழுது 

அறிவிக்க வேண்டியவர்களாயிருந்தனர்‌ (லூச்‌. 24:48, 49)? 

(1.) கிறிஸ்து வாழ்ந்திருக்கையில்‌ இந்த விஷயங்கள்‌ 
அறிவிக்கப்‌ படக்‌ கூடாதிருந்தது ஏன்‌? வைகள்‌ 
உண்மைகள்‌ என்ற வகையில்‌ நடந்திருந்த 
ல்லை;இவைகள்‌ முதலில்‌ உண்மைகளாக வேண்டி 
யிருந்தது. அத்துடன்‌ கூட அவருடைய சீஷர்களில்‌ 
எவரும்‌ - அவர்களுக்கு அவர்‌ காட்சியளிக்கும்‌ வரையில்‌ 


- அவார்‌ மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்படுவார்‌ என்று 
விசுவாசித்திருந்ததில்லை. பின்வரும்‌ சான்றைக்‌ 
வனிக்கவும்‌: 

(2.) உயிர்த்தெழுதலின்‌ செய்தியைச்‌ சீஷர்கள்‌ எவ்வாறு 
பற்றனர்‌ (மாற்‌. 16:11, 14)? 

(3.) தோமா முதலில்‌ அந்தச்‌ செய்தியை எவ்வாறு ஏற்றுக்‌ 
கொண்டார்‌ (யோவா. 20:24, 25)? ஆகையால்‌ சபை 
எப்பொழுது நிலைநாட்டப்பட்டது? முன்பு நடக்க 
வேண்டிய ஐந்து இன்றியமையாத விஷயங்களும்‌ 
உண்மைகளான பொழுது - நிலை எட்டப்பட்ட 
உண்மைகளான பொழுது - அது நிலை நாட்டப்பட்டது. 

பேதுருவின்‌ முதல்‌ பிரசங்கத்தில்‌ ஐந்து இன்றியமையாத 
விஷயங்களைக்‌ கண்டறியவும்‌ (அப்‌. 2:4, 23, 24, 32, 33, 38). 
அப்படியானால்‌ எந்த நாளில்‌ சபை நிலைநாட்டப்பட்டது 
(அப்‌. 2:1)? 


717 


6 


சபை: 


இதன்‌ தோற்றம்‌ 


ஒர்பயொழுதும்‌ இப்பாழுதும்‌ 


முதல்‌ சபை எவ்விதம்‌ வளர்ந்தது (இ.பி. 30) 


1. 


2. 


3. 


பிரசங்கிக்கப்பட்ட மூன்று அடிப்படை உண்மைகள்‌ யாவை 
(அப்‌. 2:23, 24, 36)? 

இந்தப்‌ பிரசங்கித்தலினால்‌ பலர்‌ எவ்விதம்‌ பாதிக்கப்பட்டார்கள்‌ 
(அப்‌. 2:37)? 

கேள்வி கேட்ட இந்த மக்கள்‌ என்ன செய்யும்படி கூறப்‌ ர்கள்‌ 
(அப்‌. 2:38)? 

யார்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌? அவர்கள்‌ எதனுடன்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்பட்டார்கள்‌ (அப்‌. 2:41, 47)? 

கீழ்ப்படிந்த இவர்கள்‌ இப்பொழுது என்னவாக இருந்தார்கள்‌ 
அப்‌. 2:47; 8:1)? 

முதல்‌ சபையில்‌ ஏறக்குறைய மூவாயிரம்‌ பேர்‌ எவ்வாறு 
உறுப்பினர்கள்‌ ஆனார்கள்‌? 


சமாரியாவில்‌ சபை எவ்வாறு தொடங்கியது 


(கி.பி. 36) 


1. 


2. 


எருசலேம்‌ சபையிலிருந்து “சிதறிப்‌ போன” உறுப்பினர்கள்‌ என்ன 
செய்தார்கள்‌ (அப்‌. 8:4)2 

“சமாரியாவின்‌ நகருக்கு” சென்றது யார்‌? அவர்‌ அறிவித்தது என்ன 
(அப்‌. 8:5)? 

பிரசங்கிக்கப்பட்டது விசுவாசிக்கப்பட்ட பொழுது, என்ன 
செய்யப்பட்டது (அப்‌. 8:12)? 

கீழ்ப்படிதலுள்ள இந்த ஆண்களும்‌ பெண்களும்‌ என்னவென்று 
அழைக்கப்பட்டார்கள்‌ (அப்‌. 9:31)? 

என்றால்‌, சமாரியாவில்‌ சபை எவ்விதம்‌ தொடங்கியது? 


பிலிப்பிய சபை எவ்வாறு தொடங்கிற்று (கி.பி. 50) 


1. 


112 


லீதியாள்‌ மற்றும்‌ அவளுடைய வீட்டார்‌ ஆகியோரின்‌ மனமாற்றம்‌ 
எவ்வாறு தொடங்கிற்று (அப்‌. 16:13)? 


2. அவர்களுக்குப்‌ பவுல்‌ பிரசங்கித்தது என்ன (எபே. 1:13; 
1 பேது. 1:25)? 

3. இந்தப்‌ பெண்களின்‌ குழுவின்‌ &ழ்ப்படிதல்‌ என்னவாக இருந்தது 
(அப்‌. 16:15)? 

4. பிற்பாடு, சிறையதிகாரிக்கும்‌ அவரது வீட்டாருக்கும்‌ பவுல்‌ 
பிரசங்கித்தது என்ன (அப்‌. 16:32)? 

5. சிறையதிகாரியும்‌ அவர்‌ குடும்பத்தாரும்‌ உடனடியாகச்‌ செய்தது 
என்ன (அப்‌. 16:33, 34)? 
௮. பிற்பாடு, இந்த வீட்டாரைப்‌ பவுல்‌ எவ்வாறு குறிப்பிட்டார்‌ 

பிலி. 1:1; 4:15)? 

ஆ. என்றால்‌, பிலிப்பிய சபை எவ்வாறு தொடங்கிற்று? 


கொரிந்திய சபை எவ்வாறு தொடங்கிற்று 
(கி.பி. 50-52) 
1. கொரிந்துவில்‌ பவுல்‌ தம்‌ ஊழியத்தை எவ்விதம்‌ தொடங்கினார்‌ 
(அப்‌. 18:4, 5)? 
2. இந்தக்‌ கொரிந்தியருக்கு அவர்‌ பிரசங்கித்தது என்ன 
(1 கொரி. 15:1-4)? 
3. இந்த மக்களின்‌ கீழ்ப்படிதல்‌ எவ்வாறு விளக்கப்பட்டது (அப்‌. 18:8)? 
4. பிற்பாடு, பவுல்‌ மனம்‌ மாறிய இவர்களை எவ்வாறு குறிப்பிட்டார்‌ 
(1 கொரி. 1:1, 2; 2 கொரி. 1:1, 2)? 
என்றால்‌, கொரிந்துவில்‌ இருந்த சபை தனது தொடக்கத்தைப்‌ 
பெற்றிருந்தது எவ்வாறு? 


புதிய ஏற்பாட்டு சபைகள்‌ இப்பொழுது எவ்வாறு 
தொடங்குகின்றன 
1. அப்போஸ்தலர்களின்‌ நாட்களில்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தல்‌, 
அதை விசுவாசித்தல்‌, பாவங்களிலிருந்து மனந்திரும்புதல்‌, மற்றும்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறுதல்‌ ஆகியவை சபையின்‌ உறுப்பினர்களை 
ஏற்படுத்தின என்றால்‌, இப்பொழுது அதே போதனைக்குக்‌ 
கீழ்ப்படிதல்‌ என்பது புதிய ஏற்பாட்டு சபைகளை ஏற்படுத்தாதா? 
2. (பிரதான) கட்டளையின்‌ கீழ்‌ அப்போஸ்தலர்கள்‌ என்ன செய்ய 
வேண்டியதாய்‌ இருந்தது (மத்‌. 28:19, 20; மாற்‌. 16:15, 16; 
லூக்‌. 24:46-49)? 
௮. இந்தக்‌ கட்டளையின்‌ ழ்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ என்ன 
செய்ய வேண்டியிருந்தது (மத்‌. 28:19, 20)? 
ஆ. ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ எப்பொழுதும்‌ எதனுடன்‌ 
சேர்க்கப்பட்டனர்‌ (அப்‌. 2:41, 47)? 
இ. ஆகையால்‌, பிரதான கட்டளை இப்பொழுது பிரசங்கிக்கப்‌ 
பட்டு, அதன்‌ நிபந்தனைகள்‌ உண்மையாய்க்‌ கீழ்ப்படியப்‌ 


713 


பட்டால்‌, கீழ்ப்படிபவர்கள்‌ எதனுடன்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ 
படுவார்கள்‌ (அப்‌. 2:47, 47)? 


விவரிக்கப்படும்‌ கொள்கை 
1. நோவாவின்‌ பேழை பற்றிய விவரிப்பைத்‌ தரவும்‌ (ஆதி. 6:14-16). 
நோவாவின்‌ பேழையினுடைய மாதிரி ஒன்றைக்‌ கட்டிடக்‌ 
கலைஞர்‌ ஒருவர்‌ எவ்வாறு உண்டாக்க முடியும்‌? 
2. படிக்கப்பட்ட பாடத்திலிருந்து, அப்போஸ்தலர்களின்‌ நாட்களில்‌ 
சபைகள்‌ எவ்வாறு தொடங்கின? 
௮. அப்பொழுது பிரசங்கியார்கள்‌ மற்றும்‌ போதகர்கள்‌ யாவரும்‌ 
என்ன செய்ய வேண்டியிருந்தது (2 இமோ. 1:13; 2:2)2 
ஆ. இந்த முன்மாதிரி இப்பொழுது பயன்படுத்தப்பட்டால்‌ அது 
எதனை உண்டாக்கும்‌? 
3. இயல்பு மற்றும்‌ க்ருபை ஆகிய இரண்டிலும்‌ தேவனுடைய 
கட்டளை என்ன (ஆதி. 1:11; கலா. 6:7, 8)? 


114 


சீ 


சபை: 


இதீல்‌ சர 68வண்ருமா? 


விஷயம்‌ 

1. சபையில்‌ சேர்ந்ததற்கான முன்மாதிரியோ அல்லது கட்டளையோ 
புதிய ஏற்பாட்டில்‌ உள்ளதா? 

௮. ஆம்‌ என்றால்‌, எங்குள்ளது? இல்லை என்றால்‌, வசன ரீதியாக 
ஒருவர்‌ சடையில்‌ சேர முடியுமா? 

ஆ. ஒருவர்‌ கர்த்தரை எவ்விதம்‌ அறிகின்றார்‌ (1 யோவா. 2:3, 4)? 

இ. உதாரணங்களின்‌ நோக்கம்‌ என்ன (1 பேது. 2:21)? 
எந்த அளவுக்கு அவைகளை போலச்‌ செய்யப்பட 
வேண்டியவைகளாய்‌ உள்ளன (1 கொரி. 4:6)? 

ஈ. உதாரணம்‌ அல்லது கட்டளையினால்‌ சபையில்‌ சேர்ந்து 

கொள்வதாய்‌ இருக்க முடியுமா? 

2. “சீஷர்களுடன்‌ சேர்ந்து கொள்ள” பவுலின்‌ விருப்பம்‌ பற்றி 
விளக்கப்படுத்தவும்‌ (அப்‌. 9:26)? 

௮. பவுல்‌ எருசலேமில்‌ இருந்த சபையுடன்‌ சேர்ந்து கொள்ள 
விரும்பினாரா? 

ஆ. பவுல்‌ எப்பொழுது சபையின்‌ உறுப்பினரானார்‌ (அப்‌. 22:16; 
1 கொரி. 12:13)2 

இ. இந்த வேளையில்‌ பவுல்‌ எவ்வளவு காலமாகப்‌ பிரசங்கித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ (கலா. 1:17, 18)? 

3. “சேர்ந்து கொள்ளுதல்‌” என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில்‌ 
பதினோரு முறை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த வசனக்‌ 
குறிப்புகளில்‌ இருந்து, இது சடையில்‌ சேர்ந்து கொள்வது என்பதை 
ஒருக்காலும்‌ குறிப்பிடுவதில்லை என்பதைக்‌ காண்பிக்கவும்‌ 
(மத்‌. 19:6; மாற்‌. 10:9; லூக்‌. 15:15; அப்‌. 5:13, 36; 8:29; 9:26; 18:7; 
1 கொரி. 6:16, 17; எபே. 5:31). 


சபை உறுப்பினர்த்துவம்‌ என்பது ஒரு தெய்வீக 
உரிமையாக உள்ளது 
1. சபையில்‌ சேர்ப்பவர்‌ யார்‌ (அப்‌. 2:41, 47)? இந்த மக்களைக்‌ கர்த்தர்‌ 
எப்பொழுது சபையில்‌ சேர்த்துக்‌ கொண்டார்‌ (அப்‌. 2:38, 41, 47)? 
2. சரீரத்தில்‌ அவயங்களை அமைத்து வைக்கிறவர்‌ யார்‌ 
(1 கொரி. 12:18)? 


15 


௮. 
ஆ. 


இ. 


ஆனால்‌ சரீரம்‌ என்பது என்னவாக உள்ளது (1 கொரி. 12:27; 
கொலோ. 1:18)? 

தேவன்‌ (சபை என்ற) சரீரத்தில்‌ கொரிந்தியர்களை 
எப்பொழுது அமைத்து வைத்தார்‌ (1 கொரி. 12:13)? 
இரட்சிக்கப்பட்ட யாவரையும்‌ சபைக்குள்‌ சேர்க்கின்றவார்‌ 
யார்‌ (அப்‌. 2:41, 47ஆ)? ஒருவர்‌ (சபைக்குள்‌) சேர்த்துக்‌ 
கொள்ளப்பட்ட பிறகு, அவர்‌ இன்னொன்றில்‌ சேர்ந்தால்‌ 
என்னவாகும்‌ (மத்‌. 15:13)? 


இரட்சிக்கப்பட்ட யாவருக்கும்‌ 


உறுப்பினர்த்துவத்தைத்‌ தேவன்‌ கொடுக்கிறார்‌ 

1. “சபை” என்ற வார்த்தையின்‌ அர்த்தம்‌ என்ன? “வெளியே 
அழைக்கப்பட்ட வர்கள்‌” 
சுவிசேஷத்தினால்‌ ஒருவர்‌ வெளியே அழைக்கப்படும்‌ பொழுது, 
அவர்‌ என்னவாக இருக்கின்றார்‌ (2 தெச. 2:14; 1:1)? 

2. எல்லாரும்‌ யாருக்குள்‌ மீட்கப்பட்டுள்ளனர்‌ (எபே. 1:7; 
கொலோ. 1:14)? 


116 


௮. 
ஆ. 


ஒருவர்‌ எப்பொழுது மீட்கப்படுகின்றார்‌ (கலா. 3:26, 27)? 
ஆனால்‌ தேவன்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவர்களுக்கு என்ன 
செய்தார்‌ (அப்‌. 2:41, 47)? என்றால்‌, மீட்கப்பட்ட யாவரும்‌ 
சபையின்‌ உறுப்பினர்களாய்‌ இருப்பதில்லையா? 


3. எல்லாரும்‌ யாருக்குள்‌ ஒப்புரவாக்கப்பட்டுள்ளனர்‌ (2 கொரி. 5:18)? 


௮. 


ஆ. 


இ. 


யூதரையும்‌ புறஜாதியாரையும்‌ தேவன்‌ எதற்குள்‌ 
ஒப்புரவாக்கினார்‌ (எபே. 2:15, 16)? 

ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ என்பது என்ன (எபே. 1:22, 23; 
கொலோ. 1:18)? 

எல்லாரும்‌ எவ்விதத்தில்‌ கிறிஸ்துவின்‌ சரரத்திற்குள்ளாகின்றனர்‌ 
1 கொரி. 12:18)? என்றால்‌, ஒப்புரவாக்கப்பட்ட எல்லாரும்‌ 
சபையின்‌ உறுப்பினர்களாயிருப்பதில்லையா? 


4. தேவனுடைய வீடு என்றால்‌ என்ன (1 தீமோ. 3:15)? 


௮. 


ஆ. 
இ. 


உ. 


அப்‌. 16:31, 32; 1 கொரி. 1:16; எபி. 11:7 ஆகியவற்றில்‌ “வீடு” 
ன்பதினால்‌ அர்த்தப்படுத்தப்படுவது என்ன? 

என்றால்‌, 1 தீமோ. 3:15ல்‌ “தேவனுடைய வீடு” என்பது என்ன? 
தேவன்‌ தம்முடைய குடும்பம்‌ அல்லது தம்முடைய “வீடு” 
என்பதற்குப்‌ புறம்பே பிள்ளைகள்‌ எவர்களையாவது 
கொண்டுள்ளாரா? 

சபை என்பது தேவனுடைய குடும்பமாய்‌ இருப்பதால்‌, 
இரட்சிக்கப்பட்ட யாவரும்‌ இந்தக்‌ குடும்பத்தில்‌ 
இருப்பதில்லையா? என்றால்‌, இரட்சிக்கப்பட்ட யாவரும்‌ 
சபையில்‌ உள்ளனர்‌ என்ற கருத்து தொடருவதில்லையா? 
ஒருவர்‌ தமது உடல்ரீதியான குடும்பத்தில்‌ “சேருகின்றாரா” 


அல்லது அதற்குள்‌ அவர்‌ பிறப்புரிமையைக்‌ கொண்டுள்ளாரா? 
ஊ. ஒருவர்‌ எப்பொழுது தேவனுடைய குடும்பத்திற்குள்‌ 
பிறக்கின்றார்‌ (யோவா. 3:5)? 
எ. என்றால்‌, ஒருவர்‌ எப்பொழுது தேவனுடைய குடும்பமான 
சபையின்‌ உறுப்பினராகின்றார்‌? 


மிகவும்‌ முக்கியமான கேள்வி 
1. பெந்தெகொஸ்தே நாளன்று மக்கள்‌ கேட்ட கேள்வி என்ன 
(அப்‌. 2:37)? 


௮. இரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள்‌ என்ன செய்யும்படி 
கூறப்பட்டது (அப்‌. 2:38)? 
ஆ. அவர்களை சபையில்‌ சேர்ந்துகொள்ளும்படி கூறப்படாதது 
ஏன்‌ (அப்‌. 2:41, 47)? 
2. மனம்‌ வருந்திய சவுல்‌ இயேசுவிடம்‌ கேட்டது என்ன (அப்‌. 9:6)? 
௮. அவரது கேள்விக்குக்‌ கிடைத்த பதில்‌ என்ன (அப்‌. 9:6, 18; 
22:16)? 
ஆ. அவர்‌ சபையில்‌ சேர்ந்துகொள்ளும்படி கூறப்படாதது ஏன்‌ 
(அப்‌. 2:41, 47)? 
3. சிறையதிகாரி கேட்டது என்ன? அவர்‌ என்ன செய்யும்படி 
றப்பட்டது (அப்‌. 16:30-34)? 
இந்தக்‌ கீழ்ப்படிதல்‌ அவரை எதற்குள்‌ உறுப்பினராக்கியது 
(பிலி. 1:1; 4:15)? 
4. ஆகையால்‌ தீர்த்து வைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான 
கேள்வி எது (அப்‌. 16:30)? 


717 


8 


சபை: 


ஒரு நல்ல மனிதரும்‌ சபையும்‌ 


பொதுக்‌ கருத்து ல்‌ 

1. ஒழுக்கமுள்ள மனிதர்‌ இரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு பற்றி 
மக்கள்‌ கூட்டம்‌ நினைப்பது என்ன? 

2. சபைக்கு புறம்பாக இருந்து, இறக்கின்ற நல்ல குடிமக்களைப்‌ பற்றி 
மக்கள்‌ என்னை நினைக்கின்றனர்‌? சபைக்குப்‌ புறம்பே உள்ள 
நல்ல குணங்கள்‌ (சிறிய) கொண்ட மனிதர்‌ மரிப்பது பற்றி 
என்ன? நாமகரணத்துவ சபைகள்‌ எல்லாவற்றைக்‌ குறித்தும்‌ 
இரக்க வெளிப்பாடுள்ளவர்கள்‌ பற்றி என்ன? சபையுடன்‌ 
ஒருக்காலும்‌ இணைந்திராத இது போன்றவர்களைப்‌ பற்றிய 
விஷயம்‌ என்ன? 


தேவனுடைய சிந்தனைகளுக்கு எதிரிடையாய்‌ 
மனிதருடைய சிந்தனைகள்‌ 
1. இந்த வித்தியாசத்தை ஏசாயா கொண்டு வருகின்றார்‌. ஏசாயா 55:8, 
9ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. 
2. பவுல்‌ தம்‌ சொந்த சிந்தனையைப்‌ பின்பற்றிய பொழுது என்ன 
செய்தார்‌ (அப்‌. 26:9, 10)2 
3. வேதாகமம்‌ விவரிக்கின்ற ஒரு நல்ல மனிதரின்‌ பண்பைக்‌ 
குறிப்பிடவும்‌ (அப்‌. 10:1)2 
௮. அவருடைய தேவபக்தி, தேவ பயம்‌, தர்ம சிந்தனை மற்றும்‌ 
ஜெபங்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய விஷயம்‌ என்ன (அப்‌. 10:2)? 
இப்படிப்பட்டவைகளில்‌ இன்று மேம்ப்படுத்தப்பட முடியுமா? 
அவருடைய செய்தியாளர்கள்‌ அவரது முன்மாதிரியான 
வாழ்வைப்‌ பற்றிக்‌ கூறியது என்ன (அப்‌. 10:22௮)2 
ஆ. அவருடைய ஜெபங்களையும்‌ தருமங்களையும்‌ தேவன்‌ 
எவ்வாறு கருதினார்‌ (அப்‌. 10:4ஆ)2 
இ. இருப்பினும்‌, இந்த நல்ல மனிதர்‌ யாரை அழைப்பிக்க 
வேண்டியதாயிருந்தது? ஏன்‌ (அப்‌. 10:5; 11:13, 14)? இந்த 
மனிதரை சபைக்குப்‌ புறம்பே உள்ள எந்த நல்ல மனிதரும்‌ 
உயர்த்த முடியுமா? என்றால்‌, “நல்ல மனிதர்கள்‌” யாவரும்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌ (2 தெச. 1:8)? 
௩. இரட்சிக்கப்படுவதற்கு அவர்‌ என்ன செய்ய வேண்டியிருந்தது 


118 


(அப்‌. 11:14; 10:34, 35, 43, 48)? தேவன்‌ நபர்கள்‌ அல்லது 

பண்புகளினிமித்தம்‌ பட்சபாத £யிருக்றொரா (அப்‌. 10:34ஆ. 35)? 
௨. என்றால்‌, இரட்சிக்கப்படுவதற்கு உலகின்‌ நல்ல மனிதர்கள்‌ 

ஒவ்வொருவரும்‌ என்ன செய்ய வேண்டும்‌ (மாற்‌. 16:16)? 


ஒரு நல்ல மனிதர்‌ சபைக்குப்‌ புறம்பே 
இரட்சிக்கப்பட முடியாது 


1. 


“சபை” என்ற வார்த்தை அர்த்தப்படுத்துவது என்ன? 

வெளியே அழைக்கப்பட்டவர்கள்‌. 

௮. எதினால்‌ மற்றும்‌ எதற்குள்‌ அழைக்கப்படுகின்றனர்‌ 
(2 தெச. 2:13, 14; 1 பேது. 2:9)? 

ஆ. சபைக்குப்‌ புறம்பே ஒருவர்‌ இரட்சிக்கப்படுகறொர்‌ என்றால்‌ 
அவர்‌ என்ன இல்லாமல்‌ இரட்சிக்கப்படுகின்றார்‌ 
(2 தெச. 2:14)? அவர்‌ எதைக்‌ கொண்டு வெளியே 
அழைக்கப்படாமல்‌ இரட்சிக்கப்படுகின்றார்‌ (1 பேது. 2:9ஆ)? 

யாருக்குள்‌ எதைக்‌ கொண்டு எல்லாரும்‌ மீட்கப்படுகன்றனர்‌ 

(எபே. 1:7; 1 பேது. 1:18, 19)? 

௮. ஆனால்‌ மீட்னெற இரத்தம்‌ எவ்வாறு அடையப்படுகின்றது 
(ரோமர்‌ 6:3, 4)? 

ஆ. எதற்குள்‌ ஒருவர்‌ ஞானஸ்நானமும்‌ பெறுகின்றார்‌ 
(1 கொரி. 12:13; கொலோ. 1:18அ)2 

(1.) எவரொருவரின்‌ “நற்தன்மை”யும்‌ கீழ்ப்படியாமல்‌ 
இருக்கும்படி அவரைக்‌ கடுக்கின்றதா (எபி. 5:9)? 

(2.) சபைக்குப்‌ புறம்பே அவர்‌ இரட்சிக்கப்பட்டால்‌, அவர்‌ 
ன்ன இல்லாமல்‌ இரட்சிக்கப்படுகின்றார்‌ (ரோமர்‌ 6:8, 4)? 

கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ என்பது என்ன (எபே. 1:22, 23; கொலோ. 1:18)? 

௮. இந்த சரீரத்தில்‌ ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ என்னவாக 
இருக்கின்றார்‌ (ரோமர்‌ 12:4, 5)? ஒருவர்‌ எவ்வாறு கிறிஸ்துவின்‌ 
சரீரத்திற்குள்ளாகின்றார்‌ (1 கொரி. 12:13)? 

ஆ. கிறிஸ்துவுடன்‌ உடல்‌ ரீதியான தொடர்பின்றி ஒருவர்‌ 
இரட்சிக்கப்பட முடியுமா (எபே. 2:16)? கிறிஸ்துவுடன்‌ தலைத்‌ 
தொடர்பின்றி ஒருவர்‌ இரட்சிக்கப்பட முடியுமா 
(எபே. 1:22ஆ, 23)? 

எல்லாரும்‌ யாருக்குள்‌ ஓப்புரவாக்கப்படுகின்றனர்‌ (2 கொரி. 5:18)? 

௮. தேவன்‌ எதற்குள்‌ எல்லாரையும்‌ ஒப்புரவாக்குகின்றார்‌ 
(எபே. 2:16)? எல்லாரும்‌ ஒப்புரவாக்கப்பட்டுள்ள இந்த சரீரம்‌ 


என்னவாக உள்ளது (கொலோ. 1:18)2 
ஆ. ஒருவர்‌ எவ்வாறு இந்த ஓப்புரவாக்குதலின்‌ 
சரீரத்திற்குள்ளாகின்றார்‌ (1 கொரி. 12:13)? 
(1.) தேவன்‌ யூதரையும்‌ புறஜாதியாரையும்‌ எதற்குள்‌ 
ஓப்புரவாக்குகிறார்‌ (எபே. 2:16)2 


719 


(2.) இப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதலின்றி எந்த மனிதரும்‌ 
இரட்சிக்கப்பட முடியுமா (2 கொரி. 5:20ஆ)? 

5. எல்லாரும்‌ யாரால்‌ இரட்சிக்கப்படுகின்றார்கள்‌ (லூக்‌. 19:10; 
1 தீமோ. 2:5, 692 
௮. கிறிஸ்து எதற்கு இரட்சகராயிருக்கிறார்‌ (எபே. 5:23)? 

ஆ. ஒருவர்‌ இந்த சரீரத்திற்குள்ளாவது எவ்வாறு (1 கொரி. 12:18)? 
பைக்குப்‌ புறம்பே ஒருவர்‌ இரட்சிக்கப்பட்டிருந்தால்‌, 
மீட்பரின்றியே, அவர்‌ இரட்சிக்கப்பட்டிருப்பதில்லையா? 

6. இரத்தத்தினால்‌ பெறப்பட்டுள்ள மூன்று விஷயங்களைக்‌ 
குறிப்பிடவும்‌ (மத்‌. 26:28; ரோமர்‌ 5:9; 1 யோவா. 1:7)? 

௮. இரத்தத்தைக்‌ கொண்டு கிரயம்‌ கொள்ளப்பட்டது என்ன 
(அப்‌. 20:28)? இரத்தத்தை அடையப்‌ பெறுவது எவ்வாறு 
(ரோமர்‌ 6:3, 4)? 

ஆ. வேறு எதற்குள்‌ ஒருவர்‌ ஞானஸ்நானம்‌ பெறுகின்றார்‌ 
(1 கொரி. 12:13)? 

(1.) இரட்சிப்பில்‌ இரத்தத்திற்குரிய பங்கு என்ன 
(எபி. 9:22ஆ)? 

(2.) சபைக்குப்‌ புறம்பே ஒருவர்‌ இரட்சிக்கப்பட்டால்‌, அவர்‌ 
எந்த மூன்று விஷயங்களின்றி இரட்சிக்கப்படுகின்றார்‌ 
என்று குறிப்பிடவும்‌. 

7. தேவனுடைய குடும்பம்‌ என்றால்‌ என்ன (1 தீமோ. 3:15) மற்றும்‌ யார்‌ 
அதன்‌ சுதந்தரவாளிகளாய்‌ இருக்கின்றார்கள்‌ (ரோமர்‌ 8:16, 17)? 
சபையாயெ தேவனுடைய குடும்பத்திற்குப்‌ புறம்பாக ஒருவர்‌ 
இரட்சிக்கப்பட முடியுமா? 


சிந்தனைக்குரிய விஷயங்கள்‌ 
1. சபை இரட்சிக்கன்றதா அல்லது சபையில்‌ கிறிஸ்து 
இரட்சிக்கன்றாரா (எபே. 5:23)? 
2. நாமகரணக்‌ கூட்டங்களிலிருந்து எல்லா மனிதர்களும்‌ 
இரட்சிக்கப்பட முடியுமா? 


120 


9 


சபை: 


இதன்‌ எடையாளம்‌ 


இதன்‌ நிலைத்த தன்மை 

1. சபையின்‌ தொடர்ச்சியான வெற்றி குறித்து இயேசு கூறியது என்ன 
(மத்‌. 16:18)7 

2. சபையின்‌ மூலம்‌ அவரது தொடர்ச்சியான மகிமை பற்றிய விஷயம்‌ 
என்ன (எபே. 3:21)2 

3. இராஜ்யத்தின்‌ நிரந்தரத்‌ தன்மை பற்றிப்‌ பவுல்‌ எவ்வாறு உரைத்தார்‌ 
(எபி. 12:28)? 

4. இராஜ்யத்தின்‌ அழிவற்ற தன்மை பற்றித்‌ தானியேல்‌ என்ன 
கூறினார்‌ (தானி. 2:44)? 

5. சபையின்‌ நிலைத்த தன்மை மற்றும்‌ சபையின்‌ தொடரொழுங்கு 
முறை ஆகியவற்றிற்கிடையே வேறுபாடுகளைக்‌ கூறவும்‌. 
சபையானது ஒருக்காலும்‌ மக்களின்றி விடப்படாது, (மத்‌. 16:18) 
து காலங்களின்‌ முடிவு வரையில்‌ விசுவாசமுள்ள உறுப்பினர்கள்‌ 
எப்பொழுதும்‌ இருப்பார்கள்‌ என்று வாக்குறுதி அளித்தார்‌; இது 
சபையின்‌ நிலைத்த தன்மையாக உள்ளது. தொடர்ச்சி: 
“நிலைநாட்டப்பட்ட சில விதிகளின்படி பின்பற்ற நபார்கள்‌ அல்லது 
பொருள்களின்‌ வரிசை; அரசர்களின்‌ தொடர்ச்சி என்ற வகையில்‌. ” 
கோட்பாடு இவ்வாறுள்ளது: கிறிஸ்துவின்‌ நாட்களில்‌ இருந்து 
தற்காலம்‌ வரையில்‌ விசுவாசம்‌ மற்றும்‌ ஒழுங்கு முறையில்‌ 
உடைக்க முடியாத சங்கிலித்‌ தொடர்‌ போலச்‌ சபைகள்‌ இருந்து 
வருகின்றன. இது பலமான தவறாக உள்ளது. 


சபை எவ்விதம்‌ அடையாளப்படுத்தப்படலாம்‌ 

1. கட்டியவரால்‌. சபையைக்‌ கட்டியவர்‌ யார்‌ (மத்‌. 16:18)? 
குறிப்பு: பாடம்‌ 11ல்‌ இருந்து எல்லா நாமகரணக்‌ கூட்டங்களின்‌ ஆதார 
மூலங்களையும்‌ சுட்டிக்‌ காண்பிக்கவும்‌. புதிய ஏற்பாட்டு சபை 
இவ்விதமான தொட க்கத்தைப்‌ பெற்றிருந்ததில்லை என்று காண்பிக்கவும்‌. 

2. நிலை நாட்டப்பட்ட எண்ணிக்கையினால்‌. தெய்வீகத்‌ தோற்றம்‌ 
கொண்டவை எத்தனை (மத்‌. 16:18)? 
௮. எத்தனை சரீரங்கள்‌ உள்ளன (எபே. 4:4௮)? 


ஆ. ஆனால்‌ இந்த “ஒரே சரீரம்‌” என்பது என்ன (எபே. 1:22ஆ, 23அ; 
கொலோ. 1:18௮அ)? 


121 


122 


(1.) புதிய ஏற்பாட்டின்‌ உள்ளூர்‌ சபைக்‌ குழுமங்கள்‌ பல 
இதை மறுக்கின்றனவா? 
(2.) சபையின்‌ தெய்வீகத்‌ தோற்றத்திற்கான “அவசியத்தை” 
ாண்பிக்கவும்‌ (சங்‌. 127:1அ; மத்‌. 15:13). 
அஸ்திபாறத்தினால்‌. அஸ்திபாரம்‌ எது (மத்‌. 16:16-18; 1 கொரி. 3:10, 11)? 
ஒருவர்‌ இரட்சிக்கப்பட, அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ இருந்தாக ன்று 
காண்பிக்கவும்‌ (1 கொரி. 3:10ஆ, 11). 


. கட்டிடம்‌ உள்ள இடத்தினால்‌. சபை எங்கு கட்டப்பட்டது 


(ஏசா. 2:2, 3; ௪௧. 1:16)? 

௮. தொடங்கும்‌ இடம்‌ பற்றி இயேசு கூறியது என்ன (க்‌. 24:47, 
49)? 

ஆ. தொடக்கம்‌ பற்றிப்‌ பேதுரு கூறியது என்ன (அப்‌. 11:15)? 


. திறவுகோலைப்‌ பயன்படுத்திய ஒருவரால்‌. திறவுகோலைப்‌ 


பயன்படுத்த வேண்டியிருந்தவர்‌ யார்‌ (மத்‌. 16:18, 19)? 

௮. அவர்‌ எப்பொழுது திறவுகோலைப்‌ பயன்படுத்தினார்‌ 
(அப்‌. 2:1, 37)? 

ஆ. எல்லார்‌ மீதும்‌ விதிக்கப்பட்ட நிபந்தனைகள்‌ யாவை 
(அப்‌. 2:36, 38)? 


. கடைப்பிடித்த நாளினால்‌. சபை எந்த நாளில்‌ அப்பம்‌ பிட்டது 


(அப்‌. 20:7௮)? 
௮. கிறிஸ்து எந்த நாளில்‌ மரித்தோரிலிருந்து உயிர்த்தார்‌ 
லூக்‌. 24:1-3, 6)? 
ஆ. சீஷர்கள்‌ எந்த நாளில்‌ (காணிக்கை) சேர்த்தனர்‌ (1 கொரி. 16:2)? 
இ. யோவான்‌ எந்த நாளில்‌ “ஆவிக்குள்ளானார்‌” (வெளி. 1:10௮)? 
ஈ. இயேசு எந்த நாளில்‌ தம்முடையவர்களுக்குக்‌ காட்சியளித்தார்‌ 
(மாற்‌. 16:9; யோவா. 20:1ஆ, 16, 19)? 


. கர்த்தருடைய பந்தி எத்தனை நாட்களுக்கொருமுறை 


நடத்தப்படுறெது என்பதினால்‌. அது எவ்வளவு நாட்களுக்கு 

ஒருமுறை கடைப்பிடிக்கப்பட்டது (அப்‌. 20:7௮)? 

௮. தொடக்க கால சபையார்‌ எதில்‌ உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌ 
(அப்‌. 2:42)? 

ஆ. கொரிந்தியர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட கட்டளைகள்‌ யாவை 
(1 கொரி. 11:23-26)2 ஈதாந்திர, காலாண்டு மற்றும்‌ 
அரையாண்டுக்‌ கடைப்‌ பிடிப்பாளர்கள்‌ பற்றிய விஷயம்‌ 


என்ன? 


. சபைக்குப்‌ பயன்படுத்தப்பட்ட பெயர்களினால்‌. இந்தப்‌ 


பெயர்களில்‌ ஒன்றைத்‌ தரவும்‌ (1 கொரி. 1:2௮)? 

௮. சபையை அமைக்கின்ற இரு சொற்றொடர்களை தரவும்‌ 
(அப்‌. 20:28ஆ; 1 தீமோ. 3:12 ஆ)? 

ஆ. மற்றமூன்று சொற்றொடர்களைத்‌ தரவும்‌ (கொலோ. 1:18அ; எபி. 
12:23அ; ரோமர்‌ 16:16ஆ). மற்ற பெயர்கள்‌ சூட்டப்படக்‌ கூடாது 
என்பதைக்‌ காண்பிக்கவும்‌ (கொலோ. 3:17: வெளி. 22:18, 19)? 


10. 


11. 


12. 


. உறுப்பினர்களுக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ பெயர்களால்‌. 


பொதுவான ஒரு பெயரைத்‌ தரவும்‌ (அப்‌. 5:14). 

௮. பயன்படுத்தப்பட்ட மற்ற மூன்று பெயர்களைக்‌ குறிப்பிடவும்‌ 
(அப்‌. 6:7௮; ரோமர்‌ 8:17௮அ; 1 கொரி. 1:2). 

ஆ. பயன்படுத்தப்பட்ட மூன்று சொற்றொடர்களைக்‌ 
குறிப்பிடவும்‌ (எபே. 6:6ஆ; எபி. 13:1; அப்‌. 11:26). 

இ. இப்பொழுது எல்லாவற்றிற்கும்‌ மேலான பெயரைத்‌ தரவும்‌ 
(அப்‌. 11:26; கொலோ. 1:18இ). 

இரத்தத்துடன்‌ இதற்குள்ள தொடர்பினால்‌. சபை எவ்வாறு ரெயம்‌ 

கொள்ளப்பட்டது (அப்‌. 20:28)? 

எது இல்லாமல்‌ பாவமன்னிப்பு இல்லை (எபி. 9:22)? 

இதன்‌ ஒரே வழிகாட்டி நூலினால்‌. இந்த வழிகாட்டி நூல்‌ எது 

(2 தீமோ. 3:16, 17)? 

வேறு எந்த புத்தகத்தினாலும்‌ ஆளப்படக்‌ கூடிய வேறு எந்த 

சபையையும்‌ பற்றிய விஷயம்‌ என்ன? 

இதன்‌ ஊழியத்துவ உற்சாகத்தினால்‌. இதன்‌ சுவிசேஷத்‌ திட்டம்‌ 

என்னவாக இருந்தது (அப்‌. 1:8; 8:1, 4)? 

௮. இந்த ஊழியத்தை சபை எவ்வாறு நிறைவேற்றியது 
(கொலோ. 1:23)? 

ஆ. ஊழியத்திற்கெதிரான சபை எதுவும்‌ வேத வசனத்தின்‌ 
படியானதாக இருக்க முடியுமா (மாற்‌. 16:15, 16)? 


123 


IO 


சபை: 


இதன்‌ ஒருமைர்பாரு 


ஒருமைப்பாடு விளக்கப்பட்டது 
1. கொரிந்தியர்களிடம்‌ பவுல்‌ கேட்டுக்‌ கொண்ட நான்கு விஷயங்களைக்‌ 

குறிப்பிடவும்‌ (1 கொரி. 7:10). 

ஒருமைப்பாடு எதில்‌ அடங்கியுள்ளது? 

2. ஒருமைப்பாட்டின்‌ ஆசீர்வதிக்கப்பட்ட தன்மை பற்றித்‌ தாவீது 

கூறியது என்ன (சங்‌. 133:1)? 

3. “ஒருமைப்பாடு” மற்றும்‌ “ஒன்றியம்‌” ஆகியவற்றிற்கிடையே 
வித்தியாசப்‌ படுத்தவும்‌. 

அ. ஒருமைப்பாடற்றஒன்றியுத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுதரவும்‌ பல்வேறு 
நாமகரணக்கூட்டங்களின்‌ ஒன்றியக்கூட்டத்தில்‌ ஒன்றிப்பு உள்ளது, 
ஆனால்‌ ஒருமைப்டாடு என்டது ஒரு சிறிதே உள்ளது. 

ஆ. இதை இன்னும்‌ விவரிக்கவும்‌. ௮, ஆ இ, ஈ என்ற நாமகரணக்‌ 
கூட்டங்கள்‌ ஒன்றிப்பான புத்துயிர்ப்பில்‌ நுழைகின்றன. 
ஐந்நூறு பேர்‌ மனம்‌ மாற்றப்‌ படுகின்றனர்‌. புத்துயிர்ப்புக்‌ 
கூட்டத்தின்‌ முடிவில்‌ இவர்களில்‌ நானூறு பேர்‌ சமமாக 
(ஒவ்வொரு நாமகரணக்‌ கூட்டத்திற்கும்‌) 
பிரிக்கப்படுகின்றனர்‌. ஏற்கனவே பிரிந்துள்ள சபைகளை 
இந்தப்‌ புத்துயிர்ப்புக்‌ கூட்டமானது பலப்படுத்தவில்லையா? 
ஆகையால்‌ ஒன்றிப்புக்‌ கூட்டங்கள்‌ கிறிஸ்தவ 
ஒருமைப்பாட்டைக்‌ கொண்டு வருமா? 

இ. இந்த மனம்மாறிய ஐந்நூறு பேரில்‌ 100 பேர்‌, இந்தக்‌ 
கூட்டத்தில்‌ ட எந்த நாமகரண குழுக்களுடனும்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்பட மறுக்கின்றார்கள்‌. இவர்கள்‌ யாராய்‌ 
இருந்தார்கள்‌? 


வ்‌ இருக்க வேண்டியது ஏன்‌? 
1. இயேசு எதற்காக ஜெபித்தார்‌ (யோவா. 17:20-22)? 
2 கொரிந்தியர்களுக்குப்‌ பவுல்‌ புத்தி கூறியது என்ன (1 கொரி. 1:10)? 
3. ஒருமைப்பாட்டைப்‌ பாதுகாத்துப்‌ பராமரிக்க எல்லாரும்‌ எவ்வாறு 
செயல்பட வேண்டும்‌ (எபே. 4:1-3)2 
4. உலகத்தின்‌ மதப்‌ பிரிவுகள்‌ எவ்விதம்‌ தேவன்‌ மீது கயின்மையை 
உண்டாக்குகின்றன (யோவா. 17:21)? 


1.24 


மத உலகின்‌ ஒருமைப்பாடானது ஏராளமான பொருள்‌ செலவை 
எவ்வாறு குறைத்துப்போடும்‌? 

பிரிவினையைப்‌ பவுல்‌ எவ்விதம்‌ கண்டனம்‌ பண்ணினார்‌ 
(1 கொரி. 1:13; 3:3, 4; ரோமர்‌ 16:17, 18)? 


ஒருமைப்பாட்டின்‌ அடிப்படை 


அவசியமற்ற இவற்றை அவசியமான இவற்றைப்‌ 


1. 


> 


நீக்கிப்‌ போடவும்‌: பத்திரப்படுத்தவும்‌: 
பின்வருவன போன்ற 1. வேதாகமம்‌ 
போதனைச்‌ சட்ட நூல்கள்‌ 
௮. ஒழுங்கு முறைகள்‌ 
ஆ. விசுவாச அறிக்கை 
இ. கைப்புத்தங்கள்‌ 
ஈ. சட்ட நூல்கள்‌ 
நாமகரணப்‌ பெயர்கள்‌ 2. வேதாகமப்‌ பெயர்கள்‌ 


9 


நாமகரண சபைகள்‌ வேதாகம சபை 
நாமகரண ஞானஸ்நானம்‌ 4, புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானம்‌ 
வகை, வடிவமைப்பு மற்றும்‌ செயல்‌, வடிவமைப்பு மற்றும்‌ 


பெறுபவர்கள்‌. பெறுபவர்கள்‌ 


முடிவுகள்‌ 


1. 


2. 


எல்லா சட்ட நூல்களும்‌ கைப்புத்தகங்களும்‌ அவசியமற்றவை 
என்று ஒப்புக்‌ கொள்ளப்படுவது எவ்வாறு என்று காண்பிக்கவும்‌. 
வேதாகமம்‌ முற்றிலும்‌ அவசியமானதாக உள்ளது என்பதைக்‌ 
காண்பிக்கவும்‌ (2 தீமோ. 3:16, 17). 


. நாமகரணத்துவப்‌ பெயர்கள்‌ அவசியமற்றவையாய்‌ உள்ளன 


என்பது எவ்வாறென்று செயல்‌ விளக்கப்படுத்தவும்‌. 


. இப்பொழுது எல்லாரும்‌ வேதாகமத்தில்‌ காணப்படும்‌ பெயர்களின்‌ 


மீது எவ்வாறு ஒருமைப்பாட்டுடன்‌ இருக்க முடியும்‌ என்று 
காண்பிக்கவும்‌. 


. நாமகரணக்‌ கூட்டங்களால்‌ தரப்படும்‌ ஞானஸ்நானம்‌ 


தகுதியற்றதாக உள்ளது எவ்வாறு என்று விவரிக்கவும்‌. 


. தனிப்பட்ட நாமகரணக்‌ கூட்டமாய்‌ உள்ள ஏதொன்றின்‌ 


அடிப்படையில்‌ கிறிஸ்தவ ஒருமைப்பாடு சாத்தியமாவதில்லை 
என்பதைச்‌ செயல்‌ விளக்கப்படுத்தவும்‌. 


. கிறிஸ்து ஜெபித்த ஒருமைப்பாட்டைப்‌ பெறுவதற்கு, நீக்கிப்‌ 


போடப்பட வேண்டியவை யாவை? வைத்துக்‌ கொள்ளப்பட 
வேண்டியவை யாவை? 
மேற்கண்ட அட்டவணையைப்‌ படிக்கவும்‌. 


125 


பவுலின்‌ செயல்விளக்கம்‌ - கிறிஸ்தவரின்‌ 
நடைமேடை (எபே. 4:4-6) 


1.26 


வ உளு கலு வ 


. ஆராதனை பற்றி, என்ன இருக்க வேண்டும்‌? ............ ஒரே தேவன்‌ 


அதிகாரம்‌ புற்றி, எந்த ஆதாரமூலம்‌ இருக்க வேண்டும்‌? ..ஒரே கர்த்தர்‌ 
நிறுவன அமைப்பு புற்றி, என்ன இருக்க வேண்டும்‌? ...ஒரே சரீரம்‌ 
ஜீவனைப்‌ பற்றி, எந்த ஆதாரமூலம்‌ இருக்க வேண்டும்‌? .ஒரே ஆவி 
போதித்தல்‌ பற்றி, என்ன உபதேசம்‌ இருக்க வேண்டும்‌? ..ஒரே விசுவாசம்‌ 


. நடைமுறை பற்றி, என்ன இருக்க வேண்டும்‌?..ஒரே ஞானஸ்நானம்‌ 
. நோக்கம்‌ புற்றி, என்ன இருக்க வேண்டும்‌? ........... ஒரே நம்பிக்கை 


1 


சபை: 


சபை நாமகரணத்துவமாய்‌ 


உள்ளதா? 


சொற்றொடர்‌ விளக்கப்பட்டு படிக்கப்படுதல்‌ 
1. “நாமகரணத்துவம்‌” என்று அர்த்தப்படுத்தப்படுவது என்ன? 

௮. நாமகரணத்துவத்தின்‌ செயல்பாடுகள்‌, அல்லது பெயரிடுதல்‌. 

ஆ. ஒரே வித பெயரால்‌ அழைக்கப்படும்‌ தனிநபர்களின்‌ பிரிவு 
அல்லது சமூகம்‌; மதக்குழு; கிறிஸ்தவர்களின்‌ நாமகரணக்‌ 
கூட்டம்‌ என்ற வகையில்‌. 

இ. எந்த ஒரு குழுவும்‌ நாமகரணத்துவப்‌ படுத்தப்படும்‌ அல்லது 
வடிவமைக்கப்படும்‌ அந்தக்‌ கருத்து; ஒரு பெயர்‌, குறிப்புப்‌ 
பெயர்‌, அல்லது இயற்பெயர்‌; சிறப்பாக, ஒரே வகையான 
தனிநபர்களின்‌ பிரிவுக்குள்ள ஒரு பொதுப்‌ பெயர்‌ 
(வெப்ஸ்ட்டர்‌ அகராதி. 

2. பல்வேறு நாமகரணக்‌ கூட்ட ங்கள்‌ எப்பொழுது நாமகரணத்துவமாக்க- 
பெயரிட - ப்பட்டன? 

அவை எப்பொழுது நிறுவனமாக்கப்பட்டன? 

இவை யாவும்‌ புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்தில்‌ இருந்தே 

இவ்வாறு ஆக்கப்பட்டன. 

3. நாமகரணத்துவம்‌ என்பது மத உலகை எவ்வாறு பிரிக்கின்றது என்று 

காண்பிக்கவும்‌ (1 கொரி. 1:12, 13). 


நாமகரணத்துவத்தின்‌ தோற்றம்‌ 

1. இதன்‌ தோற்றத்திற்கான அதார மூலங்களில்‌ ஒன்றைக்‌ குறிப்பிடவும்‌. 
அரசு முறையின்‌ ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை தேவையில்லாமல்‌ 
வலியுறுத்துவதினால்‌. உதாரணம்‌: பிரிஸ்பிட்டேரியன்‌ சபை யார்‌ 
என்பவர்கள்‌ தங்கள்‌ சபையின்‌ பெயரை பிரிஸ்பிட்டர்கள்‌ அல்லது 
மூப்பர்களால்‌ ஆளப்படுதல்‌ என்ற அர்த்தத்தில்‌ உள்ள றரesbuteros 
என்ற கிரேக்க வார்த்தையில்‌ இருந்து பெறுகின்றனர்‌. 

2. நாமகரணத்துவத்தின்‌ மற்றுமொரு அதாரமூலத்தைக்‌ குறிப்பிடவும்‌. 
குறிப்பிட்ட (சல) போதனைகளுக்குத்‌ தேவையற்ற அளவில்‌ 
வலியுறுத்தம்‌ கொடுப்பதால்‌: உதாரணம்‌: பேப்திஸ்துகள்‌, 


127 


baptism (ஞானஸ்நானம்‌) என்பதிலிருந்து; ஜுலியிஷ்ஜளவிவி, 
பரிசுத்த தன்மை என்பதிலிருந்து; ஏழாம்‌ நாள்‌ ஆசரிப்புக்காரர்கள்‌, 
ஓய்வு நாளையும்‌ கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையையும்‌ 


குறிப்பிடுவதிலிருந்து; பெந்தெகொஸ்துகள்‌, 
பெந்தெகொஸ்தேயன்று நடந்த நிகழ்ச்சிகளுக்கு சிறப்புக்‌ கவனம்‌ 
கொடுப்பதிலிருந்து. 


3. நாமகரணத்துவத்தின்‌ இன்னொரு ஆதார மூலத்தைக்‌ குறிப்பிடவும்‌. 
தனிச்‌ சிறப்புள்ள மனிதர்களுக்கு அநாவசியமாக (அதிக) 
மதிப்பளித்தல்‌. உதாரணம்‌: லுத்தரன்கள்‌ என்பவர்கள்‌ மார்ட்டின்‌ 
லுத்தரில்‌ இருந்து வந்தவர்கள்‌; வெஸ்லியர்கள்‌ என்பவர்கள்‌ 
வெஸ்லியில்‌ இருந்து வந்தவர்கள்‌; கால்வினிஸம்‌ என்பது ஜான்‌ 
கால்வினில்‌ இருந்து வந்தது. 

4. நாமகரணத்துவத்தின்‌ வேறொரு ஆதார மூலத்தைக்‌ குறிப்பிடவும்‌. 
இடம்‌ அல்லது (நாட்டின்‌) எல்லைக்‌ கோடுகள்‌. உதாரணங்கள்‌: 
வடக்கு மற்றும்‌ தெற்கு பேப்திஸ்துகள்‌; வடக்கு மற்றும்‌ தெற்கு 
மெத்தடிஸ்டுகள்‌; கும்பர்லேன்டு பிரிஸ்பிட்டர்கள்‌; இங்கிலாந்து 
சபை; இலங்கை மற்றும்‌ இந்திய பெந்தெகொஸ்துகள்‌ (CPM & IPM). 


ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயங்கள்‌ 
கர்த்தருடைய சபையானது மேற்கூறப்பட்ட ஆதார மூலங்களில்‌ 
எதிலிருந்தாவது தோன்றியதா? 
2. சபையை நிலைநாட்டியவர்‌ யார்‌ (மத்‌. 16:18)? 

. சபையின்‌ தலைவர்‌ யார்‌ (எபே. 1:21, 22; கொலோ. 1:18)? 

4. மனிதர்களைப்‌ பின்பற்றுபவர்களைப்‌ பவுல்‌ எவ்வாறு கண்டனம்‌ 
செய்தார்‌ (1 கொரி. 1:10-13)? 

5. சபையானது எந்தச்‌ சொற்பதங்களால்‌ விளக்கியுரைக்கப்பட்டது 
(மத்‌. 16:18; 1 கொரி. 1:2; 1 தீமோ. 3:15; கொலோ. 1:18; அப்‌. 20:28; 
எபி. 12:23; ரோமர்‌ 16:16)? 

6. பவுல்‌ சிலரை “மாம்சத்துக்குரியவர்கள்‌” என்று குறிப்பிட்டது ஏன்‌ 
(1 கொரி. 3:3, 4)? என்றால்‌, இப்படிப்பட்ட யாவற்றையும்‌ குறித்துக்‌ 
கிறிஸ்தவர்களின்‌ எண்ணப்போக்கு எவ்வாறு இருக்க வேண்டும்‌ 
(கொலோ. 2:21, 22)2 

7. மனிதர்களைப்‌ பின்பற்றுபவர்களை இயேசு எவ்வாறு கண்டனம்‌ 
செய்தார்‌ (மத்‌. 15:9, 13)? 

8. ஒருவர்‌ நாமகரணத்துவமானவராவது எவ்வாறு? 
உதாரணங்கள்‌ தரவும்‌. 


ம்‌ 


நாமகரணத்துவம்‌ கண்டனம்‌ செய்யப்படுகின்றது 
1. பிரிவினைகளுக்குக்‌ காரணமானவர்களை எப்படி நடத்த வேண்டும்‌ 
(ரோமர்‌ 16:17, 18)? 
2. பிரிவினைகளைப்‌ பவுல்‌ எவற்றுடன்‌ அட்ட வணைப்படுத்தினார்‌ 


128 


(கலா. 5:19-21)2 

. கொரிந்தியர்கள்‌ எத்தனை அணிகளாகப்‌ பிரிந்திருந்தார்கள்‌ 

(1 கொரி. 1:11, 13)? 

அவர்களின்‌ நிலை பற்றிப்‌ பவுல்‌ கூறியது என்ன (1 கொரி. 3:1-4)? 

. பிரிவினைவாதம்‌ பற்றிப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ கூறப்படுவது என்ன? 

“(மதப்‌) பிரிவு” என்ற வார்த்தையானது hரச5i5 என்ற கிரேக்க 

வார்த்தையிலிருந்து வருகின்றது, இது ஒன்பது முறை (புதிய 

ஏற்பாட்டில்‌) பயன்படுத்தப்படுகின்றது. இது ஒருமுறை கூட நல்ல 

கருத்தில்‌ பயன்படுத்தப்படுவதில்லை. பின்வரும்‌ வசனக்‌ 

குறிப்புகளை வாசிக்கவும்‌: அப்‌. 5:17; 15:5; 24:5, 14; 26:5; 28:22; 

1 கொரி. 11:19; கலா. 5:20; 2 பேது. 2:1. 

௮. இது “$௪” (பிரிவு), “ain” (வெறுப்படைந்த குழு), “heresies” 
(மத எதிர்ப்புக்‌ குழுக்கள்‌) என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 

ஆ. பவுல்‌ (மதப்‌) பிரிவினையாளராய்‌ இருந்ததாகக்‌ குற்றும்‌ 
சாட்டப்பட்ட பொழுது என்ன கூறினார்‌ (அப்‌. 24:14)? 

இ. இந்தப்‌ பிரிவினர்‌ அப்போஸ்கலர்களை எவ்வாறு நடத்தினர்‌ 
(அப்‌. 5:17, 18, 40)? 


129 


12 


சபை: 


இதன்‌ நீறுவன மைப்பு 


இதன்‌ நிறுவன அமைப்பில்‌ உள்ள காரணிகள்‌ 


130 


1. 


சபை என்றால்‌ என்ன (கொலோ. 1:18)? 

௮. “தலை” மற்றும்‌ “உடல்‌” என்பவை நிறுவன அமைப்புக்கு 
எவ்வித கருத்துக்களை அளிக்கின்றன? தலையின்‌ அதிகாரம்‌ 
என்ன (மத்‌. 28:18)? 

ஆ. ரோமர்‌ 12:4, 5 வசனப்‌ பகுதி நிறுவன அமைப்பிற்குத்‌ தரும்‌ 
ஆலோசனை என்ன? 

இ. சபையிலும்‌ சபையின்‌ மேலும்‌ மிக உயர்ந்த அதிகாரம்‌ 
கொண்டவர்‌ யார்‌ (எபே. 1:22, 23)? 

இதன்‌ கண்காணிகள்‌: 

௮. இத்து கிரேத்தா தீவில்‌ விட்டு வைக்கப்பட்டது ஏன்‌ (இத்து 1:5)? 

ஆ. ஒவ்வொரு சடையிலும்‌ பவுல்‌ யாரை நியமித்தார்‌ (அப்‌. 14:23)? 

இ. அப்போஸ்கலர்களின்‌ ஊழியத்தில்‌ அவர்களுடன்‌ நெருங்கிய 
தொடர்பு கொண்டிருந்தது யார்‌ (அப்‌. 15:6, 22, 23)2 

இதன்‌ ஊழியக்காரர்கள்‌: 

௮. அப்போஸ்தலர்கள்‌ எதற்காக ஏழு பேரை நியமித்தார்கள்‌ 
(அப்‌. 6:1-6)2 இப்படி ப்பட்டவர்கள்‌ பிற்பாடு என்னவென்று 
அழைக்கப்பட்டனர்‌ (1 தீமோ. 3:8, 13)? 

ஆ. பிலிப்பியில்‌ இருந்த சபையைப்‌ பவுல்‌ எவ்விதம்‌ விளித்தார்‌ 
(பிலி. 1:1)? 

இதன்‌ உறுப்பினர்கள்‌ - பொதுவான பணித்‌ திறனில்‌ 

செயல்படாதவர்கள்‌: 

௮. அப்போஸ்தலர்கள்‌ சபைக்குழுமம்‌ முழுவதையும்‌ பற்றி 
உரைத்தது எவ்வாறு (அப்‌. 6:2)? 

ஆ. சபை என்ற இந்த சரீரம்‌ எவர்களைக்‌ கொண்டுள்ளது 
(1 கொரி. 12:14, 27)? 

இ. சபை என்னவென்றும்‌ அமைக்கப்படுகின்றது (அப்‌. 20:28)? 

இதன்‌ முழுத்தலைமைத்துவம்‌ - ஐந்து மடங்கு வரம்‌ என்ன 

(எபே. 4:8-11)? 

௮. அப்போஸ்தலர்கள்‌ - கிறிஸ்துவுக்கு கண்கண்ட சாட்சிகளாக 
சாட்சியளிக்க மற்றும்‌ வெளிப்படுத்த. சபை எக்கருத்தில்‌ 
அப்போஸ்தலர்களைக்‌ கொண்டுள்ளது? நியாயாதிபதிகள்‌ 
என்ற வகையில்‌, அவர்களின்‌ சாட்சியமானது புதிய 


ஏற்பாட்டை மட்டும்‌ ஒரே வழி காட்டியாக வெளிப்படுத்திற்று. 
ஆ. தீர்க்கதரிசிகள்‌ - வெளிப்படுத்த மற்றும்‌ போதிக்க; 
இப்பொழுது, போதிக்க. 
சுவிசேஷ ஊழியர்கள்‌ - சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க. 


மேய்ப்பர்கள்‌ - மந்தையைக்‌ கவனிக்க, போஷிக்க மற்றும்‌ 
பாதுகாக்க. 
உ. போதகர்கள்‌ - எல்லாக்‌ காலங்களிலும்‌ அறிவுறுத்த. 


ஆழ்ந்து சிந்திக்கச்‌ சில விஷயங்கள்‌ 


முன்‌ கூறப்பட்ட வற்றிலிருந்து சபை நிறுவன அமைப்பின்‌ கூறுகள்‌ 

யாவற்றையும்‌ குறிப்பிடவும்‌. 

இந்தக்‌ காரணிகள்‌ யாவையும்‌ இல்லாமல்‌ சபையானது 

முழுமையான நிறுவன அமைப்பாக்கப்பட முடியுமா? 

மூப்பர்கள்‌ மற்றும்‌ உதவிக்காரர்கள்‌ இல்லாமல்‌ சபையானது 

எவ்வளவு காலம்‌ செயல்பட வேண்டும்‌? 

மேல்‌ உள்ள சம்‌ கருத்தில்‌ உள்ள தலைவர்கள்‌ முதலாவது எதற்காக 

ஏவுதல்‌ பெற்றார்கள்‌ (எபே. 4:12)? 

௮. அப்படிப்பட்ட ஏவுகலானது எவ்வளவு காலம்‌ தொடர 
வேண்டியிருந்தது (எபே. 4:13)2 

ஆ. இந்த ஏவுதலின்‌ அவசியம்‌ என்ன (எபே. 4:14, 15)? 


மூப்பார்கள்‌ என்பத ற்கான வார்த்தைகள்‌ - படிக்கத்‌ 


தரப்படுகின்றது 
கிரேக்கம்‌: மொழிபெயர்ப்பு: குறிப்பு வசனங்கள்‌ 
Episkopos கண்காணி அப்‌. 20:28; பிலி. 1:1; 1 தீமோ. 3:1; 
தத்து 1:7. 
Presbuteros பிரிஸ்பிட்டர்‌ - மூப்பர்‌ அப்‌. 14:23; 1 தீமோ. 5:1, 17; 
தத்து 1:5; 1 பேது. 5:1. 
Poimen மேய்ப்பர்‌ - போதகர்‌ எபே. 4:11; 1 பேது. 2:25; 5:1, 2. 
Proistemi உங்கள்மேல்‌ ஆளுகை ரோமர்‌ 12:8; 1 தெச. 5:12; 
செய்பவர்‌ 1 தீமோ. 5:17. 
Hegeomai வழிநடத்த, ஆட்சி எபி. 13:7, 17, 24. 
செய்ய 


1. 


“கண்காணி” என்பதன்‌ அர்த்தம்‌ என்ன? 

ஒரு தலையின்‌ /தலைவரின்‌ கழ்‌ காவல்‌ செய்கிறவர்‌, கவனிக்கின்ற 
ஒருவர்‌, மேற்பார்வையிடுகிறவர்‌. 

“பிரிஸ்பிட்டர்‌” மற்றும்‌ “மூப்பர்‌” என்பவற்றின்‌ அர்த்தத்தைக்‌ 
கொடுக்கவும்‌. 

அனுபவத்தில்‌ மேலோங்கியவர்‌, ஒரு முதியவர்‌, ஒரு மூப்பர்‌; 
சபைகளில்‌ முன்னிற்பவர்‌. 


3. “மேய்ப்பர்‌” மற்றும்‌ “போதகர்‌” என்பவற்றை விளக்கப்படுத்தவும்‌. 


131 


132 


இவ்விரண்டையும்‌ ஓன்று சேர்த்து நோக்குகையில்‌, பாதுகாப்பு, 
முன்மாதிரிகள்‌ மற்றும்‌ வழிநடத்துதல்‌ ஆகியவற்றிற்கு மற்றவர்கள்‌ 
தங்களை ஒப்புவிக்கும்‌ நபர்‌(கள்‌). 


. அதிகாரம்‌ செய்ய” என்பதினால்‌ அர்த்தப்படுத்தப்‌ படுகின்ற கருத்து 


என்ன? 

முன்னோடியாய்‌ இருத்தல்‌ (முன்னின்று வழி நடத்துதல்‌), 
கட்டளையிடுதல்‌, மற்றும்‌ மேலானவராயிருத்தல்‌. 
“நடத்துகின்ற” என்பதினால்‌ அர்த்தப்படுத்தப்படுவது என்ன? 
இயக்க, மேற்பார்வையிட. 


. “கண்காணி,” “மேய்ப்பர்‌,” “போதகர்‌” மற்றும்‌ “அதிகாரி” ஆகியவை 


ஒரே பணி நிலையைக்‌ குறிக்கன்றன என்பதை நீங்கள்‌ எவ்விதம்‌ 
அறிகின்றீர்கள்‌? 

கடமைகள்‌ ஒன்று போலவே உள்ளன. ஆகவே ஊழியத்தின்‌ 
முழுமை இதில்‌ உள்ளது. 


, “மேய்ப்பர்கள்‌” (எபே. 4:13) என்ற வார்த்தை எப்பொழுதாவது 


நவீனக்‌ கருத்தில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளதா? 
இல்லை. “சபையின்‌ பாஸ்ட்டர்‌? என்பது வேதரீதியான 
போதனையில்‌ குறைபாடுள்ளதாக இருக்கின்றது. 


15 


சபை: 


இதன்‌ மூப்பர்கள்‌, 


இவர்களின்‌ தகுதிகள்‌ 


தகுதிகள்‌ அட்ட வணைப்படுத்த ப்படுன்றன 


எதிர்மறை வசனக்‌ குறிப்புகள்‌ 
அடையாளங்கள்‌ 
சண்டை பண்ணாதவன்‌ 1 தீமோ. 3:3 
(போராட்டமின்மை) 
பண ஆசை இல்லாதவன்‌ 1 தீமோ. 38:3; 
(இழிவான ஆதாயத்தை தீத்து 1:7 
இச்சிக்காதவன்‌) 
அடியாதவன்‌ 1 தீமோ. 3:3; தீத்து 1:7 
நூதன சீஷன்‌ 1 தீமோ. 3:6 


மதுபானப்‌ பிரியன்‌ 


தன்‌ இஷ்டப்படி 
செய்யாதவன்‌ 


முற்கோபமில்லாதவன்‌ 


நேர்மறை 
அடையாளங்கள்‌ 
போதக சமர்த்தன்‌ 


1 தீமோ. 3:3; தீத்து 1:7 
தத்து 1:7 


தத்து 1:7 


1 தீமோ. 3:2 


குற்றஞ்சாட்டப்படாதவன்‌ 1 தீமோ. 3:2; 


சாந்த குணம்‌ 
அந்நியரை உபசரித்தல்‌ 


புறம்பானவர்களால்‌ 
நற்சாட்சி 

விசுவாசமுள்ள 
பிள்ளைகளைக்‌ 
கொண்டிருத்தல்‌ 

வசனத்தைப்‌ பற்றிக்‌ 
கொள்ளுதல்‌ 


இத்து 1:6 


1 தீமோ. 3:3 
1 தீமோ. 3:2 


1 தீமோ. 3:7 


தத்து 1:6 


1 தீமோ. 3:2 


அர்த்தம்‌ 


சண்டையிடாமை (கலகம்‌ 
பண்ணாதவர்‌) 
பொருளாசையில்லாமை 


முரட்டாட்டமில்லாமை 

புதிதாய்‌ மனம்மாறியவராய்‌ 
இல்லாமை 

மதுவுக்கு அடிமையாக 
இல்லாமை 

தன்‌ வழியே போகத்‌ 
தீர்மானம்‌ செய்யாமை 


எரிச்சல்‌ இல்லாமை 


போதிக்கும்‌ திறனும்‌ 
ஆயத்தமும்‌ 

அவருக்கெதிராகக்‌ குற்றம்‌ 
ஒன்றும்‌ நிரூபிக்கப்படக்‌ 
கூடாமை 

பொறுமை, தாழ்மை 

அந்நியரை நேசித்தல்‌ - 
சிந்தித்தல்‌ 

புறம்பே இருப்பவர்களால்‌ 
மதிக்கப்படுதல்‌ 

விசுவாசம்‌ நிறைந்த 


பிள்ளைகள்‌ 


வசனத்தின்‌ மீது பற்றுறுதி 


133 


பரிசுத்தவான்‌ தீத்து 1:8 இருதயத்திலும்‌ வாழ்விலும்‌ 


ஒப்புக்‌ கொடுத்தலும்‌ 


பத்தியும்‌ 
ஒரே மனைவியை 1 தீமோ. 3:2; பல மனைவிகள்‌ இல்லாமை 
உடைய புருஷன்‌ தத்து 1:6 செயல்களில்‌ நேர்மை 
நீதிமான்‌ தத்து 1:8 நல்ல விஷயங்கள்‌ மற்றும்‌ 
நல்லவை மேல்‌ தத்து 1:8 நல்ல மனிதர்களை 
பிரியமுள்ளவன்‌ நேசித்தல்‌ 
யோக்கியதையுள்ளவன்‌ 1 தீமோ. 3:2 நன்னடத்தை - 
பாங்கான நடக்கை 
குன்‌ சொந்தக்‌ குடும்பத்தை 1 தீமோ. 3:4; இத்து 1:6 தனது வீட்டைத்‌ தக்கவாறு 
நன்றாய்‌ நடத்துகின்றவன்‌ ஆளுகின்ற தன்மை 
குன்‌ பிள்ளைகளைக்‌ 
கீழ்ப்படியப்‌ 
பண்ணுகிறவன்‌) 
இச்சையடக்கமுள்ளவன்‌ தீத்து 1:8 குன்னை ஆளுதல்‌ 
தெளிந்த புத்தியுள்ளவன்‌ 1 தீமோ. 3:2 ஆரோக்கிய மனம்‌ - 
தெளிவான தன்மை 
உணர்வுக்‌ தத்து 1:8 சுயமறுப்பு; மதுபானம்‌ 
கட்டுப்பாடுள்ளவன்‌ பண்ணாமை 
ஜாக்கிரதையுள்ளவன்‌ 1 தீமோ. 3:2 கவனம்‌ நிறைந்த தன்மை 
கண்டனம்‌ 1 தீமோ. 3:7 புறம்பேயிருந்து 
செய்யப்படாதவன்‌/ 
தூஷிக்கப்படாதவன்‌ 


ஆழ்ந்து சிந்திக்கச்‌ சில விஷயங்கள்‌ 


N 


134 


. மூப்பரின்‌ தகுதிகளில்‌ உள்ள எதிர்மறை அடையாளங்கள்‌ 
எத்தனை? 

அவரது தகுதிகளில்‌ உள்ள நேர்மறை அடையாளங்கள்‌ எத்தனை? 
பணத்துடனான அவரது தொடர்பை விளக்கப்படுத்தும்‌ 
அடையாளம்‌ எது? 

அவரது வீட்டாருக்கு அவர்‌ செய்ய வேண்டியவற்றைக்‌ கூறும்‌ 
அடையாளங்களைக்‌ குறிப்பிடவும்‌. 

மற்ற நபர்கள்‌ - புறம்பே உள்ளவர்களுக்குச்‌ செய்ய 
வேண்டியவற்றைக்‌ குறிப்பிடும்‌ பண்புகள்‌ யாவை? 

தேவனுடைய வசனத்திற்குச்‌ செய்ய வேண்டியதைக்‌ குறிப்பிடும்‌ 
அடையாளங்கள்‌ யாவை? 

இச்சையடக்கத்தைக்‌ குறிப்பிடும்‌ அடையாளங்களைக்‌ கூறவும்‌. 
ஆரோக்கியமான முடிவு பற்றிக்‌ குறிப்பிடும்‌ அடையாளங்கள்‌ 
யாவை? 

அர்த்தத்தில்‌ ஒன்று போலிருக்கும்‌ சில அடையாளங்களைக்‌ 
குறிப்பிடவும்‌. 

“குற்றமற்ற தன்மை” என்பது பாவமற்ற தன்மை என்று 
அர்த்தப்படுகின்றதா? 


11. 


12. 


13. 
14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


மூப்பர்‌ இந்த அடையாளங்கள்‌ யாவற்றையும்‌ முற்றாகக்‌ 

கொண்டிருக்க வேண்டுமா அல்லது ஓரளவு என்ற கருத்தில்‌ 

கொண்டிருக்க வேண்டுமா? 

௮. இவை எல்லாவற்றையும்‌ முற்றாகக்‌ கொண்டுள்ள மூப்பர்‌ 
ஒருவரை உங்களுக்குத்‌ தெரியுமா?/நீங்கள்‌ அறிந்துள்ளீர்களா? 

ஆ. இவை எல்லாவற்றையும்‌ ஓரளவு கொண்டுள்ள மூப்பர்‌ 
ஒருவரை உங்களுக்குத்‌ தெரியுமா? 

தனி மனிதர்‌ ஒருவர்‌/ஒரே ஒரு மனிதர்‌ மூப்பராய்‌ இருக்க 

முடியுமா? 

பிள்ளைகள்‌ இல்லாத மனிதர்‌ மூப்பராய்‌ இருக்க முடியுமா? 

கிறிஸ்தவர்களாய்‌ இராத பிள்ளைகளைக்‌ கொண்ட மனிதர்‌ 

மூப்பராய்‌ இருக்க முடியுமா? 

இந்த அடையாளங்கள்‌ யாவற்றையும்‌, சாத்தியமென்றால்‌ 

ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ விரும்ப வேண்டாமா? 

அப்படியென்றால்‌, ஒரு மூப்பர்‌ என்பவர்‌ எவ்விதத்தில்‌ 

மற்றவர்களை விட மேன்மைப்படுகின்றார்‌? 

வசன ரீதியான மூப்பர்களால்‌ “புறம்பே உள்ளவர்கள்‌” எவ்வாறு 

பாதிக்கப்படுகன்றனர்‌/செயல்விளைவு பெறுகின்றனர்‌? 

வசன ரீதியற்ற மூப்பர்களால்‌ புறம்பே உள்ளவர்கள்‌ எவ்வாறு 

பாதிக்கப்படுகின்றனா்‌? 

மூப்பர்‌ என்பவர்‌ சற்றே மட்டும்‌ மதுபானம்‌ பண்ணுறெவராய்‌ 

இருக்கலாமா? “இச்சையடக்கம்‌” (௭௨16) என்பது இதைத்‌ தான்‌ 

அர்த்தப்படுத்துகின்றதா? 

மூப்பர்‌ திரைப்படங்களைக்‌ காணச்‌ செல்லலாமா? (இத்து 2:7, 8)? 

அவர்‌ மல்யுத்தப்‌ போட்டிகள்‌, நடனங்கள்‌, அல்லது மதுபான 

விருந்துகள்‌ நடக்கும்‌ இடங்களுக்குச்‌ செல்லலாமா (1 தெச. 5:22)? 


135 


14 


சபை: 


இதன்‌ மூப்பர்கள்‌, இவர்கள்‌ 


எப்படி ஏற்பருத்தப்பட மற்றும்‌ 
விலக்கப்பட இருக்கின்றனர்‌? 


மூப்பர்கள்‌ எவ்வாறு ஏற்படுத்தப்படுகின்றனர்‌? 
1. சபையில்‌” மற்றும்‌ சபையின்‌ “மீது” மூப்பர்களை உண்மையாக யார்‌ 
ஏற்படுத்துகின்றார்‌ (அப்‌. 20:28)? 
2. மூப்பார்களின்‌ தகுதிகளை வெளிப்படுத்தியவர்‌ யார்‌ (யோவா. 16:13)? 
௮. மூப்பர்களை ஏற்படுத்துதல்‌ அல்லது அவர்களின்‌ தகுதிகளை 
விளக்கப்படுத்துதல்‌ ஆகியவற்றை உண்மையிலேயே பரிசுத்த 
ஆவியானவரே செய்கின்றாரா? 
ஆ. மூப்பர்களிடம்‌ கேட்டுக்கொள்ளப்படும்‌ இந்தத்‌ தகுதிகள்‌ 
யாவை? (பாடம்‌ 13ல்‌ அட்டவணையைக்‌ காணவும்‌.) 
இ. என்றால்‌, இந்தத்‌ தகுதிகள்‌ எவ்வாறு அடையப்படுகின்றன 
(2 தீமோ. 2:15; 1 தீமோ. 3:1)? 


தேர்வு செய்தல்‌ 
1. முதல்‌ உதவிக்காரர்களைத்‌ தேர்வு செய்ததில்‌, தகுதிகளைக்‌ 

குறிப்பிட்டவர்‌ யார்‌ (அப்‌. 6:2, 3)? 

அவர்களைத்‌ கேர்ந்தெடுத்தது யார்‌ (அப்‌. 6:5, 692 

௮. அந்த வேண்டுகோளுக்கு “சபையார்‌” எவ்விதத்தில்‌ 
பதில்செயல்‌ செய்தார்கள்‌ (அப்‌. 6:5)? 

ஆ. மூப்பர்களைக்‌ தேர்ந்தெடுப்பதில்‌, இந்தச்‌ செயல்முறை 
ஞானமுள்ளதாக இருக்காதா? 

இ. மூப்பர்களைத்‌ தேர்ந்தெடுப்பதில்‌ சபையார்‌ யாவரும்‌ 


பங்கேற்கக்‌ கூடாதா? 
இப்படிப்பட்ட மனிதர்களைக்‌ கண்டறிந்துள்ள நிலையில்‌, 
அவர்களை சடையார்‌ கேர்ந்தெடுக்கக்‌ கூடாதா? 
ஈ. கண்காணிக்கப்படுகின்றவர்கள்‌ தங்களைக்‌ கண்காணிப்பவர்‌ 
களைக்‌ கோர்ந்தெடுப்பதில்‌ குரல்‌ கொடுக்கக்‌ கூடாதா? 
2. மூப்பர்களைத்‌ தேர்ந்தெடுப்பதில்‌ செய்யக்‌ கூடாதது என்ன? 


136 


௮. பணியை நாடுகின்றவர்கள்‌ சபையாரிடத்தில்‌ பிரச்சாரம்‌ 
செய்யக்‌ கூடாதா (ரோமர்‌ 12:10)? 
கனம்‌ பண்ணுவதில்‌, ஒருவர்‌ மற்றவரிடம்‌ எவ்வித உணர்வை 
வெளிப்படுத்த வேண்டும்‌ (ரோமர்‌ 12:10 ஆ)? 

ஆ. சபையின்‌ ஊழியர்‌, மூப்பார்களின்‌ நியமனத்தில்‌ கட்டுப்பாடு 
செலுத்த வேண்டுமா (1 தீமோ. 4:12)? 

இ. இன்னொரு (மூப்பர்‌) “விலகுதல்‌” அல்லது “இருத்தல்‌” 
என்பதைத்‌ தீர்மானிக்கும்‌ வகையில்‌ மூப்பர்கள்‌ 
தேர்ந்தெடுக்கப்‌ பட வேண்டுமா? 
பிரசங்கியார்‌ “விலகுதல்‌” அல்லது “இருத்தல்‌” என்பதைத்‌ 
தீர்மானிக்கும்‌ வகையில்‌ மூப்பர்கள்‌ தேர்ந்தெடுக்கப்பட 
வேண்டுமா? 


நியமிக்கப்படுதல்‌ 


1. 


2. 


உதவிக்காரர்களை சபையார்‌ தேர்ந்தெடுத்த பிறகு, 

அப்போஸ்தலர்கள்‌ என்ன செய்தனர்‌ (அப்‌. 6:6)? 

இப்பொழுது சபையார்‌ மனிதர்களைக்‌ தேர்ந்தெடுத்த பிறகு, என்ன 

செய்யப்பட வேண்டும்‌? 

௮. தேர்ந்தெடுத்தலும்‌ மற்றும்‌ நியமித்தலும்‌ இருந்ததா? 

ஆ. மூப்பர்களைத்‌ தேர்ந்தெடுப்பதில்‌ இந்தச்‌ செயல்முறைமை 
பின்பற்றப்படக்‌ கூடாதா? 

சபைகள்‌ நிலைநாட்டப்பட்ட பொழுது பவுலும்‌ சீலாவும்‌ என்ன 

செய்தனர்‌ (அப்‌. 14:23)? 


3. இத்துவை கிரேத்தாவில்‌ (பவுல்‌) விட்டு வந்தது ஏன்‌ (இத்து 1:5)? 


4. 


௮. இந்த வசனக்‌ குறிப்புகள்‌, எல்லா மூப்பர்களுமே 
நியமிக்கப்பட்டனர்‌ என்று போதிப்பதில்லையா? 

ஆ. எவ்விதமான அசரிப்புடன்‌ மூப்பர்கள்‌ தேர்வு செய்யப்பட்டு, 
நியமிக்கப்பட வேண்டும்‌ (கொலோ. 3:17)? 
பவுலின்‌ வேண்டுகோளை (பிலி. 4:9) மனப்பாடம்‌ செய்யவும்‌. 
தொடக்க கால சபைகளில்‌ மூப்பர்களை நியமித்த முறை பற்றி 
விவாதம்‌ செய்ய முடியும்‌, ஆனால்‌ அதன்‌ ஆசரிப்புத்‌ 
குன்மையானது அப்பொழுதும்‌ இப்பொழுதும்‌ கேள்வி 
கேட்கப்பட முடியாததாகவே உள்ளது. 

இ. மூப்பர்களை நியமிப்பதில்‌ பிரசங்கியார்‌ ஏன்‌ எச்சரிக்கையாக 
இருக்க வேண்டும்‌ (1 தீமோ. 5:22)? மூப்பர்களைத்‌ 
தேர்ந்தெடுத்து, செய்வதில்‌ பிரசங்கியார்‌ எந்த வகையில்‌ 
உதவலாம்‌? அவருடைய ஊழியத்தின்‌ பண்பு என்னவாக 
இருக்க வேண்டும்‌ (த்து 2:7, 8)? 

உதவிக்காரர்களையும்‌ மூப்பர்களையும்‌ நியமித்தவர்‌ யார்‌ (அப்‌. 6:6; 

14:23; தீத்து 1:5)? 

அ. தேர்ந்தெடுத்தல்‌ மற்றும்‌ நியமனம்‌ இல்லாது எவரொருவராவது 
இப்பணிப்‌ பொறுப்பைக்‌ கற்பிதம்‌ செய்து கொள்ள முடியுமா? 


137 


ஆ. இந்தத்‌ தகுதிகள்‌ உடைய எல்லாரும்‌, தேர்ந்தெடுத்தலோ 
அல்லது நியமனமோ இல்லாமல்‌ மூப்பர்களாகச்‌ செயல்பட 
வேண்டுமா? 
அப்படியென்றால்‌, கோந்தெடுத்தலும்‌ நியமனமும்‌ எதற்காக? 

இ. என்றால்‌, ஒருவர்‌ எப்பொழுது மூப்பராக ஊழியம்‌ செய்ய 
வேண்டும்‌ (த்து 1:5)? 


மூப்பர்கள்‌ எவ்வாறு விலக்கப்படுகின்றனார்‌? 


1. 


2. 


138 


மூப்பர்‌ ஒருவர்‌, மூப்பரின்‌ ஊழியத்தைச்‌ செய்யத்‌ தவறினால்‌, அவர்‌ 

மூப்பர்‌ என்று கருதப்பட முடியுமா? 

மூப்பர்‌ ஒருவர்‌ எப்பொழுது நீக்கப்பட வேண்டும்‌? 

அவரிடத்தில்‌ ஒப்புவிக்கப்பட்ட நம்பிக்கைக்கு அவர்‌ உண்மை 

யற்றவராகும்‌ பொழுது. 

ஒரு மூப்பர்‌ சபையில்‌ ஊழியம்‌ செய்வதற்கான தம்‌ தகுதியை 

எப்பொழுது இழக்கின்றார்‌? 

அவரது செயல்பாடற்ற தன்மையினால்‌ அல்லது கேள்விக்குரிய 

நடக்கையினால்‌. பிறகு அவர்‌ நீக்கப்பட வேண்டும்‌. 

௮. “ஒரு தரம்‌ மூப்பரானவர்‌ எப்பொழுதும்‌ மூப்பராகவே 
இருக்கின்றாரா?” 

ஆ. “ஒரு தரம்‌ கிறிஸ்தவரானவர்‌ எப்பொழுதும்‌ கிறிஸ்தவராகவே 
இருக்கின்றாரா?” 

இ. என்றால்‌, பின்வரும்‌ கூற்று எவ்வாறுள்ளது?: “ஒரு கோவேறுக்‌ 
கழுதை தனது கழுதைக்குரிய இயல்பை மாற்ற முடியாதது 
எப்படியோ அப்படியே ஒருவர்‌ தம்‌ மூப்பர்‌ என்ற நிலையை 
விட்டு விலகி விட முடியாது.” 

தகுதியற்ற மூப்பரை நீங்குவதில்‌ பங்கேற்க வேண்டியவர்‌ யார்‌? 
அவரைக்‌ தேர்ந்தெடுத்து நியமித்தவர்களே - அப்போதுள்ள (மற்ற) 
மூப்பர்களின்‌ வழிநடத்துதலினால்‌. 

மூப்பர்களின்‌ நிலை என்ன (1 தீமோ. 3:1)? 

௮. ஒருவர்‌ தும்‌ பணிக்கடமையை விட்டு விலக முடியாதா? 


ஆ. அப்படிப்பட்டவர்‌ எப்பொழுது விலக வேண்டும்‌? 


15 


சபை: 


இதன்‌ மூப்பர்கள்‌, 


அவர்களின்‌ கடமைகள்‌ 


சுய ஒழுங்கு 
1. பவுல்‌, “எச்சரிக்கையாயிருங்கள்‌” என்று யாருக்குக்‌ கூறினார்‌ (அப்‌. 
20:28)? 
௮. இந்தக்‌ கொள்கை 2 கொரி. 13:5ல்‌ எவ்வாறு எடுத்துரைக்கப்‌ 
படுகின்றது? 


ஆ. மற்றவர்களை இரட்சிக்கும்‌ முன்னர்‌ செய்ய வேண்டிய இரு 
விஷயங்கள்‌ யாவை (1 தீமோ. 4:16) 

இ. முதலாவது யாருடைய வீடானது (நன்றாய்‌) நடத்தப்பட 
வேண்டும்‌ (1 தீமோ. 3:4, 5)? 


மற்றவர்கள்‌ மீது - சபையின்‌ மீது கவனமாய்‌ 


இருத்தல்‌ 
1. இந்த கவனம்‌ நிறைந்த தன்மை யார்‌ மீது செலுத்தப்பட 
வேண்டியதாய்‌ உள்ளது (அப்‌. 20:28)? 
அ. சபை என்பது “மந்தை” என்றிருந்தால்‌, மூப்பர்கள்‌ யாராக 
இருக்கின்றனர்‌? 
ஆ. தேவனுடைய வீட்டில்‌ மேய்ப்பர்களுக்குள்ள தகுதி நிலைகள்‌ 
இரண்டினைக்‌ குறிப்பிடவும்‌ (1பேது. 5:4)? 
2. 1 பேதுரு 5:2ல்‌, முதல்‌ வாக்யெமானது கவனித்தலின்‌ அடுத்த 
படிநிலையைத்‌ தருகின்றது, அது என்ன? 
௮. “தேவனுடைய மந்தையை மேய்த்து” என்பது எதனை அர்த்தப்‌ 
படுத்துகின்றது? 
ஆ. “தேவனுடைய மந்தையை” மேய்ப்பதில்‌ அடங்கியுள்ள ஆறு 
விஷயங்களைக்‌ குறிப்பிடவும்‌ (1 தெச. 5:14, 15). 
3. மூப்பர்கள்‌ எதை “உத்தரவாதம்‌ பண்ணுகிறவர்களாய்‌” விழித்திருக்க 
வேண்டும்‌ (எபி. 13:17)? 
௮. அவர்கள்‌ ஏன்‌ இவ்வாறு விழித்திருக்க வேண்டும்‌? இரண்டு 
காரணங்களைத்‌ தரவும்‌ (எபி. 13:17). 
ஆ. மூப்பர்கள்‌ மந்தையை அறிந்திருக்க வேண்டாமா? அவர்கள்‌ 


139 


எத்தனை பேர்‌ உள்ளனார்‌? அவர்கள்‌ யார்‌ என்று அறிய 
வேண்டாமா? அவர்கள்‌ எவ்வாறு வாழ்கின்றனர்‌? அவர்கள்‌ 
எங்கே வாழ்கின்றனார்‌? 

பழங்கால மேய்ப்பர்கள்‌ தங்கள்‌ மந்தையை எவ்வளவு நன்றாய்‌ 
அறிந்திருந்தனர்‌ (யோவா. 10:3)? இதற்குப்‌ பதில்‌ தரும்‌ 
வகையில்‌, மேய்ப்பனை ஆடுகள்‌ எவ்வளவு நன்றாய்‌ 
அறிந்திருந்தன (யோவா. 10:4, 5)2 


ஆவிக்குரிய உணவைத்‌ தரும்‌ நிர்வாகிகள்‌ 
1. மூப்பர்கள்‌ தேவனுடைய மந்தைக்கு எவ்வாறு ஊட்டம்‌ அளிக்க 
வேண்டியவர்களாய்‌ உள்ளனர்‌ (அப்‌. 20:28)? 


௮. 


ஆ. 


கிறிஸ்துவுக்குள்‌ உள்ள குழந்தைகளுக்குக்‌ கொடுக்கப்பட 
வேண்டியது என்ன (1 பேது. 2:2)? அவர்களுக்கு ஏன்‌ 
இவ்விதமான உணவு அளிக்கப்பட வேண்டும்‌ (எபி. 5:13)? 
கொரிந்தியர்களில்‌ சிலருக்குப்‌ பவுல்‌ ஏன்‌ இவ்விதமாய்‌ 
உணவளித்தார்‌ (1 கொரி. 3:2, 3)? 

முழு வளர்ச்சி பெற்ற மனிதர்களுக்குக்‌ கொடுக்கப்பட 
வேண்டியது என்ன (எபி. 5:14)? 


2. வசனத்தின்‌ பாலையும்‌ பலமான உணவையும்‌ மூப்பர்கள்‌ எவ்வாறு 
தர வேண்டும்‌ (1 தெச. 5:14, 15)? 

3. மூப்பர்கள்‌ மந்தையின்‌ “இரத்தப்‌ பழியிலிருந்து நீங்கலாக” 
இருப்பது எப்பொழுது (அப்‌. 20:26, 27)? 


௮. 


ஆ. 


அவர்கள்‌ எதனைப்‌ பின்வாங்காமல்‌ காத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌? எவ்வாறு (1 தீமோ. 3:9)? 

போதனை யாவும்‌ செய்ய வேண்டும்‌ என்பது மூப்பர்களுக்கு 
அவசியமா (எபே. 4:11ஆ)? 

இகைச்‌ செய்ய வெற்றிகரமாகவும்‌ ஞானமாகவும்‌ 
மற்றவர்களைத்‌ தேர்ந்து கொள்ளுதல்‌ ஆகாதா? 
பிரசங்கித்தல்‌ மற்றும்‌ போதித்தல்‌ யாவும்‌ யாருடைய 
மேற்பார்வையின்‌ கழ்‌ செய்யப்பட வேண்டும்‌? 

சுவிசேஷக்‌ கூட்டங்கள்‌ மற்றும்‌ உள்ளூர்ப்‌ பிரசங்கித்தல்‌ 
ஆகியவற்றை யார்‌ தலைமையேற்று நடத்த வேண்டும்‌? 
சுவிசேஷகரும்‌ உள்ளூர்ப்‌ பிரசங்கியாரும்‌ பிரசங்கிக்க 
வேண்டியது என்ன (2 தீமோ. 4:2)? 

பிரசங்கியார்களும்‌ போதகர்களும்‌ என்ன செய்யுமாறு 
மூப்பர்கள்‌ கவனித்துக்‌ கொள்ள வேண்டும்‌ (அப்‌. 20:27)? 


தேவனுடைய வீட்டை ஆளுதல்‌ /நடத்துதல்‌ 
1. மூப்பர்கள்‌ ஆள்பவர்களாய்‌ உள்ளார்களா (1 தெச. 5:12; 1 தீமோ. 5:17)? 


௮. 


140 


அவர்கள்‌ எவற்றுடன்‌ ஆளுகை செய்ய வேண்டும்‌ 
(ரோமர்‌ 12:8)? இவ்விதமாக அவர்கள்‌ ஆளுகை செய்தால்‌ 


அவர்கள்‌, ஊழியங்கள்‌ யாவற்றையும்‌ தூண்டி விடுவார்களா? 
ஆ. அவர்கள்‌ எவ்வாறு ஆளுகை செய்ய வேண்டும்‌ 
(1 தீமோ. 5:17)? 
இ. எபி. 13:7ஐப்‌ படிக்கவும்‌. அவர்கள்‌ எதைப்‌ போதிப்பதினால்‌ 
ஆளுகை செய்ய வேண்டும்‌? 

ஈ. எபி. 13:7ன்‌ கடைசி இரு வாக்கியங்களைப்‌ படிக்கவும்‌. இது 
மூப்பர்கள்‌ எவ்விதமாய்‌ ஆளுகை செய்ய வேண்டும்‌ என்று 
போதிக்கின்றது? 

உ. இ மற்றும்‌ ஈ ஆகியவற்றிலிருந்து, மூப்பர்கள்‌ மிகவும்‌ 
செயல்விளைவுடன்‌ ஆளுவது எவ்வாறு? 


க வாய்ந்த மூப்பரின்‌ அறிவுரை 
எஜமானருடைய ஊழியத்தில்‌ இவ்வாறு அனுபவம்‌ வாய்ந்தவர்‌ 
யார்‌ (1 பேது. 1:1; 5:1)? 

2. சக மூப்பர்களுக்கு அறிவுரை கூற யாரால்‌ முடியும்‌ (1 பேது. 5:1)? 

3. கண்காணிப்பு எந்த விதத்தில்‌ செயல்படுத்தப்படக்‌ கூடாது 
(1 பேது. 5:2ஆ 3௮)? செய்யக்‌ கூடாத மூன்று விஷயங்கள்‌ யாவை? 

4. கண்காணிப்பு எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும்‌ 

(1 பேது. 4:2௮, 3ஆ)? 

கண்காணிப்பைச்‌ செயல்படுத்துவதில்‌ செய்யப்படுகின்ற 

விஷயங்கள்‌ எத்தனை/யாவை (1 பேது. 5:2௮, 3ஆ)? 

௮. “கண்காணிப்பைச்‌ செயல்படுத்துதலின்‌” சக்தி என்ன? 
மூப்பர்கள்‌ சபை நடவடிக்கைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக 
இருக்க வேண்டியவர்களா? 

ஆ. அவர்கள்‌ எல்லா ஊழியங்களையும்‌ செய்ய வேண்டுமா, 
அல்லது ஊழியம்‌ ஞானத்துடன்‌ செய்யப்படுகிறதா 
என்று அவர்கள்‌ கவனிக்க வேண்டுமா? 

இ. போதகர்கள்‌ யாவரிடத்திலும்‌ அவர்கள்‌ (மூப்பர்கள்‌) கேட்டுக்‌ 
கொள்ள வேண்டியது என்ன (1 தீமோ. 4:12)? எது கெளிவாய்‌ 
இருக்க வேண்டும்‌ (த்து 2:7ஆ, 8)? 

5. உண்மை நிறைந்த மூப்பர்களுக்குக்‌ கடைக்கும்‌ பலன்‌ என்ன 

(1 பேது. 5:4)? 


747 


16 


சபை: 


மப்பர்களிடத்தில்‌ இதன்‌ 


உறுப்பினர்களின்‌ கடமைகள்‌ 


மரியாதை செலுத்தல்‌ 

1. மூப்பர்களிடத்தில்‌ ஒருவர்‌ தமது முழு உறவுமுறையை எவ்வாறு 
அறியலாம்‌ (2 தீமோ. 3:16, 17)? 

2. பவுல்‌ எதைக்‌ குறித்துச்‌ சகோதரர்களுக்குப்‌ புத்தி கூறினார்‌ 
(1 தெச. 5:12)? 
௮. மூப்பர்களை “அறிதல்‌” என்பது எதனை அர்த்தப்படுத்துகின்றது? 

அவர்களை மதித்து, ஒப்புக்‌ கொண்டு, உயர்வாக எண்ணுதல்‌. 

ஆ. அவர்கள்‌ எவ்வாறு மதிக்கப்பட வேண்டும்‌ (1 தெச. 5:13)? 

(1.) அவர்கள்‌ ஏன்‌ இவ்வாறு உயர்வாக மதிக்கப்பட 
வேண்டும்‌ (1 தெச. 5:13)? 

(2.) உறுப்பினர்கள்‌, மூப்பர்களைப்‌ பற்றி இழிவாய்ப்‌ 
பேசவோ அல்லது அவர்களுடைய ஆளுகைகளை 
மதியாமல்‌ இருக்கவோ செய்யலாமா? 

3. மூப்பர்களிடம்‌ எப்பொழுதும்‌ காட்ட வேண்டிய மதிப்புமிக்க 
செயல்கள்‌ யாவை (எபி. 13:24)? 


ஆளப்படுகிறவர்களாய்‌ இருத்தல்‌ 
1. கண்காணிகளுக்கு எவ்வகையில்‌ சித்தம்‌ நிறைந்த நன்றியுணர்வு 
காண்பிக்கப்பட வேண்டும்‌ (எபி. 13:7)2 
௮. அவர்களின்‌ விசுவாசத்தை எவ்வாறு மதிக்க வேண்டும்‌ 
(எபி. 13:7)? 
ஆ. கிறிஸ்து அவ்வளவு செயல்‌ வலிவுடன்‌ போதித்தது எவ்வாறு 
(1 பேது. 2:21)2 
இ. மூப்பார்கள்‌ எந்த அளவுக்குப்‌ போலச்‌ செய்யப்பட வேண்டும்‌ 
(1 கொரி. 11:1)? 
2. ஆளுபவர்களின்‌ விருப்பங்கள்‌ மற்றும்‌ கட்டளைகள்‌ எவ்வாறு 
மதிக்கப்பட வேண்டும்‌ (எபி. 13:17)? 
அவர்களுக்கு இவ்விதமாகக்‌ கீழ்ப்படிய வேண்டியது ஏன்‌ 
(எபி. 13:17)? 
3. பேதுரு “இளைஞர்களுக்கு” எவ்வாறு புத்தி கூறினார்‌ (1 பேது. 5:5)? 


142 


குற்காக்கப்படுதல்‌, கனம்‌ பண்ணப்படுதல்‌ மற்றும்‌ 


ஆகரிக்கப்படுதல்‌ 


1. 


எல்லாக்‌ காலங்களிலும்‌ பிரசங்கியாருடைய எண்ணப்போக்கு 

எப்படியிருக்க வேண்டும்‌ (1 தீமோ. 5:1-3)? 

இந்தக்‌ கட்டுப்பாடுகள்‌ பிரசங்கியார்களுக்கு மட்டும்‌ வரையறுக்கப்‌ 

பட்டுள்ளதா? 

மூப்பர்களின்‌ நேர்மையானது எவ்வாறு தற்காக்கப்பட 

வேண்டியுள்ளது (1 தீமோ. 5:19)? 

அ. ஆனால்‌ கடிந்து கொள்ளப்பட வேண்டியவர்‌ யார்‌? எவ்வாறு? 
ஏன்‌ (1 தீமோ. 5:20)? 

ஆ. தீத்து எவ்விதம்‌ கடிந்து கொள்ள வேண்டியவராய்‌ இருந்தார்‌ 
(இத்து 2:15)? 

“நன்றாய்‌ விசாரணை” செய்கிறவர்களை எவ்வாறு எண்ண 

வேண்டும்‌ (1 தீமோ. 5:17)? 

௮. மூப்பர்களின்‌ இந்த விசேஷித்த தனிச்சிறப்பு யாருடன்‌ 
பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும்‌ (1 தீமோ. 5:17)? 
இதைப்‌ பற்றி வேத வசனம்‌ கூறுவது என்ன (1 தீமோ. 5:18)? 

ஆ. சராசரியான மூப்பர்களைத்‌ திறனற்றவர்களாக்குவது எது? 
அவரது உலகப்‌ பிரகாரமான பணி - வசனத்தை நெருங்கிப்‌ 
போடும்‌ சில விஷயங்களைக்‌ குறிப்பிடுக (மத்‌. 13:22). 

இ. மூப்பர்கள்‌ ஊழியத்திற்குத்‌ தங்களின்‌ முழு நேரத்தையும்‌ 
ஒப்புவிக்க முடியவில்லையென்றால்‌, அவர்கள்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌? 
அவ்வாறு செய்ய அவர்கள்‌ முழு நேர ஊழியர்களைப்‌ பணிக்கு 
அமர்த்திக்‌ கொள்ள வேண்டுமா? 

ஈ. சபையின்‌ ஊழியத்தைத்‌ தேவனுக்குப்‌ பிரியமுள்ளதாக்குவது 
எது? 
அது (ஊழியம்‌) மூப்பர்களின்‌ மேற்பார்வையின்‌ கீழ்‌ 
செய்யப்படும்படியாகக்‌ காணுவதே ஆகும்‌. 


சிந்தனைக்குச்‌ சில வினாக்கள்‌ 


1. 


2. 


மேய்ப்பார்கள்‌ கவனிக்க வேண்டியவர்களாய்‌ இருந்தால்‌, மந்தை 
செய்ய வேண்டியது என்ன? 

மூப்பர்கள்‌ கண்காணிகளாய்‌ இருக்கிறார்கள்‌ என்றால்‌, 
கண்காணிக்கப்படுகின்றவர்கள்‌ என்னவாக இருக்கின்றனர்‌? 
மூப்பர்கள்‌ மந்தையைப்‌ போஷிக்க வேண்டும்‌ என்றால்‌, 
உறுப்பினர்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌? 

மூப்பர்கள்‌ வழிநடத்த வேண்டும்‌ என்றால்‌, உறுப்பினர்கள்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌? 

மூப்பர்கள்‌ ஆளுகை செய்ய வேண்டும்‌ என்றால்‌, உறுப்பினர்கள்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌? 


143 


12. 


144 


. மூப்பர்கள்‌ மந்தையைக்‌ குறித்துக்‌ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்‌ 


என்றால்‌, உறுப்பினர்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌? 


. மூப்பார்களால்‌ மந்தை கவனிக்கப்படாது என்ற நிலையில்‌ அவர்கள்‌ 


மூப்பர்களாய்‌ நிலைத்திருக்க முடியுமா? 


. மூப்பர்களால்‌ சபை ஆளப்படாத நிலையில்‌ அவர்கள்‌ 


ஆளுபவர்களாய்‌ இருக்க முடியுமா? 


. மூப்பார்களால்‌ மந்தையானது போஷிக்கப்படாது என்ற நிலையில்‌ 


அவர்கள்‌ மந்தையைப்‌ போஷிக்க முடியுமா? 


. மூப்பர்களால்‌ வழிநடத்தப்பட சபை மறுத்து விட்டால்‌, அவர்கள்‌ 


வழி நடத்துபவர்களாய்‌ இருக்க முடியுமா? 


. மூப்பார்களால்‌ கண்காணிக்கப்படுகின்றவர்கள்‌ 


கண்காணிக்கப்படாதிருந்தால்‌, அவர்கள்‌ கண்காணிகளாய்‌ இருக்க 

முடியுமா? 

மூப்பார்கள்‌ எவற்றில்‌ முற்றிலும்‌ சரியானவர்களாய்‌ இருக்கின்றனர்‌? 

மந்தையைக்‌ கவனித்து, கண்காணிப்பதில்‌, உறுப்பினர்களைப்‌ 

போவிப்பதில்‌, மற்றும்‌ மேன்மையான உதாரணங்களினால்‌ 

ஆளுகை செய்வதில்‌. 

௮. ஒழுங்கற்று நடக்கிற உறுப்பினர்களை எவ்வாறு இவர்கள்‌ 
கையாள வேண்டும்‌ (1 தெச. 5:14௮அ)? 

ஆ. ஒழுங்கற்று நடக்கிறவர்‌ சரியாக்கப்படா விட்டால்‌, என்ன 
செய்யப்பட வேண்டும்‌ (2 தெச. 3:6)? 

இ. தெய்வீகக்‌ கட்டளைகளை மதிக்காதவர்கள்‌ பற்றிய விஷயம்‌ 
என்ன (2 தெச. 3:14)? 


17 


சபை: 


இதன்‌ உதவிக்காரர்கள்‌, 


வர்களின்‌ தகுத்கள்‌ மற்றும்‌ 


கடமைகள்‌ 


முதலாவது நியமிக்கப்பட்ட) உதவிக்காரர்கள்‌ 

1. முதலாவது உதவிக்காரர்களை நியமித்த வேளை 
எப்படிப்பட்டதாயிருந்தது (அப்‌. 6:1-4)? 
எத்தனை பேர்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌ (அப்‌. 6:5)? 
யார்‌ அவர்களைத்‌ தேர்ந்தெடுத்தனர்‌ (அப்‌. 6:2, 3, 5)? 
குகுதிகளைக்‌ குறிப்பிட்ட வர்‌ யார்‌ (அப்‌. 6:2, 3)? 
அவர்கள்‌ எவ்வாறு நியமிக்கப்பட்டனர்‌ (அப்‌. 6:0)? 
இந்த மனிதர்கள்‌ உதவிக்காரர்களாய்‌ இருந்தனர்‌ என்று ஒருவர்‌ 
எவ்வித்தில்‌ அறியலாம்‌? 
கிரேக்க வார்த்தையான 4/84012௦ என்பது “Serve” (“பந்தி 
விசாரணை”) என்று (6:2ல்‌) மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, இதே 
வார்த்தையிலிருந்து தான்‌ பவுல்‌ 1 தீமோ. 3:10, 13ல்‌ “உதவிக்காரராய்‌ 


உளக ஓ 


ஊழியம்‌ செய்தல்‌” என்பதைப்‌ பயன்படுத்தியுள்ளார்‌. 


அட்டவணைப்படுத்தப்பட்ட தகுதிகள்‌ 


எதிர்மறை வசனக்‌ அர்த்தம்‌ 
அடையாளங்கள்‌ குறிப்புகள்‌ 
இரு நாக்கு உள்ளவராய்‌ 1 தீமோ. 3:8 ஒருவரிடத்தில்‌ ஒன்றும்‌ 
இராமை இன்னொருவரிடத்தில்‌ 
வேறொன்றும்‌ கூறாமை 
மதுபானப்‌ பிரியம்‌ 1 தீமோ. 3:8 மதுபானத்திற்கு அடிமையாகாமை. 
இழிவான ஆதாயத்தை 1 தீமோ. 3:8 ஆதாயத்தையே மிகவும்‌ 
இச்சியாமை முக்கியமானதாய்‌ கருதாமை 
நேர்மறை 
அடையாளங்கள்‌ 
குற்றஞ்சாட்டப்படாத 1 தீமோ 3:10 அவருக்கெதிராக (குற்றம்‌) ஒன்றும்‌ 
கதுன்மை நிரூபிக்கப்படக்‌ கூடாமை 


145 


நல்லொழுக்கம்‌ 1 தீமோ. 3:8 வினயம்‌ அல்லது 


மேன்மைப்பட்டிருத்தல்‌ 


விசுவாசத்தின்‌ 1 தீமோ. 3:9 உண்மையான இருதயத்தினின்று 
இரகசியத்தைச்‌ தம்மால்‌ முடிந்த அளவு 
சுத்த மனச்சாட்சியில்‌ சிறப்பாய்ச்‌ 
காத்துக்‌ கொள்ளுதல்‌ செய்யும்‌ தன்மை 
ஒரே மனைவியை 1 தீமோ. 3:12 பல மனைவிகள்‌ கொண்டிராமை 
உடையவரா 
முன்னதாகச்‌ 1 தீமோ. 3:10 அவரது பண்பு சோதித்தறியப்பட 
சோதிக்கப்படுதல்‌ வேண்டும்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளையும்‌ 1 தீமோ. 3:12 தனது வீட்டை தக்க வகையில்‌ 
சொந்தக்‌ ஆளுதல்‌ 
குடும்பங்களையும்‌ 
நன்றாய்‌ நடத்துதல்‌ 
ட மீது வினாக்கள்‌ 
. உதவிக்காரருடைய முக்கியத்துவமாக நீங்கள்‌ நினைப்பது என்ன? 
்‌ எதிர்மறை அடையாளங்களாக உள்ளவை எத்தனை? அவை 
ஒவ்வொன்றின்‌ அர்த்தத்தைக்‌ கொடுக்கவும்‌. 
3. நேர்மறைப்‌ பண்புகள்‌ எத்தனை? அவை ஒவ்வொன்றையும்‌ 
விளக்கப்படுத்தவும்‌. 
4. மூப்பர்கள்‌ “போதிக்க ஏற்புடையவர்கள்‌”” என்றிருக்க 
வேண்டுமானால்‌, உதவிக்காரர்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌ 
(1 தீமோ. 3:10, 13)? 
5. மூப்பர்களின்‌ தகுதிகளுடன்‌ பொருந்தி வரும்‌ எதிர்மறை 
அடையாளங்கள்‌ யாவை? 
6. மூப்பர்களின்‌ தகுதிகளுடன்‌ பொருந்தி வரும்‌ நேர்மறை 
அடையாளங்கள்‌ யாவை? 
7. மூப்பர்கள்‌ எவ்வகையில்‌ உதவிக்காரர்களை விட மேம்பட்டிருக்க 


வேண்டும்‌? 


உதவிக்காரர்களின்‌ ஊழியம்‌ 


1. 


2. 


146 


முதலாவது (நியமிக்கப்பட்ட) உதவிக்காரர்கள்‌ எவற்றைச்‌ செய்ய 

வேண்டியவர்களாயிருந்தனர்‌ (அப்‌. 6:2-4)2 

உதவிக்காரர்கள்‌ எவற்றைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று பவுல்‌ 

கூறினார்‌ (1 தீமோ. 3:10, 13)? 

௮. உதவிக்காரர்களின்‌ சில ஊழியங்கள்‌ என்ன (அப்‌. 6:1-8ஆ)? 
“அன்றாடக விசாரணையில்‌” எது அடங்கியிருந்தது (அப்‌. 4:34, 
35)? 

ஆ. உதவிக்காரர்களைப்‌ பண்பு படுத்த வேண்டிய நிதிநிலைத்‌ 
திறன்‌ என்ன (அப்‌. 2:45; 4:35)? 

இ. என்றால்‌, பின்வரும்‌ விஷயங்களுக்கு யார்‌ பொறுப்பாளியாய்‌ 
இருக்க வேண்டும்‌: சபை கூடும்‌ இடத்தின்‌ நலம்‌ பேணுகல்‌ - 


அதன்‌ விளக்குகள்‌ அமைத்தல்‌, சுத்தம்‌ செய்தல்‌, காற்றோட்ட 
வசதி செய்தல்‌, பராமரித்தல்‌, கர்த்தருடைய பந்தியை ஆயத்தம்‌ 
செய்தல்‌, வருபவர்களுக்கு சேவை செய்தல்‌, ஞானஸ்நானத்‌ 
தொட்டியைப்‌ பராமரித்தல்‌, வருகிறவர்களை வாழ்த்துகுல்‌, 
மற்றும்‌ தர்மப்‌ பணிகள்‌ செய்தல்‌? 


உதவிக்காரர்களின்‌ பலன்‌ 
1. உண்மையான உதவிக்காரர்கள்‌ மற்றவர்களிடமிருந்து தங்களுக்குப்‌ 
பெறும்‌ ஆதாயம்‌ என்ன (1 தீமோ. 3:13)? 
2. அவர்கள்‌ கர்த்தர்‌ மீதுள்ள விசுவாசத்தில்‌ பெறும்‌ ஆதாயம்‌ என்ன 
(1 தீமோ. 3:13)? 


பொதுவானவை 
1. இளைஞர்‌ ஒருவர்‌ உதவிக்காரராக ஊழியம்‌ செய்யலாமா? 
2. மூப்பர்கள்‌ மற்றும்‌ உதவிக்காரர்கள்‌ ஆகியோரின்‌ ஊழியம்‌ 
எவ்வகையில்‌ பிரிக்கப்பட முடியாததாக உள்ளது? 
3. ஆவிக்குரியவைகளும்‌ சரீரத்துக்குரியவைகளும்‌ எவ்விதம்‌ 
சமானப்படுத்தப்பட வேண்டும்‌? 


147 


18 


சபை: 


ரசங்கியார்‌, அவருடைய 


வாழ்க்கையும்‌ கடமைகளும்‌ 


அத்தம்‌ 
1. “பிரசங்கியார்‌'” என்ற வார்த்தையை விளக்கப்படுத்தவும்‌. 
அறிவிப்பவர்‌ அல்லது செய்தியாளர்‌; புதிய ஏற்பாட்டில்‌ 
சுவிசேஷத்தை அறிவிப்பவர்‌. 
2. “சுவிசேஷகர்‌” என்ற வார்த்தையை விளக்கப்படுத்தவும்‌. 
நல்ல செய்திகளைக்‌ கொண்டு வருபவர்‌ (அப்‌. 21:8). 


அவருடைய வாழ்க்கை 
. அவர்தம்மை எவ்வாறு காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ (1 தீமோ. 5:22)? 
அவர்‌ எதைச்செய்யும்படி முயற்சிக்க வேண்டும்‌ (அப்‌. 24:16; 1தீமோ. 1:5)? 
. அவர்‌ எதில்‌ ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும்‌ (1 தீமோ. 4:12)? 
. அவர்‌ தம்மை எல்லாவற்றிலும்‌ என்னவாகக்‌ காண்பிக்க வேண்டும்‌ 
இத்து 2:7)? 
5. அவருடைய வாழ்க்கையும்‌ போதனையும்‌ எவ்வாறு இசைவுடன்‌ 
இருக்க வேண்டும்‌ (1 தீமோ. 4:16)? 
6. அவருடைய தெளிந்த புத்தி மற்றும்‌ தீங்கநுபவித்தல்‌ பற்றிய 
விஷயம்‌ என்ன (2 தீமோ. 4:5)? 
7. இந்த உலகத்திற்குரிய விஷயங்கள்‌ குறித்து அவரது உறவுமுறை 
எப்படியிருக்க வேண்டும்‌ (2 தீமோ. 2:4)? 
8. தேவைப்பட்டால்‌ அவர்‌ எதை அனுபவிக்கத்‌ தயாராயிருக்க 
வேண்டும்‌ (2 தீமோ. 2:3)? 
9. அவசியமான நேரங்களில்‌, அவர்‌ உடல்‌ உழைப்பில்‌ ஈடுபட 
வேண்டுமா (அப்‌. 18:1-3)? 
௮. அவர்‌ ஏன்‌ இவ்விதமாக உழைக்க வேண்டும்‌ (அப்‌. 20:33-35)? 
ஆ. இவ்விதமான உழைப்பு பவுலுக்கு வேறு எவ்விதத்தில்‌ 
உதவிற்று (1 கொரி. 9:19-22)? 
10. எல்லாவற்றிலும்‌ அவர்‌ எதைக்‌ காண்பிக்க வேண்டும்‌? உபதேசத்தில்‌ 
எதைக்‌ காண்பிக்க வேண்டும்‌ (த்து 2:7)? 
11. பிரசங்கியார்‌ தனது பண்பை எவ்வாறு காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ 
(2 தீமோ. 2:22; 1 தெச. 5:22)? 


AWN 


148 


அவருடைய தயாரிப்பு 


1. 
2. 


அவர்‌ எவற்றில்‌ எச்சரிக்கையாய்‌ இருக்க வேண்டும்‌ (1 தீமோ. 4:13)? 
புத்தகங்களை அவர்‌ எவ்விதம்‌ பயன்படுத்த வேண்டும்‌ 
(2 தீமோ. 4:13)? 


. அவர்‌ என்ன செய்வதற்குப்‌ படிக்க வேண்டும்‌ (2 தீமோ. 2:15)? 


௮. அவர்‌ எவ்வகையான ஊழியக்காரராக இருக்க வேண்டும்‌ 
(2 தீமோ. 2:15)? 

ஆ. அடுத்து அவர்‌ என்ன செய்ய வேண்டும்‌ (2 தீமோ. 2:15)? 
“சத்திய வசனத்தை நிதானமாய்ப்‌ பகுத்து” (2 தீமோ. 2:15) 
என்பதன்‌ அர்த்தம்‌ என்ன? 


அவர்‌ எதை மற்றும்‌ எவ்வாறு பிரசங்கிக்க 


வேண்டும்‌? 


1. 
. அவர்‌ எப்பொழுதும்‌ எதைப்‌ பேச வேண்டும்‌ (த்து 2:1, 8)? 
. யாருக்குப்‌ பிரசங்கிக்கக்‌ கூடாது? பிரசங்கிக்கப்பட வேண்டியது 


எல்லாருக்கும்‌ கர்த்தருடைய கட்டளை என்ன (மாற்‌. 16:15)? 


என்ன (2 கொரி. 4:5)? 

௮. சமாரியர்களுக்குப்‌ பிலிப்பு பிரசங்கித்தது என்ன (அப்‌. 8:5)? 

ஆ. அவர்‌ எப்பொழுதும்‌ எதிலே மேன்மை பாராட்ட வேண்டும்‌ 
(கலா. 6:14)? அவர்‌ எப்பொழுதும்‌ எதைத்‌ தெரிந்து 
கொள்வதில்‌ நிச்சயமாய்‌ இருக்க வேண்டும்‌ (1 கொரி. 2:2)? 


. அவர்‌ ஒவ்வொரு நபரையும்‌, கூட்டத்தாரையும்‌ எவ்விதம்‌ அணுக 


வேண்டும்‌ (1 கொரி. 2:1)? 


. எல்லாப்‌ பிரசங்கியார்களுக்கும்‌ பவுல்‌ அளித்த இறுதிக்‌ 


கட்டளையைத்‌ தருக (2 தீமோ. 4:1, 2)? 


. நடக்கையைப்‌ பற்றி மற்றவர்களுக்கு அவர்‌ எவ்வாறு போதிக்க 


வேண்டும்‌ (1 தீமோ. 3:15)? 


. அவர்‌ எந்த அதிகாரத்துடன்‌ பேச வேண்டும்‌ (2 தீமோ. 


4:2; இத்து 2:15)? 


. கள்ள போதகர்கள்‌ பற்றி அவருடைய எண்ணப்போக்கு எப்படி 


இருக்க வேண்டும்‌ (1 தீமோ. 1:3, 4)? 


. புதிதாய்‌ மனம்‌ மாறியவர்களுக்கு அவர்‌ என்ன செய்ய வேண்டும்‌ 


(அப்‌. 14:22; 15:36, 41)? 


. சபைக்கு அவர்‌ எவ்வழியில்‌ உதவலாம்‌ (இத்து 1:5)? 
11. 


வேதப்‌ புரட்டு செய்கின்ற மனிதரைக்‌ குறித்து அவருடைய 
எண்ணப்போக்கு எப்படியிருக்க வேண்டும்‌ (இத்து 3:10, 11)? 


அவருடைய உள்ளூர்‌ மற்றும்‌ தனிப்பட்ட ஊழியம்‌ 


1. 


பிரசங்கியார்‌ முழு நேர அல்லது பகுதி நேர ஊழியம்‌ செய்யும்படி 
ஒரு சபையுடன்‌ இருக்கலாமா? பவுல்‌ கொரிந்துவில்‌ எவ்வளவு 


149 


காலம்‌ தங்கியிருந்தார்‌ (அப்‌. 18:11)? எபேசுவில்‌ எவ்வளவு காலம்‌ 
தங்கி இருந்தார்‌ (அப்‌. 19:8-10)? 


. அவர்‌ தம்‌ ஊழியத்தில்‌ எப்பொழுதும்‌ யாருக்குக்‌ கழ்ப்பட்டிருக்க 


வேண்டும்‌ (எபி. 13:7, 17)? 


. அவருடைய பொதுவான மற்றும்‌ தனிப்பட்ட போதித்தல்களைப்‌ 


பற்றிய விஷயம்‌ என்ன (அப்‌. 5:42; 20:20)? 


பொதுவானவை 


150 


1. பிரசங்கியாரின்‌ சுய தோற்றம்‌ குறித்து, அவர்‌ அதை எவ்வாறு மதிக்க 


வேண்டும்‌? 

அவரது சுய தோற்றம்‌ என்பது அவரது ஊழியம்‌ மற்றும்‌ செல்வாக்கு 
ஆகியவற்றிற்கு எவ்விதத்தில்‌ மதிப்பைக்‌ கூட்டும்‌ அல்லது 
கவனத்தைத்‌ திசை திருப்பும்‌? 


. அவருடைய அன்றாடப்‌ பழக்கங்கள்‌ பற்றிய விஷயம்‌ என்ன? அவர்‌ 


புகையிலையை - புகைப்பது அல்லது மெல்லுவது என்ற வகையில்‌ - 
பயன்படுத்தலாமா? 


. அவர்‌ சமூகக்‌ கழகங்கள்‌, ஊழிய இணையங்கள்‌ முதலியவற்றைச்‌ 


சார்ந்திருக்க வேண்டுமா? 


. அவர்‌ தம்‌ பிரசங்கித்தல்‌ மற்றும்‌ சொந்தமானவைகள்‌ என்ற 


வேலைகளை எவ்விதம்‌ சமநிலைப்படுத்த வேண்டும்‌ (அப்‌. 5:42)? 


19 


சபை: 


ிரசங்கியார்‌, பொதுவான 


கலந்துரையாடல்‌ 


அவருடைய முன்மாதிரி 
1. பிலிப்பியர்கள்‌ செய்யும்படிப்‌ பவுல்‌ கேட்டுக்‌ கொண்ட இரு 
விஷயங்கள்‌ யாவை (பிலி. 3:17)? 
2. பிரசங்கியார்‌ எந்த அளவுக்குப்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌ (1 கொரி. 
11:1)? 
3. அவர்‌ எவற்றைச்‌ சிந்திக்க வேண்டும்‌ (பிலி. 4:8)? பிலி. 4:8, 9ஐ 


மனப்பாடம்‌ செய்யவும்‌. 


எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு உற்சாகப்‌ 
படுத்தப்பட வேண்டும்‌ 

1. புதிய ஊழிய இடங்களில்‌ அப்பொல்லோ எவ்விதம்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டார்‌ (அப்‌. 18:19)? 

2. கொலோசெயருக்கு மாற்குவைப்‌ பரிந்துரைத்தது யார்‌ 
(கொலோ. 1:1; 4:10)? 

3. எப்பாப்பிராத்தீத்து எதற்காகப்‌ பிலிப்பி பட்டணத்துக்கு அனு 
ப்பப்பட்டார்‌ (பிலி. 2:25-28)? 
அ. அவர்‌ எவ்வாறு ஏற்றுக்‌ கொள்ளப்பட வேண்டியிருந்தார்‌ 

(பிலி. 2:29)? 
ஆ. அவர்‌ கனம்‌ பண்ணப்பட்டு நன்முறையில்‌ வரவேற்கப்பட 
வேண்டியிருந்தது ஏன்‌ (பிலி. 2:29, 30)? 

4. தீமோத்தேயு பிலிப்பி பட்டணத்துக்கு அனுப்பப்பட 
வேண்டியிருந்தது ஏன்‌ (பிலி. 2:19, 23)? 
பவுலினால்‌ அவர்‌ நிபந்தனையின்றிப்‌ பாராட்டப்‌ பெற்றது ஏன்‌ 
(பிலி. 2:20-22)? 

5. பிரசங்கியார்களை ஜெபங்களில்‌ நினைவு கூரவேண்டியது ஏன்‌ 
(கொலோ. 4:3, 4)? 

6. வருத்தமான/கவலையான வேளைகளில்‌ யாருடைய ஜெபங்கள்‌ 
வேண்டப்படுகின்றன (ரோமர்‌ 15:30, 31)? 


151 


அவர்‌ சபைகளினால்‌ எவ்வாறு பயன்படுத்தப்பட 


வேண்டும்‌? 


1. 


எல்லாருக்குமான கிறிஸ்துவின்‌ கட்டாயமாகச்‌ செய்யும்படியான 
கட்டளைகளைத்‌ தருக (மத்‌. 28:19; மாற்‌. 16:15)? 


2. ரோமாபுரியில்‌ இருந்த சபையாரிடம்‌ பவுல்‌ கேட்ட கேள்விகள்‌ 
யாவை (ரோமர்‌ 10:14, 15)? 

3. அந்தியோகியாவின்‌ சபையாரால்‌ அனுப்பப்பட்டவர்கள்‌ யார்‌ 
(அப்‌. 13:1-3)2 அவர்கள்‌ யாருக்குக்‌ கணக்கு ஒப்புவிக்க 
வேண்டியவர்களாய்‌ இருந்தனர்‌ (அப்‌. 14:26, 27)? 

அவருடைய ஆதரவு 

1. பிரசங்கியார்களை ஆதரிப்பதற்கான மூன்று காரணங்களைத்‌ தருக 
(1 கொரி. 9:7). 

2. பிரசங்கியாரை ஆதரிப்பதற்கு 1 கொரி. 9:8, 9ல்‌ உள்ள மாட்டின்‌ 
விவரிப்பைத்‌ தருக. 

3. பிரசங்கியாரை ஆதரிப்பதற்கு கொரி. 9:10ல்‌ உள்ள பண்ணையின்‌ 
விவரிப்பைத்‌ தருக. 

4. “அவிக்குரிய” மற்றும்‌ “உலகப்படியான” விஷயங்களைப்‌ பற்றிய 
கருத்து யாது (1 கொரி. 9:11)2 

5. அவருடைய அதரித்தலுக்கு ஆசாரியர்களிடமிருந்து பெறப்பட்ட 
பாடம்‌ என்ன (1 கொரி. 9:13)? 

6. தேவன்‌ கட்டளையிட்டது என்ன (1 கொரி. 9:14)? 


அவருடைய உரிமைகளும்‌ சலுகைகளும்‌ 


1. 


2 
3. 


152 


தகுதியிருந்தால்‌, அவர்‌ தம்‌ நேரம்‌ முழுவதையும்‌ பிரசங்கித்தலுக்கு 

ஒப்புக்‌ கொடுக்க வேண்டுமா (அப்‌. 6:1, 2, 4)? 

அவர்‌ வேலை செய்யாதிருக்க உரிமை பெற்றுள்ளாரா (1 கொரி. 9:6)? 

பவுல்‌ அதரவு பெறுவதற்கான தம்‌ உரிமைகளைத்‌ துறந்து விட்டது 

ஏன்‌ (1 கொரி, 9:15, 18, 22)? 

௮. ஒரு பிரசங்கியார்‌ தம்‌ சுய உதவிக்கென்று எப்பொழுது 
உழைக்க வேண்டும்‌ (அப்‌. 18:1-3; 20:34, 35)2 

ஆ. பவுல்‌ ஆதரவு பெறுவதற்கான தம்‌ உரிமையைத்‌ துறந்த 
பொழுது, எவ்வாறு சமாளித்துக்‌ கொண்டார்‌ (2 கொரி. 11:8)? 
அவரது குறைவுகளில்‌ அவரை ஆதரித்தவர்கள்‌ யார்‌? பவுல்‌ ஏன்‌ 
இவ்வாறு மாறினார்‌ (2 கொரி. 11:9)? 

இ. பவுல்‌ ஆதரவு பெறுவதற்கான தம்‌ உரிமையைத்‌ துறந்தது ஏன்‌ 
(2 கொரி. 11:12)? 
பவுல்‌ இதைச்‌ செய்ததால்‌, சிலர்‌ என்ன செய்தனர்‌ 
(2 கொரி. 11:7; 12:13)? 


ஆழ்ந்த சிந்தனைக்குச்‌ சில விஷயங்கள்‌ 


1. 


2 
3. 


10. 


11. 


பிரசங்கியார்‌ ஏதாவது உள்ளூர்‌ சபையில்‌ உறுப்பினராய்‌ இருக்க 
வேண்டுமா? 

அவர்‌ எல்லா வேளைகளிலும்‌ சபைக்குப்‌ பணிந்திருக்க வேண்டுமா? 
முழு நேரச்‌ சுவிசேஷகர்‌ யாருக்குக்‌ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்‌? 
ஏகேனும்‌ உள்ளூர்‌ சபையின்‌ மூப்பருக்கு. 


. சபையானது பிரசங்கியாருக்கு உதவி செய்தால்‌, அவருடைய 


நன்றியுணர்வு எப்படியிருக்க வேண்டும்‌ (பிலி. 4:15, 16)? 
பவுல்‌ தம்‌ எல்லையற்ற மகிழ்வை மற்றவர்களிடம்‌ எவ்வாறு வெளிப்‌ 
படுத்தினார்‌ (1 தெச. 1:2, 3)2 


. சபையானது (ஊழியத்திற்கென்று) பிரசங்கியாரை அனுப்பா 


விட்டால்‌, எப்படியும்‌ அவர்‌ (பிரசங்கிக்கச்‌) செல்ல வேண்டுமா? 


. சபையானது பிரசங்கிக்க இளைஞர்களை எவ்விதம்‌ பயிற்றுவித்து 


ஊக்குவிக்க வேண்டும்‌? 


. தேவையில்‌ உள்ள வயதான பிரசங்கியார்களை சபை எவ்வாறு 


கவனித்துக்‌ கொள்ள வேண்டும்‌? 


. சாத்தியப்பட்ட அதிக எண்ணிக்கையுள்ள ஆத்துமாக்களை 


இரட்சிக்க, பிரசங்கியார்‌ என்ன செய்ய வேண்டும்‌? 


. பிரசங்கியார்‌ தம்‌ சுய தோற்றத்தை எவ்வாறு காத்துக்‌ கொள்ள 


வேண்டும்‌? 

அவர்தம்‌ பேச்சையும்‌ பழக்கங்களையும்‌ எவ்வாறு காத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌ (கொலோ. 4:6)? 

அவர்‌ புகை பிடிக்கலாமா? திரைப்படங்களுக்குச்‌ செல்லலாமா? 


153 


20 


சபை: 


ஒதன்‌ ஒழுங்குமுறை 


பணை ஏற்பாடு 
ஒருங்கமைக்கப்படாத சபையொன்று ஒழுக்கமுறைமையை 
வெற்றிகரமாய்‌ அமல்படுத்த முடியுமா? ஏன்‌ முடியாது? 
2. நன்கு - ஒருங்கமைக்கப்பட்ட சபையை அமைக்கத்‌ தேவைப்படுவது 
என்ன? 
3. கர்த்தர்‌ சபைக்காக மரித்தது ஏன்‌ (எபே. 5:25-27)? 
4. சபையானது கிறிஸ்துவுடன்‌ எவ்வாறு உறவுபடுத்தப்படுகின்றது 
(ரோமர்‌ 7:4; 2 கொரி. 11:2)? 
௮. மணவாட்டி பரிசுத்தமற்றும்‌ உண்மையற்றும்‌ போனால்‌ 
என்னவாகும்‌? 
ஆ. சபையானது உலகத்துடன்‌ வேசித்தனம்‌ செய்தால்‌ 
என்னவாகும்‌? 
5. ஒழுங்குமுறை புறக்கணிக்கப்பட்டால்‌ கர்த்தர்‌ என்ன செய்வார்‌ 
(வெளி. 2:5; 3:16)? 
6. தேவபக்தியற்ற உறுப்பினர்கள்‌ சபை முழுவதையும்‌ எவ்வாறு 
பாதிக்கின்றனர்‌ (1 கொரி. 5:6)? 


சபையைத்‌ தூய்மையாகக்‌ காத்துக்‌ கொள்வது 
எவ்வாறு? 

1. எல்லாக்‌ கிறிஸ்தவர்களும்‌ கிறிஸ்துவை எவ்விதமாக - என்னவாகக்‌ 
கருத வேண்டும்‌ (எபி. 2:17, 18)? 

2. பலவீனர்களின்‌ பிறழ்வுகளினால்‌ கிறிஸ்து எவ்வாறு 
தொடப்பட்டார்‌? எல்லாரும்‌ அவரிடத்தில்‌ எவ்வாறு அணுக 
வேண்டும்‌ (எபி. 4:15, 16)? 

3. கிறிஸ்தவர்கள்‌ பாவம்‌ செய்தால்‌ என்னவாகும்‌? அதற்கு நிவாரணம்‌ 
என்ன (1 யோவா. 2:1, 2)? 

4. எல்லாரும்‌ தொடர்ந்து செய்யும்படி போதிக்க வேண்டியது என்ன? 
ஏன்‌ (1 யோவா. 1:9)? 

5. சபையானது எதைக்‌ குறித்துத்‌ தொடர்ந்து எச்சரிக்கப்பட வேண்டும்‌ 
(எபி. 3:12, 13)? 

6. பவுலின்‌ முப்பரிமாணப்‌ புத்திகூறுதலைக்‌ தருக (எபி. 10:24, 25). 

7. எல்லாருடைய வாழ்க்கையையும்‌ பண்புபடுத்த வேண்டிய இரு 


124 


விஷயங்களைக்‌ குறிப்பிடுக (யாக்‌. 5:16). 
முதல்‌ சபை என்ன செய்தது (அப்‌. 2:42)2 


. சபையை பரிசுத்தமான நிலையில்‌ வைத்துக்‌ கொள்ள, மூப்பர்கள்‌ 


என்ன செய்ய வேண்டும்‌ (1 தெச. 5:14, 15)? 


ப தரவ ஏற்படுத்துவது எது? 
1. பாவத்தின்‌ மூன்று விளக்கங்களைத்‌ தருக (யாக்‌. 4:17; 1 யோவா. 3:4; 


5:12). 


. ஒழுங்கற்ற தன்மையை எது தடை செய்யும்‌ (1 யோவா. 1:9)? 
. ஒழுங்கற்ற பண்பைப்‌ பற்றி விவரிக்கவும்‌ (நீதி. 29:1). ஒழுங்கற்ற 


தன்மைக்கு கர்த்தருடைய உதாரணத்தைக்‌ தருக (லூக்‌. 12:45, 46). 


ஒழுங்கற்றவார்கள்‌ ஒழுங்கு படுத்தப்பட 
வேண்டியது எப்பொழுது? 


1. 


2. 


முதலாவது செய்யப்பட வேண்டிய செயல்படிகளில்‌ ஒன்றைக்‌ 
குறிப்பிடவும்‌ (1 யோவா. 5:16)2 

விசுவாசிப்பவர்கள்‌ என்ன செய்யும்படி இயேசு புத்தி கூறினார்‌ 
(யாக்‌. 5:19, 20)2 


. பாவத்தினால்‌ மேற்கொள்ளப்பட்ட வர்களுக்கு பலமுள்ளவர்கள்‌ 


எவ்வாறு உதவ வேண்டும்‌ (கலா. 6:1)? 


. அப்படிப்பட்டவர்களை மீட்க, மூப்பர்கள்‌ என்ன செய்ய 


வேண்டும்‌ (1 தெச. 5:14)? 


. கலகக்காரர்களை இரட்சிப்பதற்கு எல்லாரும்‌ எந்த அளவுக்குச்‌ 


செல்ல வேண்டும்‌ (மத்‌. 18:15-19)? 

௮. இது தனிப்பட்ட முறையீடுகளுக்கு மட்டுமான செயல்‌ 
முறையாக உள்ளதா? 

ஆ. ஒழுங்கு படுத்துதலின்‌ எல்லா விஷயங்களிலும்‌ இது பயன்‌ 


படுத்தப்படக்‌ கூடாதா? 


. இந்த முயற்சிகள்‌ யாவும்‌ தோல்வியுற்றால்‌ என்ன செய்ய வேண்டும்‌ 


(2 தெச. 3:6)? 


. ஒழுக்கமற்ற மனிதரை எவ்வாறு கையாள வேண்டும்‌ 


(1 கொரி. 5:3-5, 13)? 
ஒழுங்கு படுத்துதலில்‌ சபையார்‌ யாவரும்‌ பங்கேற்க வேண்டுமா? 


ஒழுங்கு படுத்துதலைச்‌ செயல்படுத்த வேண்டியது 


ஏன்‌? 
1. 


2. 


பாவம்‌ நிறைந்த ஒரு மனிதர்‌ சபை முழுவதையும்‌ எவ்வாறு 
பாதிப்பார்‌ (1 கொரி. 5:6)2 

அகானுடைய பாவமானது இஸ்ரவேலரின்‌ படை முழுவதையும்‌ 
எவ்வாறு பாதித்தது (யோசு. 7:1, 5, 8)? 


155 


தேவன்‌ எப்பொழுது இஸ்ரவேலருடன்‌ இருப்பதாக வாக்குத்தத்தம்‌ 
செய்தார்‌ (யோசு. 7:13)? 


. பல சபைகள்‌ தங்களின்‌ நற்தன்மைக்கான செல்வாக்கை இழந்து 


போயுள்ளது ஏன்‌? 


. ஒழுங்கு படுத்துதல்‌ செயல்படுத்தப்படாதிருந்தால்‌, மூப்பர்கள்‌ 


தேவனுக்குப்‌ பற்றுறுதியுடன்‌ இருக்க முடியுமா (2 தெச. 3:6)? 

௮. ஒழுங்கு படுத்துதல்‌ செயல்படுத்தப்படக்‌ கூடாது என்று வாதம்‌ 
செய்யும்‌ மனிதரைப்‌ பற்றிய விஷயம்‌ என்ன? 

ஆ. மத்‌. 13:27-80, 37ல்‌ இருந்து அவர்‌ தரும்‌ நிரூபணமானது 
அவரை நிலைநிறுத்துகின்றதா (2 தெச. 3:6, 14)? 


. எருசலேம்‌ சபையில்‌ ஒழுங்கு படுத்துதலைத்‌ தொடர்ந்து 


நடைபெற்றது என்ன (அப்‌. 5:11, 14)? 


. ஐக்கியத்தை விலக்கிக்‌ கொள்ளுவதின்‌ இறுதியான நோக்கம்‌ என்ன 


(1 கொரி. 5:4, 5)2 


ஒழுங்கு படுத்தப்பட்டவர்கள்‌ எவ்வாறு 


நடத்தப்பட வேண்டும்‌? 


126 


1. 


2. 


அப்படிப்பட்டவர்களுடனான சமூகத்‌ தொடர்புகளைப்‌ பற்றிய 
விஷயம்‌ என்ன (1 கொரி. 5:11; 2 தெச. 3:14)? 

அப்படிப்பட்ட ஒருவர்‌ எவ்விதமாய்ப்‌ புத்தி கூறப்பட வேண்டும்‌ 
(2 தெச. 3:15)? 


. யோவான்‌ புத்தி கூறியது என்ன (1 யோவா. 5:16)? 


நாம்‌ ஏன்‌ கொடுக்க வேண்டும்‌? 
1. 


2 


3. 


எல்லா ஆசீர்வாதங்களும்‌ யாரிடத்திலிருந்து வருகின்றன 
(யாக்‌. 1:17)? 

எல்லாவற்றையும்‌ உடையவராய்‌ இருக்கறவர்‌ யார்‌ (1 நாளா. 29:11, 12)? 
ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ என்னவாக உள்ளார்‌? அவரிடத்தில்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுவது என்ன (1 கொரி. 4:1, 2; 1 பேது. 4:10)? 
எல்லாருக்குமான கட்டளை என்ன (மத்‌. 5:42; லூக்‌. 6:30)? 
ஒவ்வொருவரும்‌ ஏன்‌ வேலை செய்ய வேண்டும்‌ (எபே. 4:28)? 


கொடுக்க வேண்டியவர்கள்‌ யார்‌? 


1. 


கொடுக்கும்படி பவுல்‌ யாருக்குக்‌ கட்டளையிட்டார்‌ 

(1 கொரி. 16:2)? 

௮. “உங்களில்‌ அவனவன்‌” என்பதன்‌ வலிவு என்ன? ஒவ்வொரு 
கிறிஸ்தவரும்‌ - ஆண்‌, பெண்‌, சிறுவன்‌, சிறுமி ஆகிய 
ஒவ்வொருவரும்‌ - கொடுக்க வேண்டுமா? 

ஆ. பிள்ளைகளுக்காகப்‌ பெற்றோர்‌ கொடுக்க வேண்டுமா? 
பிள்ளைகளுக்காகப்‌ பெற்றோர்‌ கொடுத்தால்‌, பிள்ளைகளுக்காக 
அவர்களே ஞானஸ்நானமும்‌ பெற முடியாதா? 
பிள்ளைகளுக்காக அவர்களே கர்த்தருடைய பந்தியிலும்‌ 
பங்கேற்கக்‌ கூடாதா? அவர்களுக்காக இவர்களே ஜெபிக்கவும்‌ 
பாடவும்‌ கூடாதா? 


எல்லாரும்‌ எவ்விதம்‌ கொடுக்க வேண்டும்‌? 


1. 


2. 


ஒருவருடைய கொடுத்தலை வரையறுக்கும்‌ அடையாளம்‌ என்ன 
(1 கொரி. 16:2)? 

யூதேயாவில்‌ இருந்த பரிசுத்தவான்களின்‌ நிவாரணத்திற்கென்று 
அந்தியோகியாவில்‌ இருந்த சபையார்‌ எவ்விதம்‌ கொடுத்தனர்‌ 
(அப்‌. 11:29)? 


3. தமக்குச்‌ சொந்தமானவர்களுடைய ஈவுகளைத்‌ தேவன்‌ எவ்வாறு 


4. 


ஏற்றுக்கொள்ளுகின்றார்‌ (2 கொரி. 8:12)? 
கொடுத்தல்‌ என்பது எவ்விதத்தில்‌ செய்யப்படக்‌ கூடாது? அது 
எவ்விதத்தில்‌ செய்யப்பட வேண்டும்‌ (2 கொரி. 9:7)? 


157 


௮. கொடுத்தலில்‌, காணிக்கைகளை ஏற்படுத்தியது யார்‌ 
(மாற்‌. 12:41ஆ, 44அ)2 

ஆ. பதிலுக்கு தியாக உணர்வுடன்‌ கொடுத்தது யார்‌? ஏன்‌ 
(மாற்‌. 12:42-44அ)2 கொடுத்தலில்‌ “குறியை அடைதல்‌ - 
அல்லது - தவறவிடுதல்‌:” என்ற அமைப்பைப்‌ பற்றிக்‌ 
கலந்துரையாடவும்‌. 


எப்பொழுது கொடுக்க வேண்டும்‌? - இதன்‌ 


ஒழுங்கு முறை 
1. ஒவ்வொருவரும்‌ எப்பொழுது கொடுக்க வேண்டும்‌ என்று பவுல்‌ 

கூறினார்‌ (1 கொரி. 16:2)? 

௮. ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ முறைப்படி கொடுக்க வேண்டாமா? 
அது ஏன்‌ ஒழுங்கு முறையாகக்‌ கொடுக்கப்பட வேண்டும்‌ 
(1 கொரி. 16:2)? 

ஆ. கொடுத்தல்‌ யாவும்‌ நியமித்தபடி, சிந்தனையுடன்‌, 
வேண்டுமென்றே மற்றும்‌ மதிநுட்பத்துடன்‌ இருக்க 
வேண்டுமா? 

இ. முறைப்படியான கொடுத்தல்‌ என்பது குறைபாடுகள்‌ மற்றும்‌ 
கவலைகள்‌ எல்லாவற்றையும்‌ எவ்வாறு நீக்கிப்‌ போடும்‌? 

ஈ. “குறியை அடைதல்‌ - அல்லது - தவற விடுதல்‌?” என்ற 
முறையிலானகொடுத்தல்‌ பாவம்‌ நிறைந்ததாக 
இருப்பதில்லையா? 


கொடுத்தலின்‌ வட்டம்‌ 

1. ஏழைப்‌ பரிசுத்தவான்கள்‌ எவ்வாறு நினைவு கூரப்பட வேண்டும்‌ 
(அப்‌. 2:45; 4:34, 35)2 

2. பிலிப்பியில்‌ இருந்த சபையார்‌ யாருக்கு உதவி செய்தனர்‌ (பிலி. 1:1; 
4:14-16)? 

3. பிரசங்கியார்கள்‌ உதவி பெறுவதில்‌ எவ்வாறு வருகின்றனர்‌ 
(1 கொரி. 9:14; 1 தீமோ. 5:18)? 

4. தேவையில்‌ உள்ளவர்களுடன்‌ சபையார்‌ எவ்வாறு ஐக்கியம்‌ 
கொள்ள வேண்டும்‌ (ரோமர்‌ 12:13)? 

5. மற்றவர்களுக்கு உதவும்‌ வட்டத்தை இயேசு எவ்வாறு விரிவு 
படுத்தினார்‌ (லூக்‌. 6:30; கலா. 6:10)? 


குணத்தின்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
1. லூக்‌. 6:38ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. 
2. பரலோகத்தில்‌ பொக்கிஷங்கள்‌ எவ்வாறு சேர்த்து 
வைக்கப்படுகின்றன (மத்‌. 6:20, 21; 1 தீமோ. 6:17-19)? 
3. தக்க வகையில்‌ கொடுத்தல்‌ என்பது இருதயத்தை எவ்விதத்தில்‌ 
சுத்திகரிக்கும்‌ (லூக்‌. 11:41)? 


158 


4. தாராளமாய்க்‌ கொடுக்கின்றவர்‌ எவ்வாறு ஆசீர்வதிக்கப்படுகன்றார்‌ 
(2 கொரி. 9:6, 8, 9; கலா. 6:7, 8)? 

5. தேவனுடைய மிக மேன்மையான ஈவு என்ன (2 கொரி. 8:9)? 

6. கொடுக்கிறவர்‌ மீது இயேசு கூறிய ஆசீர்வாதம்‌ என்ன (அப்‌. 20:35)? 


ஆழ்ந்த சிந்தனைக்குச்‌ சில விஷயங்கள்‌ 


1. தகுதி பெற்ற எந்த ஒரு நிறுவனமும்‌ பணம்‌ இல்லாமல்‌ வெற்றி பெற 
முடியுமா? எவ்வாறு என்று கூறுக. 

2. ஓவ்வொரு கிறிஸ்தவரும்‌ இவ்வளவு கொடுக்க வேண்டும்‌ என்று 
“நியமித்துக்‌ கொள்ள” வேண்டுமா? 

3. “வாக்குக்‌ கொடுக்கும்‌/பிணையம்‌ கொடுக்கும்‌ முறைமையில்‌” 
உள்ள தவறு என்ன? அதைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடவும்‌ 
(2 கொரி. 7:5). 

4. “நிர்வாகச்‌ செலவுகளைக்‌ கூட மிகவும்‌ கஷ்டப்பட்டே கொடுக்கும்‌ 
சபையானது தேவனைப்‌ பிரியப்படுத்துமா? 

5. ஒவ்வொரு உறுப்பினரும்‌ எவ்வளவு கொடுக்கத்‌ திட்டமிடுகிறார்‌ 
என்பதை மூப்பர்களும்‌ உதவிக்காரர்களும்‌ அறிய வேண்டாமா? 
இது சபையின்‌ ஊழியத்திற்கு எவ்வகையில்‌ உதவும்‌? 

6. கஞ்ஞத்தனமான, பொருளாசை கொண்ட கிறிஸ்தவருக்கு என்ன 
நேரிடும்‌ (1 கொரி. 6:9, 10)? 

7. தசம பாகம்‌ கொடுத்தல்‌ என்பது கிறிஸ்தவர்களைக்‌ 
கட்டுப்படுத்துவதில்லை என்று நீங்கள்‌ எப்படி அறிகின்றீர்கள்‌ 
(எபி. 7:12)? 

௮. கிறிஸ்தவக்‌ கொடுத்தல்‌ பற்றிக்‌ கலந்துரையாடவும்‌ 
(1 கொரி. 16:2). 

ஆ. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள்‌ தசம பாகத்திற்கும்‌ மேலாகக்‌ 
கொடுக்க வேண்டும்‌ என்பது ஏன்‌ (எபி. 7:11). 


159 


22 


சபை: 


இதன்‌ ஒராப்போலனம்‌ 


இது என்னவென்று அழைக்கப்படுகிறது மற்றும்‌ 
ஏன்‌ அவ்வாறு அழைக்கப்படுகின்றது? 
1. இது ஏன்‌ இராப்போஜனம்‌ என்று அழைக்கப்பட்டது 
(1 கொரி. 11:20, 23)2 
2. இது யாருடைய இராப்போஜனமாக உள்ளது (1 கொரி. 11:20)? 
3. இது பவுலினால்‌ என்னவென்று அழைக்கப்பட்டது 
(1 கொரி. 10:21)2 
4. இது “ஐக்கியம்‌” என்று ஏன்‌ அழைக்கப்பட்டது (1 கொரி. 10:16)? 
5. இதை லூக்கா, என்னவென்று அழைத்தார்‌ (அப்‌. 20:7)? 
௮. இதை ஏன்‌ “சிற்உஜுழிஷேஷ்விமி்‌ (புனித அப்பம்‌) என்று 
அழைக்கக்‌ கூடாது (2 தீமோ. 1:13)? 
ஆ. இதை ஏன்‌ “றீழிஉஷேேழிதுளஜமி” (இரு அருட்‌ சாதனம்‌) என்று 
அழைக்கக்‌ கூடாது (கத்து 2:1, 7, 8)? 


இது ஒரு தெய்வீக ஏற்பாடாக இருப்பது ஏன்‌? 
1. இதனை ஏற்படுத்தியது யார்‌ (மத்‌. 26:26-29)? 
2. பவுல்‌ இதைப்‌ பற்றிய தம்‌ உபதேசத்தை யாரிடம்‌ இருந்து பெற்றுக்‌ 
கொண்டார்‌ (1 கொரி. 11:23)? 
3. இது எவ்விதத்தில்‌ ஆசரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது 
லூக்‌. 22:29, 30; 1 கொரி. 11:18, 22)? 


இதன்‌ பொருட்கள்‌ 
1. இயேசு இராப்போஜனத்தை ஏற்படுத்திய பொழுது எதனை 
ஆசீர்வதித்தார்‌ (மத்‌. 26:26; மாற்‌. 14:22)? 
௮. அப்பத்தை ““ஆசீர்வதிக்கையில்‌”” அவர்‌ செய்தது என்ன 
(லூக்‌. 22:19; 1 கொரி. 11:23, 24)? 
ஆ. அது எவ்வகையான அப்பமாக இருந்தது (1 கொரி. 5:8)? 
இ. பவுல்‌ அதை என்னவென்று அழைத்தார்‌ (1 கொரி. 11:24)? அது 
எதற்கு நினைவாக இருந்தது? 
2. எந்த நிபந்தனைகளின்‌ பேரில்‌ இயேசு இன்னொரு பொருளை முன்‌ 
வைத்தார்‌ (மத்‌. 26:27, 29)? 


160 


௮. “பாத்திரம்‌” அதாவது, “இராட்ச இரசம்‌” என்னவாயிருந்தது 
(மத்‌. 26:28)? இது யாருடைய “பாத்திரமாய்‌” இருந்தது 
(1 கொரி. 10:21)? 
ஆ. ஆகையால்‌ இது எதன்‌ நினைவுச்‌ சின்னமாக இருந்தது 
(1 கொரி. 11:25)? 
(1.) கத்தோலிக்க குரு அப்பத்தை ஆசீர்வதிக்கன்ற பொழுது, 
அவர்‌ உரிமைகோருவது என்ன? 
(2.) அவர்‌ பாத்திரத்தை ஆசீர்வதிக்கின்ற பொழுதும்‌ 
உரிமைகோருவது என்ன? 


இது எப்பொழுது கடைப்பிடிக்கப்பட வேண்டும்‌? 
1. பவுலின்‌ பொதுவான எடுத்துரைப்பைத்‌ தரவும்‌ (1 கொரி. 11:20). 
2. முதல்‌ சபையார்‌ இதைக்‌ கடைப்பிடித்த முறைமையைப்‌ பற்றிய 
விஷயம்‌ என்ன (அப்‌. 2:42)2 
3. தொடக்க கால சீஷர்கள்‌ அப்பம்‌ பிட்கும்படி எப்பொழுது கூடி 

வந்தனர்‌ (அப்‌. 20:7)? 

4. எபிரெயக்‌ கிறிஸ்தவர்களுக்கு எவ்விதமாகப்‌ புத்தி கூறப்பட்டது 

(எபி. 10:24, 25)? 

௮. “ஓவ்வொரு வாரத்தின்‌ முதல்‌ நாள்‌ தோறும்‌” என்று கூறுவது 
அவசியமாயிருந்ததா? “ஒவ்வொரு ஓய்வு நாளையும்‌ 
அசரியுங்கள்‌” என்று நியாயப்பிரமாணம்‌ கூறியதா (யாக்‌. 20:8)? 

ஆ. எந்த நினைவு ஏற்படுத்துதலானது தனது கடைப்‌ 
பிடிக்கப்படுதலுக்கு அமைக்கப்பட்ட காலப்‌ பொழுது 


எதையும்‌ கொண்டிராததாக உள்ளது? 

இ. மாதம்‌ ஒருமுறை, காலாண்டிற்கொருமுறை மற்றும்‌ 
ஆண்டிற்கு ஒருமுறை இதைக்‌ கடைப்பிடிப்பதற்கான 
அதிகாரம்‌ ஏதாவது எங்குள்ளது? 


யார்‌ பங்கேற்க வேண்டும்‌? 
1. இராப்போஜனம்‌ ஏற்படுத்தப்பட்ட பொழுது, அதில்‌ பங்கேற்கும்‌ 

படி யாருக்குக்‌ கூறப்பட்டது (மத்‌. 26:27)? 

2. முதல்‌ சபையில்‌ இருந்தவர்களில்‌ எத்தனை பேர்‌ இதில்‌ 

பங்கேற்றார்கள்‌ (அப்‌. 2:41, 42)? 

3. ஒவ்வொரு தனி நபரும்‌ செய்ய வேண்டியது என்ன (1 கொரி. 11:28)? 
4. ஒரே சரீரத்தினால்‌ பிரதிநிதித்துவப்‌ படுத்தப்பட்ட வர்கள்‌ எத்தனை 

பேர்‌ (1 கொரி. 10:17; 12:20)? 

௮. “மூடிய (உள்ளான) ஐக்கிய விருந்து” என்பதற்கான வேத 
வசனப்பகுதி எங்குள்ளது? “திறந்த (வெளியான) ஐக்கிய 
விருந்து” என்பதற்கான வேத வசனப்‌ பகுதி எங்குள்ளது? 

ஆ அஐக்கியவிருந்து என்பது எவ்விதம்‌ “இறந்ததாகவும்‌” மற்றும்‌ எவ்விதம்‌ 
“மூடியுதாகவும்‌” இருக்க வேண்டும்‌ (1 கொரி. 10:17; 12:20)? 


761 


இது எவ்விதம்‌ மற்றும்‌ ஏன்‌ ஆசரிக்கப்பட 


வேண்டும்‌? 


16.2 


1. 


அப்பத்தைக்‌ கொடுக்கும்‌ முன்பு இயேசு என்ன செய்தார்‌ 
(மத்‌. 26:26)? “அதை அசீர்வதித்ததில்‌” அவர்‌ என்ன செய்தார்‌? 
(லூக்‌. 22:19)? சீஷா்களுக்குப்‌ பாத்திரத்தைக்‌ கொடுக்கும்‌ முன்பு 
அவர்‌ என்ன செய்தார்‌ (மத்‌. 26:27)? 


. ஒவ்வொருவரும்‌ யாருடைய நினைவாக இதில்‌ புசித்து, பானம்‌ 


பண்ண வேண்டும்‌ (1 கொரி. 11:24, 25)? 


. இதில்‌ பங்கேற்கையில்‌ ஒருவர்‌ யாருடன்‌ ஐக்கியத்தில்‌ கலந்து 


கொள்கிறார்‌ (1 கொரி. 10:16)? 


. இந்தப்‌ பந்தியைக்‌ கடைப்பிடிப்பதில்‌ அறிவிக்கப்படுவது என்ன 


(1 கொரி. 11:26)? 


. இந்த இராப்போஜனத்தில்‌ பங்கேற்பதற்கு முன்னர்‌ 


ஒவ்வொருவரும்‌ செய்ய வேண்டியது என்ன (1 கொரி. 11:28)? 


. கர்த்தருடன்‌ ஒவ்வொருவரும்‌ எவ்விதமாய்‌ ஐக்கியத்தில்‌ ஈடுபட 


வேண்டும்‌ (1 கொரி. 11:27)? 

௮. கர்த்தருடைய பந்தியைக்‌ கடைப்பிடிப்பதில்‌ பண்புபடுத்த 
வேண்டிய பரிசுத்த ஆசரிப்பு என்ன? 

ஆ. இராப்போஜனத்தில்‌ பங்கேற்பதில்‌ காதுகள்‌, வாய்‌, உடல்‌, 
புத்திக்கூர்மை மற்றும்‌ மனச்சாட்சி ஆகியவை எவ்வாறு 
ஈடுபடுகின்றன என்று காண்பிக்கவும்‌. 


25 


சபை: 


இதன்‌ இசை [) 


புதிய உடன்படிக்கை 


1. 


2. 


“இிறிஸ்தவா்‌” என்ற சொற்றொடர்‌ எந்த உடன்படிக்கைக்கு உரியது 
(அப்‌. 11:26; 2 கொரி, 3:8)? 

சபையானது எந்த உடன்படிக்கைக்கு உரியதாக உள்ளது 
(மத்‌. 16:18; அப்‌. 20:28)? 


. புதிய ஏற்பாடு/உடன்படிக்கை எப்பொழுது செயல்படத்‌ 


தக்கதாகப்பட்டது (எபி. 9:16, 17)? 


. ரோமர்கள்‌ நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களாயிருந்தது 


எவ்வாறு (ரோமர்‌ 7:4)? 
கிறிஸ்தவர்கள்‌ கர்த்தரை எவ்வாறு சேவிக்கின்றனார்‌? ஏன்‌ (ரோமர்‌ 7:6)? 


. நியாயப்பிரமாணத்திற்குத்‌ இரும்புதலின்‌ சீரற்ற தன்மையைப்‌ 


பற்றிக்‌ கலந்துரையாடவும்‌ (ரோமர்‌ 7:2, 3)? 
௮. நியாயப்பிரமாணத்திற்குத்‌ திரும்புவதில்‌ அடங்கியுள்ள 
கடமை என்ன (கலா. 5:3)? 


ஆ. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டின்‌ பயங்கரமான விளைவு 
என்னவாயிருக்கும்‌ (கலா. 5:4)? 


புதிய ஏற்பாட்டின்‌ இசை 


1. 


பின்வரும்‌ வசனப்‌ பகுதிகளைக்‌ கவனமாய்‌ வாசிக்கவும்‌: 

௮. “அவர்கள்‌ ஸ்தோத்திரப்பாட்டைப்‌ பாடின பின்பு, ஒலிவ 
மலைக்குப்‌ புறப்பட்டுப்‌ போனார்கள்‌” (மத்‌. 26:30; 
மாற்‌. 14:26). 

ஆ. “நடுராத்திரியிலே பவுலும்‌ சீலாவும்‌ ஜெபம்‌ பண்ணி, தேவனைத்‌ 
துதித்துப்‌ பாடினார்கள்‌; காவலில்‌ வைக்கப்பட்டவர்கள்‌ 
அகைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌” (அப்‌. 16:25). 

இ. “இதனிமித்தம்‌ நான்‌ புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை 
பண்ணி, உம்முடைய நாமத்தைச்‌ சொல்லி, சங்கீதம்‌ 
பாடுவேன்‌” (ரோமர்‌ 15:9). 

௩. “இப்படியிருக்க, செய்ய வேண்டுவதென்ன? நான்‌ 
ஆவியோடும்‌ விண்ணப்பம்‌ பண்ணுவேன்‌, கருத்தோடும்‌ 
விண்ணப்பம்‌ பண்ணுவேன்‌; நான்‌ ஆவியோடும்‌ பாடுவேன்‌, 
கருத்தோடும்‌ பாடுவேன்‌” (1 கொரி. 14:15). 

௨. “சங்கீதங்களினாலும்‌ கீர்த்தனைகளினாலும்‌ ஞானப்‌ 


163 


பாட்டுகளினாலும்‌ ஒருவருக்கொருவர்‌ புத்தி சொல்லிக்‌ 
கொண்டு, உங்கள்‌ இருதயத்தில்‌ கர்த்தரைப்‌ பாடிக்‌ கீர்த்தனம்‌ 
பண்ணி” (எபே. 5:19). 

ஊ. “கிறிஸ்துவின்‌ வசனம்‌ உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும்‌ 
பரிபூரணமாய்‌ வாசமாயிப்பதாக; சங்கீதங்களினாலும்‌, 
கீர்த்தனைகளினாலும்‌, ஞானப்பாட்டுகளினாலும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ போதித்துப்‌ புத்தி சொல்லிக்‌ கொண்டு, 
உங்கள்‌ இருதயத்திலே கர்த்தரைப்‌ பக்தியுடன்‌ பாழி” 
(கொலோ. 3:16). 

எ. “உம்முடைய நாமத்தை என்‌ சகோதரருக்கு அறிவித்து, சபை 
நடுவில்‌ உம்மைக்‌ துதித்துப்‌ பாடுவேன்‌” (எபி. 2:12). 

ஏ. “ஆகையால்‌, அவருடைய நாமத்தைத்‌ துதிக்கும்‌ உதடுகளின்‌ 
கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர்‌ மூலமாய்‌ எப்போதும்‌ 
தேவனுக்குச்‌ செலுத்தக்‌ கடவோம்‌” (எபி. 13:15). 

ஐ. “உங்களில்‌ ஒருவன்‌ துன்பப்பட்டால்‌ ஜெபம்‌ பண்ணக்‌ 
கடவன்‌; ஒருவன்‌ மகிழ்ச்சியாயிருந்தால்‌ சங்கதம்‌ பாடக்‌ 
கடவன்‌” (யாக்‌. 5:13). 


மேற்கோள்களின்‌ மீது வினாக்கள்‌ 


1. 


2. 


10. 


164 


இசையில்‌ எத்தனை வகைகள்‌ உள்ளன? 

இசைக்‌ கருவிகளால்‌ இசைக்கப்படுதல்‌ மற்றும்‌ வாய்ப்பாட்டு. 
இங்கு தரப்பட்டுள்ள ஒவ்வொரு மேற்கோளிலும்‌ எவ்வகையான 
இசை குறிப்பிடப்பட்டுள்ளது? 


. தேவனைத்‌ துதிக்க இயேசுவும்‌ சீஷர்களும்‌ எவ்விதத்தில்‌ இசையைப்‌ 


பயன்படுத்தினர்‌? 


. பவுல்‌ மற்றும்‌ சீலா என்ற பிரசங்கியார்கள்‌ தங்கள்‌ உணர்வுகளுக்கு 


எவ்வகையான வெளிப்பாட்டைக்‌ கொடுத்தனார்‌? 


. எபேசியர்களையும்‌ கொலோசெயர்களையும்‌ என்ன செய்யும்படி 


பவுல்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌? 


. சங்கீதங்கள்‌, கீர்த்தனைகள்‌ மற்றும்‌ ஞானப்பாட்டுக்கள்‌ 


ஆகியவற்றுடன்‌ என்ன செய்யப்பட வேண்டியிருந்தது? 


்‌. சஷர்களின்‌ ஊழியத்தில்‌ இயேசு செய்திருந்த வரைமுறை என்ன 


(மத்‌. 28:20)? 


. கிறிஸ்துவின்‌ உபதேசத்திற்கு அப்பால்‌ ஒருவர்‌ சென்றால்‌ என்ன 


நடக்கும்‌ (2 யோவா. 9)? 


, ஒருவர்‌ புதிய ஏற்பாட்டுடன்‌ ஒன்றைக்‌ கூட்டினாலோ அல்லது 


அதிலிருந்து ஒன்றை எடுத்துப்‌ போட்டாலோ, அவருக்கு என்ன 

நேரிடும்‌ (வெளி, 22:18, 19)? 

கிறிஸ்துவின்‌ போதனைக்கு அப்பால்‌ செல்வதற்கு /சென்றால்‌ 

கொடுக்க வேண்டிய விலை என்ன (2 யோவா. 9)? 

௮. உபதேசத்தில்‌ நிலைத்திருந்தால்‌, கடைக்கும்‌ ஆசீர்வாதம்‌ 
என்ன (2 யோவா. 9)? 


11. 


12. 


13. 


14. 


15. 


ஆ. வேதாகமத்திலிருந்து ஒன்றை நீக்கிப்‌ போடும்‌ அல்லது அதனு 
டன்‌ ஒன்றைக்‌ கூட்டும்‌ மனிதருக்கு என்ன 
நடக்கும்‌ (வெளி. 22:18, 19)2 

தேவன்‌ எந்த வகையான இசையைக்‌ கட்டளையிட்டார்‌ 

(எபே. 5:19; கொலோ. 3:16)? 

கர்த்தருக்கு அந்நிய அக்கினியைச்‌ செலுத்தியது யார்‌ (லேவி. 10:1௮)? 

௮. அந்நிய அக்கினி என்பது எதுவாயிருந்தது (லேவி. 10:1இ)? 

ஆ. இந்த முன்‌ அனுமானத்திற்குக்‌ கிடைத்த தண்டனை என்ன 
(லேவி. 10:2)? 

ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ தம்‌ ஆராதனையில்‌ எவ்வாறு 

வழிநடத்தப்பட வேண்டியவராயிருக்கின்றார்‌ (2 கொரி. 5:7)? 

தேவனுடைய ஆராதனையில்‌ ஒருவர்‌ விசுவாசத்தின்படி வழி 

நடத்தப்படாதிருந்தால்‌ என்ன நடக்கும்‌ (ரோமர்‌ 14:23)? 

பிலிப்பியர்கள்‌ என்ன செய்ய வேண்டியவர்களாய்‌ இருந்தனர்‌ 

(பிலி. 4:9)? 

௮. பவுலின்‌ பாடுதல்‌ பற்றிய விபரம்‌ எங்குள்ளது (அப்‌. 16:25; 
1 கொரி. 14:15)? 

ஆ. பவுல்‌ எவ்விடத்திலாவது இசைக்‌ கருவியை இசைத்தோ 
அல்லது அகைக்‌ கட்டளையிட்டோ உள்ளாரா? 


765 


24 


சபை: 


இதன்‌ இசை (2) 


இசையின்‌ வகை - உதாரணங்கள்‌ 


1. 


2. 


இயேசு இராப்போஜனத்தை ஏற்படுத்திய பொழுது, அவரும்‌ 
சீஷர்களும்‌ என்ன செய்தனர்‌ (மத்‌. 26:30)? 

சிறையில்‌ அடைபட்டிருந்தபோது பவுலும்‌ சீலாவும்‌ தங்களது 
உணர்வுகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர்‌ (அப்‌. 16:25)? 

பவுல்‌, தாம்‌ எவ்வாறு பாடுவதாகக்‌ கூறினார்‌ (1 கொரி. 14:15)? 


. புறஜாதியாரின்‌ நடுவிலே கிறிஸ்து எவ்விதமாய்‌ மேன்மைப்‌ 


படுத்தப்பட வேண்டியவராய்‌ இருந்தார்‌ (ரோமர்‌ 15:9; சங்‌. 18:49)? 


, சங்‌. 22:22 வசனம்‌ எபி. 2:12ல்‌ எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது? 


இவ்விடத்தில்‌ அது நிறைவேற்றப்பட்ட து என்று எபிரெய அசிரியர்‌ 
கூறவில்லையா? 


இசையின்‌ வகை -கட்டளை 


1. 
2. 


எபேசியருக்குப்‌ பவுல்‌ எவ்விதம்‌ புத்தி கூறினார்‌ (எபே. 5:19)2 
மேலும்‌ அவர்‌ கொலோசெயருக்கு எவ்வாறு கட்டளையிட்டார்‌ 
(கொலோ. 3:16)2 

எபிரெயக்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஒப்புக்‌ கொடுக்க வேண்டியிருந்த கனி 
என்னவாக இருந்தது (எபி. 13:15)? 

எல்லாக்‌ கிறிஸ்தவர்களுக்கும்‌ யாக்கோபின்‌ கட்டளையைத்‌ தருக 
(யாக்‌. 5:13). 


பாட வேண்டிய பாடல்கள்‌ 


1. 


166 


பாட வேண்டிய பாடல்களின்‌ மூன்று வகைகளைக்‌ குறிப்பிடுக 

(எபே. 5:19; கொலோ. 3:16). 

௮. “சங்கூதங்கள்‌;” “கீர்த்தனைகள்‌” மற்றும்‌ “ஞானப்பாட்டுகள்‌” 
என்பவற்றை விளக்கப்படுத்தவும்‌. “சங்கதம்‌” என்பது அதன்‌ 
பண்பை சங்கீதங்களில்‌ இருந்து எடுத்தாண்டது; “கீர்த்தனை” 
என்பது தேவனைத்‌ துதித்தலைப்‌ பற்றியது (அப்‌. 16:25); 
மற்றும்‌ “ஞானப்பாட்டுகள்‌”” என்பவை “தேவனை 


மேன்மைப்படுத்தவும்‌ மனிதர்களுக்குப்‌ பக்தி 
விருத்தியூட்டவும்‌'” ஏற்ற வகையில்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டவையாகும்‌. 


ஆ. இவைகளை ஆராதனையில்‌ எவ்விதம்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌? இவை யாவும்‌ பாடப்பட வேண்டியவைகள்‌, 
இசைக்கப்பட வேண்டியவையல்ல. 

இ. ஆவிக்குரிய, உணர்வுப்பூர்வமான மற்றும்‌ நடுத்தரமான 
பாடல்களைப்‌ பற்றி விளக்கப்படுத்தவும்‌. 

(1.) ஆராதனையில்‌ பயன்படுத்தப்பட வேண்டியவை யாவை? 
(2.) உடல்‌ இயக்கத்தைக்‌ தூண்டுகின்ற பாடல்கள்‌ பாடப்பட 
வேண்டியவைகளாய்‌ உள்ளனவா? 


பாடுதல்‌ எவ்வாறு செய்யப்பட வேண்டும்‌? 


1. 


பாடுகலுக்குக்‌ கிறிஸ்தவர்கள்‌ முழுமையாக எவ்விதத்தில்‌ தயார்‌ 
செய்யப்பட்டவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌ (எபே. 5:18, 19; 
கொலோ. 3:16)? 


. பவுல்‌ தாம்‌ எவ்விதத்தில்‌ பாடுவதாகக்‌ கூறினார்‌ (1 கொரி. 14:15)? 


௮. ஆவியுடன்‌ பாடுதல்‌ என்பது எதை அர்த்தப்படுத்துகின்றது? 

ஆ. கருத்துடன்‌ பாடுதல்‌ என்பது எதை அர்த்தப்படுகின்றது? 

இ. என்றால்‌, ஒருவர்‌ எப்பொழுது ஆவியுடனும்‌ கருத்துடனும்‌ 
ஜெபிக்கின்றார்‌? 


. பாடுதலில்‌, மற்ற சகோதர சகோதரிகள்‌ எவ்வாறு கருதப்பட 


வேண்டும்‌ (எபே. 5:19அ)2 
பாடுகிறவர்கள்‌ “ஒருவருக்கொருவர்‌” என்ன பேசிக்‌ கொள்ள 
வேண்டியவர்களாய்‌ உள்ளனர்‌ (எபே. 5:19௮அ)? 


. இருதயம்‌ எவ்விதத்தில்‌ ஈடுபடுத்தப்பட வேண்டும்‌ (எபே. 5:19; 


கொலோ. 3:16)2 
துதியானது யாருக்கு ஏறெடுக்கப்பட வேண்டும்‌ (எபே. 5:19; 
கொலோ. 3:16)2 


. பாடுதலில்‌, அற்பிக்க வேண்டிய கனி என்ன (எபி. 13:15)? 


௮. “உதடுகளின்‌ கனி” என்பது பாடுதலாக இருப்பதில்லையா 
(எபி. 13:15 ஆ)2 
என்றால்‌, இசைக்‌ கருவிகள்‌ இப்படிப்பட்ட பாடுதலை 
எவ்வாறு தடை செய்யும்‌? 

ஆ. தேவனுடைய கட்டுப்பாடுகள்‌ மதிக்கப்பட்டால்‌ 
எப்படியிருக்கும்‌ (வெளி. 22:14)2 
அவருடைய வசனத்தை மதித்தல்‌ என்பது இசைக்‌ 
கருவிகளைத்‌ தடை செய்யாதா? 


ஆழ்ந்து சிந்திக்கச்‌ சில விஷயங்கள்‌ 


1. பாடகர்‌ குழுவின்‌ மூலம்‌ பாடுதல்‌ என்பது ஏற்கப்படக்‌ கூடிய 


துதியைச்‌ சபையிட மிருந்து எவ்வாறு களவு செய்கின்றது? 


. வாடகைப்‌ பாடகர்கள்‌ சபையாரின்‌ பாடுதலை எவ்வாறு 


பாதிக்கின்றனா்‌? 


767 


168 


. யார்‌ பாட வேண்டும்‌ (எபே. 5:19; கொலோ. 3:16; யாக்‌. 5:13)2 
. ஒருவர்‌ பாட முடிந்தும்‌, ஆராதனையில்‌ அவர்‌ பாடாதிருந்தால்‌, 


அவர்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்துகின்றாரா? 


. ஒருவர்‌ பாட முடியாவிட்டால்‌, ஆராதனையில்‌ பங்கேற்க அவர்‌ 


என்ன செய்ய வேண்டும்‌? 


. பாடுதல்‌ என்பது ஆராதனையின்‌ இன்றியமையாத பாகமாக 


உள்ளதா (சங்‌. 119:172; 1 யோவா. 5:17)? 

௮. அப்படியானால்‌, பாடல்‌ ஊழியத்தை மாறுபட்ட வகையில்‌/ 
விருப்பு வெறுப்பற்ற வகையில்‌ பார்ப்பது பாவமல்லவா? 

ஆ. “கருத்தோடு பாடுதல்‌” என்பது எதை நீக்கிப்‌ போடுகின்றது? 
கடிதங்களையும்‌ தாள்களையும்‌ வாசித்தல்‌, சூயிங்கம்‌ 
மெல்லுதல்‌, மற்றும்‌ குசுகுசுத்தல்‌. 

இ. பாடல்‌ ஊழியத்தைத்‌ தவறாகப்‌ பயன்படுத்தாமல்‌, 
எவ்விதத்தில்‌ சரியாகப்‌ பயன்படுத்த வேண்டும்‌? 


சபைக்கு (கிடைத்துள்ள) ஈவுகள்‌ 
1, சபைக்குக்கிறிஸ்துவின்‌ஐந்து மடங்கு ஈவைக்குறிப்பிடவும்‌ (எபே. 4:8-11), 


௮. 
ஆ. 
இ. 

Fr. 


உ. 


அப்போஸ்தலர்கள்‌ - கிறிஸ்துவைக்‌ கண்ணால்‌ கண்ட 
சாட்சியமாக அவரை வெளிப்படுத்த. 

தீர்க்கதரிசிகள்‌ - வெளிப்படுத்த மற்றும்‌ போதிக்க. 
சுவிசேஷகர்கள்‌ - சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க. 
மேய்ப்பர்கள்‌ - மந்தையைக்‌ கவனிக்க, போஷிக்க மற்றும்‌ 
பாதுகாக்க. 


போதகர்கள்‌ - எல்லாக்‌ காலத்திலும்‌ அறிவுறுத்த. 


2. இந்த மனிதர்கள்‌ யாவரிடமும்‌ அற்புத வல்லமை எவ்வளவு காலம்‌ 
இருக்க வேண்டியதாயிற்று (எபே. 4:13)? 

3. சபைக்கு இந்த வரங்கள்‌ எதற்காகக்‌ கொடுக்கப்பட்டன 
(எபே. 4:12-14)? 


௮. 


சபையில்‌ இப்பொழுது நாம்‌ எவ்விதக்‌ கருத்தில்‌ 
அப்போஸ்கலர்களைப்‌ பெற்றுள்ளோம்‌? 

நியாயாதிபதிகள்‌ என்ற வகையில்‌, அவர்களின்‌ 
சாட்சியமானது - கிறிஸ்தவர்களின்‌ ஓரே வழிகாட்டி 
நூலான - புதிய ஏற்பாட்டில்‌ வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 


. சபைக்கு இந்த வரங்கள்‌ இப்பொழுது எவ்விதத்தில்‌ பயன்‌ 


படுத்தப்பட முடியும்‌ (2 தீமோ. 2:2, 15)? 


பரிசுத்தவான்களுக்குப்‌ பக்தி விருத்தி ஊட்ட 
1. “பக்தி விருத்தியூட்டுதல்‌” என்பது எதை அர்த்தப்படுத்துகின்றது? 
கட்டியெழுப்ப, பலப்படுத்த. 
2. பக்தி விருத்தியூட்டப்பட்ட மனிதர்களின்‌ குழு ஒன்றைக்‌ 
குறிப்பிடுக (1 பேது. 5:1, 2). 


௮. 
ஆ. 


இ. 


அது எவ்வாறு செய்யப்பட்டது (1 தெச. 5:14, 15)? 
புதிதாக மனம்‌ மாறியவர்கள்‌ எவ்விதத்தில்‌ பக்தி 
விருத்தியூட்டப்பட வேண்டும்‌ (அப்‌. 14:22, 23; 15:41)? 
முதல்‌ சபை எவ்வாறு வளர்ந்தது (அப்‌. 2:42)? 
(1.) எருசலேமில்‌ இருந்த சபையின்‌ மாபெரும்‌ புத்தி 
கூறுபவராயிருந்தவர்‌ யார்‌ (அப்‌. 4:36 


169 


(2.) அவர்‌ எங்கு அனுப்பப்பட்டார்‌? அதினால்‌ ஏற்பட்ட 
விளைவுகள்‌ யாவை (அப்‌. 11:22-24)2 


1. 


2. 


5. 


6. 


முதல்‌ சபையானது தனது ஏழைகளை எவ்வாறு கவனித்துக்‌ 
கொண்டது (அப்‌. 2:45; 4:32-35)? 

யூதேயாவில்‌ இருந்த ஏழைகளுக்கு அந்தியோகியாவில்‌ இருந்த சபை 
எவ்வாறு நிவாரணம்‌ அளித்தது (அப்‌. 11:29, 30)? 


. குறைவுள்ளவர்களாய்‌ இருந்த விதவைகளுக்கு தொற்காள்‌ செய்தது 


என்ன (அப்‌. 9:36-39)2 


. புறஜாதியாருக்கான அப்போஸ்தலர்‌ என்ற வகையில்‌ பவுல்‌ என்ன 


செய்தார்‌ (கலா. 2:8, 10)? 

எபேசியர்கள்‌ எதற்காக வேலை செய்ய வேண்டியிருந்தது 
(எபே. 4:28)? 

மாசில்லாத சுத்தமான பக்தி என்பது என்ன (யாக்‌. 1:27)? 


க... பிரசங்கிக்க - சுவிசேஷ ஊழியம்‌ 


1. சபை என்றால்‌ என்ன (1 தீமோ. 3:15)? 


2. 


10. 


மத்தேயு சுவிசேஷத்தில்‌ விவரிக்கப்பட்டுள்ள பிரதான 
கட்டளையைத்‌ தருக (மத்‌. 28:18-20). மாற்கு மற்றும்‌ லூக்கா 
சுவிசேஷங்களில்‌ இது பற்றிய பதிவைத்‌ தருக (மாற்‌. 15:16; 
லூக்‌. 24:46-49). 


.. இந்த சுவிசேஷத்துவத்தின்‌ ஒழுங்குமுறை என்னவாக இருந்தது 


(அப்‌. 1:8)? 


. (ஊழியத்திற்கு ஊழியர்களை) யார்‌ அனுப்ப வேண்டியிருந்தது 


(அப்‌. 13:1-3)? 


. ரோமர்‌ 10:14, 15ஐ மனப்பாடம்‌ செய்யவும்‌. 
. சுவிசேஷத்தைப்‌ பரப்பும்‌ மையமாக விளங்கிய சபை எது 


(அப்‌. 14:26, 27)? 


. (பிரதான) கட்டளையின்‌ கீழ்‌ தெசலோனிக்கே சபை எவ்வாறு 


செயல்பட்டது (1 தெச. 1:6-9)2 


. பிலிப்பியர்கள்‌ ஊழியர்களுக்கு எவ்வாறு ஆதரவு அளித்தார்கள்‌ 


(பிலி. 4:14-16)? 


. பிலிப்பிய சபைக்காகப்‌ பவுல்‌ தேவனுக்கு நன்றி செலுத்தியது ஏன்‌ 


(பிலி. 1:3-5)? 
எந்த ஒரு சபையானது ஒரு ஊழிய மையமாக இராவிட்டால்‌ அது 
ஒரு முன்மாதிரியாயிருக்க முடியுமா? 


தனிநபர்‌ ஊழியம்‌ 


1. 


170 


முதல்‌ சபையானது துன்புறத்தப்படுதலின்‌ கீழ்‌ எவ்வாறு 
செயல்பட்டது (அப்‌. 8:1, 4)? 


. அந்திரேயா கிறிஸ்துவிடத்தில்‌ யாரை அழைத்து வந்தார்‌ 
(யோவா. 1:40-42)? 

. பிலிப்பு யாரைத்‌ தேடி கிறிஸ்துவிடம்‌ அழைத்து வந்தார்‌ 
(யோவா. 1:45-49)? 

. சுவிசேஷகரான பிலிப்பு எவ்வாறு சுவிசேஷ ஊழியம்‌ செய்தார்‌ 
(அப்‌. 8:5, 12, 13)? 

. அப்போஸ்தலர்கள்‌ தங்கள்‌ பிரசங்கித்தலின்‌ பெரும்பகுதியை 
எவ்வாறு செய்தனர்‌ (அப்‌. 5:42; 20:20)2 

. இழந்து போகப்பட்டவர்களை இரட்சிப்பதற்கு ஒருவர்‌ எந்த 
அளவுக்குச்‌ செல்ல வேண்டும்‌ (1 கொரி. 9:20-23)? 

. விலங்டெப்பட்ட நிலையில்‌ பவுல்‌ தம்‌ காவலரை எவ்விதம்‌ 
ற்செய்தியினால்‌) அடைந்தார்‌ (பிலி. 1:12, 13)? 

. பவுல்‌ சிறையில்‌ இருக்கையில்‌ யாரை மனமாற்றம்‌ அடையச்‌ 
செய்தார்‌ (பிலே. 10)? 

. கிறிஸ்தவர்கள்‌ உலகத்திற்கு என்னவாக இருக்கின்றனர்‌ (மத்‌. 5:13, 
14)? 


777 


26 


சபை: 


முன்மாதிரி சபை 


சொற்றொடர்‌ விளக்கப்படுகின்றது 


1. 


“முன்மாதிரி” என்பது எதனை அர்த்தப்படுத்துகின்றது? போலச்‌ 
செய்வதற்கு ஒரு மாதிரி, வடிவமைப்பு, மற்றும்‌ முழு நிறைவான 
ஒன்று. 


. “௦” (முன்மாதிரி) மற்றும்‌ “௦ச?' (நவீனமான) 


என்பவற்றிற்கிடையே வித்தியாசப்‌ படுத்தவும்‌. 


. தெசலோனிக்கே சடையார்‌ மற்றவர்களுக்கு என்னவாக இருந்தனர்‌ 


(1௪. 1:7)? 


. முன்மாதிரிகள்‌ எவ்வாறு கையாளப்பட வேண்டும்‌ (2 தீமோ. 1:13)? 
. எல்லாக்‌ காலங்களிலும்‌ முன்மாதிரியாக இருக்க வேண்டிய சபை 


எது? எருசலேமில்‌ கூடி வந்த சபை. 


ஆன முன்மாதிரி 


1. கட்டிடத்திற்கு அவர்‌ என்னவாக உள்ளார்‌ - என்ன உறவுமுறை 


(மத்‌. 16:18)? 


. சபைக்கு அவர்‌ என்னவாக உள்ளார்‌ (எபே. 1:22, 23; 


கொலோ. 1:18)2 


. கட்டிடத்தின்‌ சுவர்களுக்கு அவர்‌ என்னவாக உள்ளார்‌ (எபே. 2:20)? 
. மேல கட்டுமானத்திற்கு அவர்‌ என்னவாக உள்ளார்‌ (1 கொரி. 3:11)? 
. சமாதானத்தைக்‌ காத்துக்‌ கொள்ள அவர்‌ யாராக உள்ளார்‌ 


(1 தீமோ. 2:5)? 


. சரீரத்திற்கு அவர்‌ என்னவாக உள்ளார்‌ (எபே. 5:23)? 
7. 


சபையை வழிநடத்த அவர்‌ கொடுத்துள்ளது என்ன (2 தீமோ. 3:16, 17)? 


நிறுவன அமைப்பில்‌ முன்மாதிரி 


1. 


172 


உள்ளூர்‌ சபை ஒவ்வொன்றும்‌ எதைக்‌ கொண்டிருக்கும்‌ (அப்‌. 14:23; 

தித்து 1:5)? 

௮. அவை என்னவாக இருக்காது (பாடம்‌ 13ஐக்‌ காணவும்‌.) 

ஆ. அவை எந்த நேர்மறை அடையாளங்களை உடையவைகளாய்‌ 
இருக்கும்‌ (பாடம்‌ 13ஐக்‌ காணவும்‌.) 

இ. இந்தக்‌ கண்காணிகள்‌ உறுப்பினர்களுடன்‌ “பிணைப்பு மற்றும்‌ 
தொடர்பு” என்பதை எவ்வாறு காத்துக்‌ கொள்வார்கள்‌? 


ஈ. செயல்‌ கூட்டங்களின்‌ மூலம்‌ அவர்கள்‌ ஊழியத்தை எவ்வாறு 
முன்னேற்றப்படுத்துவார்கள்‌ (1 கொரி. 14:33, 40)? 

உ. உறுப்பினர்த்துவத்தில்‌ அவர்கள்‌ நம்பிக்கையை எவ்வாறு 
ஏவுதல்‌ செய்வார்கள்‌? அவர்கள்‌ தங்களின்‌ திட்டங்கள்‌ 
யாவற்றையும்‌ சபையார்‌ அறியச்‌ செய்வார்கள்‌? 

ஊ. கட்டியெழுப்பும்‌ விமர்சனத்தை வரவேற்பதின்‌ மூலம்‌ 
அவர்கள்‌ எவ்விதத்தில்‌ மாபெரும்‌ நம்பிக்கையைக்‌ 
கூட்டுவார்கள்‌? 

முன்மாதிரி சபை ஒவ்வொன்றும்‌ மூப்பர்களுக்கு உதவுவதற்கு 

யாரைக்‌ கொண்டிருக்கும்‌ (1 தீமோ. 3:8-13)? 

அ. இந்த உதவிக்காரர்கள்‌ என்னவாக இருக்க மாட்டார்கள்‌? 
(பாடம்‌ 17ஐக்‌ காணவும்‌.) 

ஆ. இவர்கள்‌ கொண்டிருக்கும்‌ நேர்மறையான பண்புகள்‌ யாவை? 
(பாடம்‌ 17ஐக்‌ காணவும்‌.) 

இ. இந்த உதவிக்காரர்கள்‌ சபை ஊழியத்தின்‌ எந்தப்‌ பகுதியைக்‌ 
கவனிப்பார்கள்‌ (அப்‌. 6:1-4)2 

ஈ. மேலும்‌ உதவிக்காரர்கள்‌ எதன்‌ ஒழுங்கு முறையையும்‌ 
கவனிப்பார்கள்‌? 


சபைக்குப்‌ பணிபுரிதல்‌, சபை கூடும்‌ இடத்தின்‌ சுத்தம்‌, 
காற்றோட்டம்‌ 

உறுப்பினர்கள்‌ யாருக்குக்‌ கீழ்ப்படிதலுள்ளவர்கள்‌ ஆவார்கள்‌ 

(எபி. 13:17)? 

௮. இதனால்‌ உறுப்பினர்கள்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்கும்‌ விடுதலை 
என்ன? 
ஆலோசனைகளில்‌, கூட்டுறவாய்‌ செயல்படும்‌ வாய்ப்புகளில்‌, 
மற்றும்‌ கருத்தாக்கங்களில்‌ சுதந்திரம்‌. 

ஆ. தேவனுடைய வசனமானது மூப்பர்களால்‌ மீறப்பட்டால்‌ 
என்ன செய்யலாம்‌? 
உறுப்பினர்கள்‌ 1 பேதுரு 5:2, 3ன்‌ போதனையைச்‌ 
சுட்டிக்காட்டலாம்‌. 


தங்கா முன்மாதிரி 


5 


சபையின்‌ ஒவ்வொரு உறுப்பினரும்‌ என்ன செய்வார்கள்‌ (பிலி. 2:12)? 
எல்லாரும்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ மும்மடங்குப்‌ பாடம்‌ என்ன 
(1 தெச. 4:11)? 

சகோதர அன்பில்‌ பண்புபடுத்தப்படுவது என்ன (ரோமர்‌ 1.2:10௮)2 
கனம்‌ அளிக்கப்படுவதாயிருந்தால்‌, அன்பு என்ன செய்யும்‌ 
(ரோமர்‌ 12:10ஆ)? 

கிறிஸ்துவைப்‌ பின்பற்றுபவர்கள்‌ என்று எல்லாரும்‌ எவ்விதம்‌ 
அறியப்படுவார்கள்‌ (யோவா. 13:34, 35)? 

உறுப்பினர்களுக்குள்‌ தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டியது 
என்ன (எபி. 13:1)? 


173 


6. ஊழியத்தின்‌ குறிப்பான திட்டங்கள்‌ பற்றி எல்லாரும்‌ எவ்விதம்‌ 

உணருவார்கள்‌: 

௮. சபையின்‌ நிதிநிலை ஊழியம்‌ பற்றி (1 கொரி. 16:1-3; 2 கொரி. 
9:7? 

ஆ. சபையின்‌ சுவிசேஷ ஊழியக்‌ கூட்டங்கள்‌ பற்றி (1 தீமோ. 
4:16)? 

இ. வேதாகமத்தை முறையாகப்‌ படித்தல்‌ பற்றி (2 தீமோ. 2:15; 
அப்‌. 17:11, 12)? 

ஈ. பாடல்‌ ஆராதனை, புத்தகங்கள்‌, ஜெபம்‌ ஆகியவை பற்றி? 


ஆராதனையில்‌ முன்மாதிரி 
1. கிறிஸ்தவர்களின்‌ சிந்தை எங்கு வைக்கப்பட்டிருக்கும்‌ 
(கொலோ. 3:1-3)? 
2. தேவன்‌ என்னவாக இருக்கிறார்‌, மற்றும்‌ அவரை எவ்வாறு (நாம்‌) 
தொழுது கொள்ள வேண்டும்‌ (யோவா. 4:23, 24)? 
3. பொது ஆராதனையில்‌/சடைகூடுதலில்‌ ஒவ்வொருவரும்‌ எவ்வாறு 
செயல்படுவார்கள்‌ (எபி. 12:28)? 


174 


கர்த்தருக்கு நான்‌ 
என்னத்தைச்‌ செலுத்துவேன்‌? 


நவம்பர்‌ மாதத்தில்‌ அமெரிக்காவில்‌ நன்றி செலுத்துவதற்கென்று 
ஒரு விசேஷ நாள்‌ கொண்டாடப்படுகன்றது. நன்றி செலுத்துதல்‌ - 
விசேஷமாய்‌, கர்த்தருக்கு நன்றி செலுத்துதல்‌ - பற்றிய பிரசங்கங்கள்‌ 
எப்பொழுதுமே ஏற்புடையவைகளாய்‌ இருக்கின்றன. 


ஆஸ்திரேலியாவின்‌ சிட்னியில்‌ புறநகர்ப்‌ பகுதியில்‌ துறைமுகத்திற்கு 
அண்மையில்‌ உயர்ந்த கட்டிடங்கள்‌ ஆழ்ந்துள்ள பகுதியில்‌, மனதில்‌ பதியக்‌ 
கூடிய வகையிலான நினைவுக்‌ கொண்டாட்ட மானது பிரிட்டிஷில்‌ இருந்து 
அங்கு குடியேறிவர்கள்‌ நடத்திய மதரீதியான முதல்‌ ஆராதனையின்‌ 
நினைவாக நடைபெற்றது. 

பின்வரும்‌ காட்சியை உங்கள்‌ மனதில்‌ சித்தரியுங்கள்‌: குடியேறுபவர்‌ 
களைத்‌ தாங்கிச்‌ சென்ற - இவர்களில்‌ பெரும்பாலோர்‌ முன்னாள்‌ குற்றவாளி 
களும்‌ அடிமைகளுமாயிருந்தனர்‌ - முதல்‌ படகானது இப்பொழுது சிட்னி 
என்றழைக்கப்படும்‌ துறைமுகத்தில்‌ ஜனவரி 26, 1788 அன்று சென்றடைந்‌ 
குது. செப்பமற்ற வகையிலான குடியிருப்புப்‌ பகுதியொன்று அமைக்கப்‌ 
பட்டது. பெப்ருவரி 3ம்‌ நாளன்று அவர்கள்‌ உள்நாட்டிற்குள்‌ சென்று 
தங்கும்‌ இடம்‌ ஒன்றை அவசரமாய்‌ எழுப்பினர்‌. அந்தப்‌ பயணத்தில்‌ பலர்‌ 
இறந்து போயினர்‌; உயிருடன்‌ இருந்தவர்கள்‌ சிறிதே உடமை 
உள்ளவர்களாக அல்லது உடமையற்றவர்களாக இருந்தனர்‌. அவர்களைப்‌ 
பற்றிய எல்லாம்‌ காடாக, குழப்பமுற்ற, காட்டுத்தனமான மக்கள்‌ 
குடியிருக்கும்‌ இடமாயிருந்தது. 

நியமிக்கப்பட்ட வேளையில்‌, மதகுருவான ரிச்சர்டு ஜான்ஸன்‌ 
பேசுவதற்கு எழுந்து நின்றார்‌. அந்த வேளையில்‌ எது ஏற்புடைய வசனப்‌ 
பகுதியாய்‌ இருந்திருக்கும்‌? யோபு 5:2ஐப்‌ பற்றி என்ன? “அக்கினிப்‌ பொறிகள்‌ 
மேலே பறக்கிறது போல, மனுஷன்‌ வருத்தம்‌ அநுபவிக்கப்‌ பிறந்திருக்கிறான்‌. ” 
சங்‌. 13:1 ஏற்புடையதாகக்‌ காணப்படுகின்றது: “கர்த்தாவே, எதுவரைக்கும்‌ 
என்னை மறந்திருப்பீர்‌, எது வரைக்கும்‌ உம்முடைய முகத்தை மறைப்பீர்‌?” 
இரு. ஜான்ஸன்‌ இப்படிப்பட்ட வசனப்‌ பகுதி எதையும்‌ 
தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக, சங்‌. 116:12 அவருடைய வசனப்‌ பகுதியாக 
இருந்தது: “கர்த்தர்‌ எனக்குச்‌ செய்த எல்லா உபகாரங்‌ களுக்காகவும்‌, 
அவருக்கு என்னத்தைச்‌ செலுத்துவேன்‌.” இந்த மக்கள்‌ கொஞ்சமே 
கொண்டிருந்தனர்‌; ஆனால்‌ அவர்கள்‌ உயிருடனும்‌, சுதந்திர மாகவும்‌ 
இருந்தார்கள்‌, மற்றும்‌ எதிர்கால வாக்குறுதியை வைத்திருந்தது. அவர்கள்‌ 


186 


தாங்கள்‌ கொண்டிருந்தவைகளுக்காக நன்றி நிறைந்தவர்களாய்‌ இருந்தனர்‌. 

நீண்ட நாட்களுக்கு முன்பு கூடிய அந்தக்‌ கூட்டத்திலிருந்து உங்கள்‌ 
பார்வையை இன்றைய நாட்களின்‌ ஆராதனை ஒன்றுக்குத்‌ திருப்புங்கள்‌. 
நண்பர்கள்‌, அன்புக்குரியவர்கள்‌, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்கள்‌ 
மற்றும்‌ சகோதரிகளின்‌ மத்தியில்‌ நாம்‌ இருக்கின்றோம்‌. நாம்‌ அடிமைகளாய்‌ 
அல்ல ஆனால்‌ சுயாதனமுள்ள மனிதர்களாய்‌ இருக்கின்றோம்‌; நம்மில்‌ 
பெரும்பாலோர்‌, அரசியல்‌ ரீதியாகச்‌ சுதந்திரமானவர்களாய்‌ இருக்கின்‌ 
றோம்‌, ஆனால்‌ கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ ஆவிக்குரிய வகையில்‌ சுதந்திர 
மானவர்களாய்‌ இருக்கின்றோம்‌. நாம்‌ கர்த்தரால்‌ ஏராளமாய்‌ ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டுள்ளோம்‌. எனவே நாம்‌, “கர்த்தர்‌ [நமக்குச்‌ செய்த எல்லா உபகாரங்‌ 
களுக்காகவும்‌, அவருக்கு என்னத்தைச்‌ செலுத்து[வோம்‌]?” என்று 
கேட்பதினால்‌ இருமடங்கு தகுதியானவர்களாகின்றோம்‌. 


நமக்காக அவருடைய எல்லா உபகாரங்களும்‌ 
“கர்த்தர்‌ நமக்குச்‌ செய்த உபகாரங்களை” கவனிப்பதில்‌ நாம்‌ 
தொடங்குவோம்‌. நமது ஆசீர்வாதங்களை அவ்வப்போது எண்ணுவது தேவை. 


அவருடைய ஆவிக்குரிய உபகாரங்கள்‌ 

முதலாவதும்‌ முன்னதானதுமானது அவருடைய ஆவிக்குரிய உபகாரங்‌ 
களாகும்‌. “நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய 
தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌; அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களிலே 
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும்‌ நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்‌” 
(எபே. 1:3). 

அவிக்குரிய மாபெரும்‌ அன்பளிப்பு என்பது அவருடைய குமாரன்‌ என்ற 
கொடையாக உள்ளது. “தேவன்‌ தம்முடைய ஒரே பேறான குமாரனை 
விசுவாசிக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ நித்திய ஜீவனை 
அடையும்படிக்கு, அவரைக்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ 
அன்புகூர்ந்தார்‌” (யோவா. 3:16). எனக்கு மூன்று மகள்கள்‌ இருக்கின்றார்‌ கள்‌. 
ஆனால்‌ அவர்களில்‌ ஒருத்தியைக்‌ கூட மனித குலத்திற்குக்‌ கொடுக்க நான்‌ 
விரும்ப மாட்டேன்‌. ஆனால்‌ தேவன்‌ ஓரே ஒரு மகனைக்‌ கொண்டிருந்தார்‌, 
மற்றும்‌ அவரை நமக்காக அவர்‌ தந்தருளினார்‌. “தேவன்‌ அருளிய சொல்லி 
முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்‌” (2 கொரி. 9:15). 

வேதாகமம்‌ என்பது இன்னொரு மாபெரும்‌ கொடையாக உள்ளது. 
வேதாகமம்‌ தேவனுடைய நிறைவான, இறுதியான வெளிப்பாடாக 
உள்ளது. “... ஜீவனுக்கும்‌ தேவபக்திக்கும்‌ வேண்டிய யாவற்றையும்‌, 
அவருடைய திவ்விய வல்லமையானது நமக்குத்‌ தந்தருளினது ...”? 
(2 பேது. 1:3). எந்த நற்செயலையும்‌ செய்யும்‌ அறைகூவலைச்‌ சந்திக்க 
வேதாகமம்‌ நம்மை ஆயத்தப்படுத்துகின்றது (2 தீமோ. 3:17). நாம்‌ 


ஆராதிக்கின்றவர்‌ களாய்‌ இருக்கின்றோம்‌, மற்றும்‌ வேதாகமம்‌ நமக்கு 
ஆராதிப்பது எவ்வாறு என்று போதிக்கின்றது (யோவா. 4:24). நாம்‌ பாவம்‌ 
நிறைந்த தனிநபர்களாய்‌ இருக்கின்றோம்‌, மற்றும்‌ நாம்‌ எவ்விதம்‌ 
இரட்சிக்கப்பட முடியும்‌ என்பதை வேதாகமம்‌ நமக்குக்‌ கூறுகின்றது 


187 


(மாற்‌. 16:15, 16). நாம்‌ துன்புறும்‌ படைப்புயிர்களாய்‌ இருக்கின்றோம்‌, 
மற்றும்‌ வேதாகமம்‌ மாபெரும்‌ வைத்தியரை வெளிப்படுத்துகின்றது 
(மத்‌. 9:12). நாம்‌ ஊக்கமிழந்து போகும்‌ பொழுது, வேதாகமம்‌ தைரியத்தின்‌ 
செய்தியொன்றை முன்‌ வைக்கின்றது. நாம்‌ பலவீனமாய்‌ இருக்கின்ற 
பொழுது, அது பலத்தை அளிக்கின்றது. நாம்‌ மகிழ்ச்சியாய்‌ இருக்கின்ற 
பொழுது, அது நமது சந்தோஷத்தைக்‌ கூடுதலாக்குகின்றது. நாம்‌ 
நம்பிக்கையிழந்து இருக்கின்ற பொழுது, அது நமக்கு 
நம்பிக்கையளிக்கின்றது. நாம்‌ மரிக்கின்ற பொழுது, அது தேவனுடைய 
கிருபையால்‌ (நித்திய) வாழ்வை நமக்கு வாக்குத்தத்தம்‌ செய்கின்றது. 
நம்மை அதுிகமாய்ச்‌ சூழ்ந்து நிற்கும்‌ இரட்சிப்பின்‌ கொடையும்‌ உள்ளது. 
“பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌; தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்‌ உண்டான நித்திய ஜீவன்‌” (ரோமர்‌ 6:23). 
சபையின்‌ கொடையானது இரட்சிப்பின்‌ கொடையோடு உறவு 


படுத்தப்பட்டுள்ளது: சபை என்பது பரலோகத்தினால்‌ அனுப்பப்பட்டதாக 
(எபே. 3:10, 11), இரத்தத்தால்‌ வாங்கப்பட்டதாக (அப்‌. 20:28), ஆவியினால்‌ 
நிறைந்ததாக (எபே. 2:22), மற்றும்‌ மகிமையினால்‌ எல்லைப்படுத்தப்‌ 
பட்டதாக (1 கொரி. 15:23-26) உள்ளது. சபை என்பது கேவனை நம்முடைய 
குந்தையாகக்‌ கொண்ட ஆவிக்குரிய குடும்பமாக உள்ளது (1 தீமோ. 3:15). 
இது கிறிஸ்து இராஜாவாக ஆளுகை செய்கின்ற ஒரு இராஜ்யமாக உள்ளது 
(மத்‌. 16:18, 19). இது நாம்‌ வேலை செய்கின்ற திராட்சத்‌ தோட்டமாக 
உள்ளது (மக்‌. 20:1). இது கர்த்தருக்காக நாம்‌ யுத்தம்‌ செய்கின்ற சேனையாக 
உள்ளது (1 தீமோ. 6:12). இது தேவனை நாம்‌ ஆராதிக்கின்ற அவருடைய 
ஆலயமாக உள்ளது (எபே. 2:21). இது “பாதுகாப்பின்‌ பேழையாக”” மற்றும்‌ 
“அடைக்கல நகராக” உள்ளது இங்கு நாம்‌ பாதுகாப்பையும்‌ இரட்சிப்பை 
யும்‌ கண்டடைய முடியும்‌. (எபே. 2:16; அப்‌. 20:28ஐக்‌ காணவும்‌.) 

இவை எல்லாவற்றுடனும்‌ நாம்‌ “அவருடைய மகா மேன்மையும்‌ 
அருமையுமான வாக்குத்தத்தங்கள்‌” என்ற (2 பேது. 1:4) கொடையையும்‌ 
கூட்டிக்‌ கொள்ள முடியும்‌. வேதாகமத்தில்‌ உங்களுக்கு மிகவும்‌ பிரியமான 
வாக்குத்தத்தம்‌ எது? எனக்குப்‌ பிரியமான சில வாக்குத்தத்தங்கள்‌ 
பின்வருமாறு: 


அன்றியும்‌, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்‌ 
களாய்த்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூருறெவர்களுக்குச்‌ சகலமும்‌ 
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்‌ (ரோமர்‌ 8:28). 


நீங்கள்‌ ஒன்றுக்குங்‌ கவலைப்படாமல்‌, எல்லாவற்றையுங்‌ குறித்து 
உங்கள்‌ விண்ணப்பங்களை ஸ்தோத்துரத்தோடே கூடிய ஜெபத்‌ 
தினாலும்‌ வேண்டுதலினாலும்‌ தேவனுக்குத்‌ தெரியப்படுத்துங்கள்‌. 
அப்பொழுது, எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான தேவ சமாதானம்‌ உங்கள்‌ 
இருதயங்களையும்‌ உங்கள்‌ சிந்தைகளையும்‌ கிறிஸ்து இயேசுவுக்‌ 
குள்ளாகக்‌ காத்துக்கொள்ளும்‌ (பிலி. 4:6, 7). 


. நான்‌ உன்னைவிட்டு விலகுவதுமில்லை, உன்னைக்‌ கை 
விடுவதுமில்லை என்று அவர்‌ சொல்லியிருக்றொரே. அதினாலே நாம்‌ 


188 


தைரியங்கொண்டு, கர்த்தர்‌ எனக்குச்‌ சகாயர்‌, நான்‌ பயப்படேன்‌, மனு 
ஷன்‌ எனக்கு என்னசெய்வான்‌ என்று சொல்லலாமே (எபி. 13:5, 69. 


அவர்‌ உங்களை விசாரிக்கிறவரானபடியால்‌, உங்கள்‌ கவலைகளை 
யெல்லாம்‌ அவர்மேல்‌ வைத்துவிடுங்கள்‌ (1 பேது. 5:7). 


அவர்‌ ஒளியிலிருக்றெதுபோல நாமும்‌ ஒளியிலே நடந்தால்‌ 
ஒருவரோடொருவர்‌ ஐக்கியப்பட்டிருப்போம்‌; அவருடைய குமார 
னாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ சகல பாவங்களையும்‌ நீக்கி, 
நம்மைச்‌ சுத்திகரிக்கும்‌ (1 யோவா. 1:7). 


நிறைவாக, நாம்‌ பரலோகத்தின்‌ கொடையை எதிர்பார்த்துக்‌ 
கண்ணோக்குகின்றோம்‌. அற்புதமான அந்த இடத்தில்‌ தேவன்‌, 
நம்முடைய] கண்ணீர்கள்‌ யாவையும்‌ துடைப்பார்‌; இனி மரணமுமில்லை, 
துக்கமுமில்லை, அலறுதலுமில்லை, வருத்தமுமில்லை; [ஏனெனில்‌] 
முந்தினவைகள்‌ ஒழிந்து போயின” (வெளி. 21:4)! 


அவருடைய சரீரப்‌ பிரகாரமான உபகாரங்கள்‌ 

தேவனுடைய ஆவிக்குரிய அளிப்புகள்‌ அற்புதமானவைகளாய்‌ 
உள்ளன. இருப்பினும்‌, நமக்கு அவருடைய சரீரப்பிரகாரமான 
உபகாரங்கள்‌ புறக்கணிக்கப்படக்‌ கூடாதவையாக உள்ளன. 

அவர்‌ நமக்குக்‌ குடும்பங்களைக்‌ கொடுத்துள்ளார்‌: நமது துணையாளர்‌ 
கள்‌ மற்றும்‌ நமது பிள்ளைகள்‌. “குணசாலியான ஸ்திரீயைக்‌ கண்டு பிடிப்‌ 
பவன்‌ யார்‌? அவளுடைய விலை முத்துக்களைப்‌ பார்க்கிலும்‌ உயர்ந்தது” 
(நீதி. 31:10). “... புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர்‌ அருளும்‌ ஈவு” (நீதி. 19:14). 
“இதோ, பிள்ளைகள்‌ கர்த்தரால்‌ வரும்‌ சுதந்தரம்‌, கர்ப்பத்தின்‌ கனி அவரால்‌ 
கிடைக்கும்‌ பலன்‌” (சங்‌. 127:3). கிறிஸ்தவக்‌ குடும்பம்‌ என்பது ஒரு 
மலராகவும்‌, பரலோகம்‌ என்பது அதன்‌ கனியாகவும்‌ உள்ளது என்று யாரோ 
ஒருவர்‌ கூறினார்‌. 

தேவன்‌ நமக்கு வாழ்க்கைத்‌ தேவைகளைக்‌ கொடுக்கிறார்‌: மலைப்‌ 
பிரசங்கத்தில்‌ இயேசு, நமக்கு “வேண்டிய ஆகாரத்தை” தேவன்‌ நமக்குத்‌ 
குருகிறார்‌ என்று வலியுறுத்தினார்‌ (மத்‌. 6:11). அவர்‌ “வானத்துப்‌ 
பறவைகளுக்கும்‌” நமக்கும்‌ (தேவையானவற்றை) அளிக்கிறார்‌ (மத்‌. 6:26). 
நாம்‌ “முதலாவது தேவனுடைய இராஜ்யத்தையும்‌ அவருடைய நீதியையும்‌ 
தேடினால்‌” வாழ்வின்‌ தேவைகள்‌ யாவும்‌ நமதாகும்‌ (மத்‌. 6:33) என்று 
இயேசு வாக்களித்தார்‌.” 

மற்றும்‌, தேவன்‌ நமக்கு உடல்களையும்‌ ஆரோக்கியத்தையும்‌ 
கொடுத்துள்ளார்‌. தாவீது கூறியபடி, நாம்‌, “பிரமிக்கத்தக்க அதிசயமாய்‌ 
உண்டாக்கப்பட்டுள்ளோம்‌” (சங்‌. 139:14). 

சமாதானம்‌ மற்றும்‌ சுதந்திரம்‌ ஆகியவற்றிற்கான தேவனுடைய 
அளிப்பு உள்ளது. 1 தீமோ. 2:1, 2ல்‌ நமக்கு, ஜெபங்கள்‌ “எல்லா மனு 
ஷருக்காகவும்‌ ... நாம்‌ எல்லாப்‌ பக்தியோடும்‌ நல்லொழுக்கத்தோடும்‌ 
கலகமில்லாமல்‌ அமைதலுள்ள ஜீவனம்‌ பண்ணும்படிக்கு, ராஜாக்களுக்‌ 


189 


காகவும்‌, அதிகாரமுள்ள யாவருக்காகவும்‌ ...” ஏறெடுக்கப்பட வேண்டும்‌ 
என்று கூறப்படுகின்றது. உலகன்‌ பல பகுதிகளில்‌ கிறிஸ்தவர்கள்‌ அரசியல்‌ 
ரீதியாக அற்புதமான ஆசீர்வாதங்களை மகிழ்வுடன்‌ அனுபவிக்கின்றனர்‌, 
மற்றும்‌ இவ்விதமாக அவர்களால்‌ ஓவ்வொரு வாரத்திலும்‌ தேவனை 
ஆராதிக்க வர முடிகின்றது. 

தேவன்‌ அளித்துள்ள அளிப்பாயெ அழகை மறக்க விரும்ப மாட்டோம்‌. 
நாம்‌ அழகினால்‌ சூழப்பட்டுள்ளோம்‌: சூரியன்‌, சந்திரன்‌, நட்சத்திரங்கள்‌; 
பருவ காலங்களின்‌ அற்புதங்கள்‌; மரங்கள்‌ மற்றும்‌ மலர்கள்‌; பறவைகள்‌ 
மற்றும்‌ விலங்குகள்‌. பவுல்‌, “. 
சமுத்திரத்தையும்‌, அவைகளிலுள்ள யாவற்றையும்‌ உண்டாக்கின ஜீவனு 


வானத்தையும்‌, பூமியையும்‌, 


ள்ள தேவன்‌ ... நன்மை செய்து வந்து, வானத்திலிருந்து மழை களையும்‌, 


செழிப்புள்ள காலங்களையும்‌ நமக்குத்‌ தந்து ...” (அப்‌. 14:15-17) என்று 
குறிப்பிட்டார்‌. 


எனவே கர்த்தருக்கு நாம்‌ என்னத்தைச்‌ 
செலுத்துவோம்‌? 

நமது நன்றி நிறைந்த உணர்வானது, நம்மை “கர்த்தர்‌ [நமக்குச்‌] செய்த 
எல்லா உபகாரங்களுக்காகவும்‌, அவருக்கு என்னத்தைச்‌ செலுத்துவோம்‌?” 
என்று கேட்கத்‌ தூண்ட வேண்டும்‌. கர்த்தருடைய பெருந்தன்மைக்கு நாம்‌ 
எவ்விதத்தில்‌ பதில்செயல்‌ செய்ய வேண்டும்‌? இதைக்‌ கற்பனை செய்து 
பாருங்கள்‌: யாரோ ஒருவர்‌ எனக்கு ஒரு அழகிய இல்லம்‌, ஒரு புதிய 
வாகனம்‌, மற்றும்‌ வங்கியில்‌ ஏராளமான பணம்‌ ஆகியவற்றைக்‌ 
கொடுக்கிறார்‌. பிறகு, ஒருநாளில்‌, பெருந்தன்மையான இம்மனிதர்‌ 
என்னிடம்‌ வந்து, எனது இல்லத்தில்‌ அவர்‌ ஒரு இரவு தங்கி இருந்து, அடுத்த 
நாள்‌ காலையில்‌ அவரை நான்‌ விமான நிலையத்திற்கு அழைத்துச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்று கேட்டுக்‌ கொள்கின்றார்‌. நான்‌ அதற்கு, “இல்லை! நீங்கள்‌ 
கேட்பது மிகவும்‌ அதிகம்‌! இது எனது மனைவிக்கும்‌ எனக்கும்‌ மிகவும்‌ 
பரிதாபமான நிலையை ஏற்படுத்தும்‌. எனக்கு நேரம்‌ இல்லை. அத்துடன்‌, 
விமான நிலையத்தில்‌ வாகனத்தை நிறுத்தும்‌ இடத்தில்‌ எனக்கு ஏராளமான 
பணம்‌ செலவாகும்‌!” என்று பதில்‌ அளிக்கின்றேன்‌. குறைந்தபட்சமாகக்‌ 
கூறுவதென்றால்‌, இப்படிப்பட்ட ஒரு பதிலானது என்னை முற்றிலும்‌ நன்றி 
யற்றவனாக அடையாளப்படுத்தும்‌. கர்த்தர்‌ நம்மை ஏராளமாய்‌ ஆசீர்வதித்‌ 


இருக்க, நாம்‌ அவருக்கு நோர்மறையாக பதில்‌ அளிக்கா விட்டால்‌ நாம்‌ இதை 
விடப்‌ பெரிய அளவில்‌ நன்றியற்றவர்களாய்‌ இருக்கிறோமல்லவா? 


நமது அன்பு 

நாம்‌ கர்த்தருக்கு நமது அன்பைச்‌ செலுத்துவது அவசியமாய்‌ உள்ளது. 
நமது பாடத்திற்கான வேத வசனப்‌ பகுதி சங்‌. 116ல்‌ காணப்படுகின்றது. 
அந்த சங்கீதம்‌ பின்வரும்‌ வார்த்தைகளுடன்‌ தொடங்குகின்றது: “கர்த்தர்‌ 
என்‌ சத்தத்தையும்‌ என்‌ விண்ணப்பத்தையும்‌ கேட்டதினால்‌, அவரில்‌ 
அன்புகூருகிறேன்‌” (வ. 1). இதைப்‌ புதிய ஏற்பாடு பின்வருமாறு 


190 


உரைக்கின்றது: “அவர்‌ முந்தி நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்தபடியால்‌ நாமும்‌ 
அவரிடத்தில்‌ அன்புகூருகிறோம்‌” (1 யோவா. 4:19). 

அன்பு என்பது நேர்மறையான மற்ற பதில்செயல்களை உண்டாக்கும்‌ 
என்ற காரணத்தினால்‌, நமது பட்டியலில்‌ அன்பு முதலாவதாக உள்ளது. ஒரு 
மனிதர்‌ மற்றும்‌ அவருடைய மனைவி, ஒருவர்‌ மற்றொருவரை 
அன்புசெய்கின்ற பொழுது, “திருமணச்‌ சட்டங்களில்‌” பெரும்பாலானவை 
குங்களையே பராமரித்துக்‌ கொள்கின்றன. நாம்‌ தேவன்மீது உண்மையாய்‌ 
அன்புகூருகின்ற பொழுது, அவரைப்‌ பிரியப்படுத்துவதற்காக எதையும்‌ 
மற்றும்‌ எல்லாவற்றையும்‌ நாம்‌ செய்வோம்‌. 


நமது நன்றி செலுத்துதல்‌ 

நாம்‌ நமது நன்றி செலுத்துதலைத்‌ தேவனுக்குச்‌ செலுத்த வேண்டியது 
அவசியமாகும்‌. “கர்த்தர்‌ எனக்குச்‌ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும்‌, 
அவருக்கு என்னத்தைச்‌ செலுத்துவேன்‌” (சங்‌. 116:12) என்று கேட்டு சில 
வசனங்களுக்குப்‌ பிறகு சங்கேக்காரர்‌, “நான்‌ உமக்கு ஸ்தோத்திர பலியைச்‌ 
செலுத்தி, கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது கொள்ளுவேன்‌” (வ. 17) 
என்று பதில்‌ அளித்தார்‌. புதிய ஏற்பாட்டில்‌ பவுல்‌, “நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே எப்பொழுதுமே எல்லாவற்றிற்காகவும்‌ 
பிதாவாகிய தேவனை ஸ்கதோத்தரித்து” (எபே. 5:20) என்று எழுதினார்‌. 

நன்றி செலுத்துவதற்கு நாம்‌ அடிக்கடி தவறி விடுகின்றோம்‌. 
இரண்டாம்‌ உலகப்‌ போரின்‌ போது, படைத்‌ தலைவராய்‌ இருந்த ஜார்ஜ்‌ 


பேட்டன்‌ என்பவர்‌ ஓரு படை வீரரை அமெரிக்காவின்‌ மூன்றாம்‌ 
படையிலிருந்து ஓய்வு முகாமிற்கு அனுப்பி வைத்தார்‌. அந்தப்‌ படை வீரர்‌ 
அவருக்கு நன்றியின்‌ கடிதம்‌ ஒன்றை அனுப்பி வைத்தார்‌. தளபதியான 
பேட்டன்‌, தாம்‌ முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்‌ அளவாகப்‌ படையில்‌ 
பணியாற்றியிருந்ததாகவும்‌, தாம்‌ பெற்றுக்‌ கொண்ட முதலாவது நன்றிக்‌ 
குறிப்பு இதுதான்‌ என்றும்‌ கூறினார்‌. பென்ஞமின்‌ பிராங்ளின்‌, “வீணான 
வார்த்தை ஒவ்வொன்றிற்கும்‌ நாம்‌ கணக்கு ஒப்புவிக்க வேண்டியுள்ளது 
போலவே, வீணான அமைதி ஒவ்வொன்றிற்கும்‌ நாம்‌ கணக்கு ஒப்புவிக்க 
வேண்டும்‌” என்று கூறினார்‌. 


நமது காலம்‌ 

நமது அன்பையும்‌, நன்றி செலுத்துதலையும்‌ நாம்‌ எவ்வாறு வெளிப்‌ 
படுத்துவோம்‌? நாம்‌ நமது பாடத்தை இயன்ற அளவுக்கு நடைமுறைக்‌ 
குரியதாக்குவோம்‌. நமது காலத்தை நாம்‌ தேவனுக்குச்‌ செலுத்த வேண்டும்‌. 


பவுல்‌ பின்வரும்‌ அறைகூவலைக்‌ கொடுத்தார்‌: “ஆனபடியினாலே, நீங்கள்‌ 
ஞானமற்றவர்களைப்போல நடவாமல்‌, ஞானமுள்ளவர்களைப்போலக்‌ 
கவனமாய்‌ நடந்து கொள்ளப்பார்த்து, நாட்கள்‌ பொல்லாதவைகளானதால்‌ 
காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்கொள்ளுங்கள்‌” (எபே. 5:15, 16). சிலர்‌, 
“எனது வாழ்வு எவ்வளவு அவசர கதியில்‌ உள்ளது என்பது உங்களுக்குத்‌ 
தெரியாது. கர்த்தருக்கு ஒப்புக்‌ கொடுக்க எனக்கு நேரமே கிடையாது” என்று 
மறுக்கலாம்‌. ஒருவேளை, ஒரு மருத்துவர்‌ உங்களிடம்‌ நீங்கள்‌ ஓவ்வொரு 


191 


நாளும்‌ ஒரு மணி நேரம்‌ கூடுதலாக உங்கள்‌ படுக்கையில்‌ ஓய்வெடுக்க 
வேண்டும்‌, இல்லையென்றால்‌ நீங்கள்‌ இறந்து விடுவீர்கள்‌ என்று கூறினார்‌ 
என்பதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. ஒருவேளை, ஒரு மருத்துவர்‌ உங்களிடம்‌, 
ஒவ்வொரு நாளும்‌ முப்பது நிமிடங்கள்‌ வாசிப்பதினால்‌ உங்கள்‌ 
கண்களுக்குப்‌ பயிற்சி கொடுக்க வேண்டும்‌, இல்லையென்றால்‌ நீங்கள்‌ 
பார்வையற்றவராகி விடுவீர்கள்‌ என்று கூறினார்‌ என்பதாக வைத்துக்‌ 


கொள்வோம்‌. ஒருவேளை, ஒரு ஆசிரியர்‌ உங்களிடம்‌, உங்கள்‌ பிள்ளையின்‌ 
பாடத்தில்‌ நீங்கள்‌ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்‌ வீதம்‌ உதவி செய்ய 
வேண்டும்‌, இல்லையென்றால்‌ அவன்‌ தவறி விடுவான்‌ என்று கூறியுள்ளார்‌ 
என்பதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. உங்களுக்கு நேரம்‌ கிடைக்குமா? நீங்கள்‌ 
காலத்தை ஏற்படுத்துவீர்களா? நாம்‌ எஜமானருக்காக - காலத்தைக்‌ 
காண்போம்‌ - அல்லது காலத்தை ஏற்படுத்துவோம்‌. 


நமது திறமைகள்‌ 

தேவன்‌ நமக்களித்துள்ள திறமைகளை நாம்‌ அவருக்குச்‌ செலுத்து 
வோம்‌. மத்‌. 25:14-30ல்‌ உள்ள தாலந்துகளின்‌ உவமையானது, நம்‌ 
யாவருக்கும்‌ தேவனால்‌ தரப்பட்ட திறமைகள்‌ உள்ளன மற்றும்‌ அவற்றை 
நாம்‌ அவருடைய மகிமைக்காகப்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்று 
போதிக்கின்றது. அந்த உவமையில்‌, ஒரு தாலந்தைப்‌ பெற்ற மனிதன்‌ தனது 
தாலந்தைப்‌ புதைத்து விட்டான்‌. நாம்‌ சுயநலம்‌, மாறுபட்ட தன்மை, 


வெதுவெதுப்பான நிலை, பொருளாதாயப்‌ பண்பு அல்லது தேவ 
பக்தியின்மை என்ற கல்லறையில்‌ நமது திறமைகளைப்‌ புதைத்து வைத்து, 
அதினால்‌ குற்றவாளிகளாக விடாதிருப்போம்‌. 


நமது பணம்‌ 

நாம்‌ நமது பொருளுடமைகளையும்‌ அவருக்குச்‌ செலுத்த வேண்டும்‌. 
அப்‌. 2ல்‌, ஆதி கிறிஸ்தவர்கள்‌ மகிழ்வுடன்‌ இருந்தார்கள்‌ என்று சித்தரிக்கப்‌ 
பட்டார்கள்‌: “அவர்கள்‌ ... மகிழ்ச்சியோடும்‌ கபடமில்லாத இருதயத்‌ 
தோடும்‌ போஜனம்‌ பண்ணி ...” (அப்‌. 2:46). அவர்கள்‌ தங்கள்‌ ஆசீர்வாதங்‌ 
களை உணர்ந்தவர்களாய்‌, தங்கள்‌ பொருளுடமைகளை “ஒவ்வொரு வனு 
க்கும்‌ தேவையானதற்குத்‌ தக்கதாக அவைகளில்‌ எல்லாருக்கும்‌” (வ. 45) 
பகிர்ந்து கொடுக்க அவர்கள்‌ தயங்கவில்லை. 2 கொரிந்தியர்‌ 8ம்‌ 
அதிகாரத்தின்படி, மெக்கதோனியாவில்‌ இருந்த கிறிஸ்தவர்கள்‌ “தங்கள்‌ 
பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய்க்‌ கொடுத்தார்கள்‌” 
(வ. 2). தேவனுடைய ஊழியத்தினிமித்தம்‌ நமது பொருள்‌ ஆசீர்வாதங்‌ 
களைப்‌ பயன்படுத்தும்படி நமது அன்பு நம்மைத்‌ தூண்ட 
வில்லையென்றால்‌, அந்த அன்பு வெறுமையானதாகவே இருக்கின்றது. 


நமக்குள்ள யாவையும்‌ 

இன்னும்‌ அதிகமாய்ச்‌ சொல்லப்பட முடியும்‌. நாம்‌ நமக்குள்ள 
“எல்லாவற்றையும்‌” (மத்‌. 22:37ஐக்‌ காணவும்‌) கர்த்தருக்குச்‌ செலுத்த 
வேண்டும்‌ என்று கூறுவதினால்‌ நாம்‌ மேற்கொள்ள வேண்டிய 


192 


பதில்செயலை நான்‌ தொகுத்துரைக்கின்றேன்‌. நமது வேத பாடப்‌ பகுதிக்கு 
நாம்‌ கடைசியாக ஒருமுறை திரும்புவோம்‌. “கர்த்தருக்கு நான்‌ என்னத்தைச்‌ 
செலுத்துவேன்‌” என்று கேட்ட பிறகு, எழுத்தாளர்‌, “நான்‌ கர்த்தருக்குச்‌ 
செய்த பொருத்தனைகளை ... செலுத்துவேன்‌ (சங்‌. 116:4; வ. 18ஐயும்‌ 
காணவும்‌) என்று கூறினார்‌. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, “நான்‌ 
கர்த்தருக்கு வாக்களித்த ஒவ்வொன்றையும்‌ செய்வேன்‌” என்றே அவர்‌ 
கூறினார்‌. 

நீங்களும்‌ நானும்‌ கிறிஸ்தவர்களான பொழுது, நாம்‌ இயேசுவைக்‌ 
கர்த்தர்‌ என்று அறிக்கையிட்டோம்‌ (அப்‌. 8:36-38; ரோமர்‌ 10:9, 10). அந்த 
அறிக்கையிலும்‌ மற்றும்‌ அதைத்‌ தொடர்ந்த ஞானஸ்நானத்திலும்‌, நாம்‌ 
நமது வாழ்வைக்‌ கர்த்தருக்கு ஒப்புவித்தோம்‌. இதன்‌ செயல்விளைவாக, 
நாம்‌ அவருடைய சித்தத்தை எப்பொழுதும்‌ செய்வதாகப்‌ பொருத்தனை 
செய்தோம்‌. 


முடிவுரை 


ஃபிரான்செஸ்‌ சி. ஹெவர்கால்‌ என்பவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


என்தன்‌ ஜீவன்‌, இயேசுவே, 
சொந்தமாக ஆளுமே; 


திருப்பாதம்‌ பற்றினேன்‌; 
என்தன்‌ நேசம்‌ ஊற்றினேன்‌; 
என்னையே சமூலமாய்‌ 
குத்தம்‌ செய்கேன்‌ நித்தமாய்‌.” 


தேவன்‌ நமக்களித்துள்ள உபகாரங்கள்‌ மிகச்‌ சிறந்தவைகளாகும்‌.நமது 
சிறந்தவற்றை நாம்‌ இப்பொழுது அவருக்குச்‌ செலுத்துவோம்‌. 


குறிப்புகள்‌ 

நோவாவின்‌ நாட்களில்‌ பேழைக்குள்‌ இருந்தவர்கள்‌ உயிர்‌ பிழைத்தார்கள்‌, 
பேழைக்கு வெளியே இருந்தவர்கள்‌ உயிர்‌ பிழைக்கவில்லை. “வாக்களிக்கப்பட்ட 
நாட்டில்‌ தேவன்‌ அடைக்கல நகர்களை அளிக்திருந்தார்‌, மனிதர்கள்‌ தங்களின்‌ 
பாதுகாப்பிற்காக இந்த நகர்களுக்குத்‌ தப்பியோட முடியும்‌ (எண்‌. 35). “வாழ்க்கைக்‌ 
தேவைகளுக்குக்‌ கர்த்தருடைய அளிப்பு பற்றி உபா. 8:18 மற்றும்‌ சங்‌. 37:25 ஆதிய 
வசனங்களிலும்‌ காணவும்‌. “180005 R. Havergal, “Take My Life, and Let It Be,” Songs 
of Faith and Praise, Comp. and ed. Alton H. Howard (West Monroe, La.: Howard Publish- 
ing Co., 1996). “இந்தப்‌ பாடத்தைத்‌ தயாரிப்பதில்‌ நான்‌ Wendell Winkler அவர்களின்‌, 
“What Shall 1 Render Unto the Lord for All His Benefits Toward Me?” Giving With a Pur- 
pose, a Promise, and a Performance (Fort Worth, Tex.: Winkler Publications, 1966), 165-89 


என்ற நூலில்‌ இருந்து அதிகமாய்‌ எடுத்தாளுகை செய்தேன்‌. 


193 


எல்லாவற்றிலும்‌ மிகச்‌ 
சிறந்த பரிசு 


டிசம்பர்‌ மாத.மானது இயேசுவின்‌ டிறப்பை உலகம்‌ கொண்டாடு 
லுக்கும்‌, “கறிஸ்துமஸ்‌” என்றழைக்கப்படும்‌ நாளுக்கும்‌ குறிப்பிடத்‌ 
தக்கதாக உள்ளது. நடக்கின்ற யாவற்றையும்‌ கண்டுகொள்ளாமல்‌ 
விட்டு விடுவதா அல்லது இதனை, போதிப்பதற்கான ஒரு தொடக்க 
இடமாக எடுத்துக்‌ கொள்ளுவதா என்பது பற்றி உங்கள்‌ சொந்த 
முடிவை நீங்கள்‌ பயன்படுத்த வேண்டியிருக்கும்‌. பின்பகுதியை 
(போதிப்பதற்கான ஒரு தொடக்க இடம்‌ என்பதை) நீங்கள்‌ முடிவ 
செய்தால்‌, வேதாகம சத்தியத்திற்கானதாவும்‌ பலகையாக (தொடக்க 
இடமாக) இருக்கும்‌ வகையில்‌ பரிசு அளித்தல்‌ என்பதைப்‌ 
பயன்படுத்தும்‌ ஒரு பாடம்‌ இங்குள்ளது. 


நம்மில்‌ பெரும்பாலோர்‌ பரிசுகளைப்‌ பெறுவதற்கு விரும்புகின்றோம்‌. 
பல ஆண்டுகளாக எனக்குப்‌ பல பரிசுகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன: சுவர்க்‌ 
கடிகாரங்கள்‌, ஹாட்பாக்ஸ்‌ என்னும்‌ டப்பாக்கள்‌ மற்றும்‌ பொருத்த 
மில்லாத உடைகள்‌ முதலியன. பரிசுகளைப்‌ பெறுவதென்பது வேடிக்கை 
யானதாக உள்ளது; பரிசுகள்‌ கொடுப்பதென்பது அதை விட மிகவும்‌ 
வேடிக்கையானதாக உள்ளது. இயேசு இதை மிகச்‌ சிறந்ததென்று கூறி 
இருக்கின்றார்‌: “வாங்குகிறதைப்‌ பார்க்கிலும்‌ கொடுக்றெதே பாக்கியம்‌” 
(அப்‌. 20:35). நாம்‌ யாவரும்‌ இந்தப்‌ பாடத்தைக்‌ கற்றுக்‌ கொள்வதும்‌, இதை 
நமது பிள்ளைகளுக்குக்‌ கற்பித்தலும்‌ அவசியமாய்‌ இருக்கின்றது. 

எனது சொந்தப்‌ பரிசு கொடுத்தலில்‌ ஒரு அம்சமானது சமீபத்திய 
அண்டுகளில்‌ என்னைக்‌ கவலைக்குள்ளாக்கியிருக்கின்றது. மலைப்‌ பிரசங்‌ 
கத்தில்‌ இயேசு, “உங்களைச்‌ சிநேகிக்கறவர்களையே நீங்கள்‌ சிநேகிப்பீர்‌ 
களானால்‌, உங்களுக்குப்‌ பலன்‌ என்ன? உங்கள்‌ சகோதரரை மாத்திரம்‌ 
வாழ்த்துவீர்களானால்‌, நீங்கள்‌ விசேஷித்துச்‌ செய்றெதென்ன? ...” (மத்‌. 5:46, 
47) என்று கூறினார்‌. பிலிப்ஸ்‌ மொழிபெயர்ப்பானது வசனம்‌ 47ல்‌, “நீங்கள்‌ 
உங்கள்‌ சொந்த வட்டாரத்திற்குள்ளேயே வாழ்த்துக்களைப்‌ பரிமாறிக்‌ 
கொண்டால்‌ ...? என்று கூறுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
புத்தகத்தில்‌, தேவனுடைய இரண்டு தீர்க்கதரிசிகள்‌ கொலையுண்டு விழுந்த 
வேளையில்‌, “.. பூமியில்‌ குடியிருக்கிறவார்கள்‌ சந்தோஷப்பட்டுக்‌ களி 
கூர்ந்து, ஒருவருக்கொருவர்‌ வெகுமதிகளை அனுப்புவார்கள்‌?” 
(வெளி. 11:10) என்று நாம்‌ வாசிக்ன்றோம்‌. எனது “பரிசு வழங்குதலில்‌ 
பெரும்பான்மையானவை பரிசுப்‌ பரிமாற்றமாகவே இருந்துள்ளது. நான்‌ 
எனது பிள்ளைகளை மீண்டும்‌ வளர்க்க முடியுமென்றால்‌, நமக்குப்‌ பதில்‌ 


194 


(பரிசு) கொடுக்க முடியாதவர்களுக்குப்‌ பரிசுகள்‌ கொடுத்தல்‌ பற்றி அதிகம்‌ 
வலியுறுத்த முயற்சி செய்வேன்‌. 
பரிசுகளைப்‌ பற்றி வேதாகமத்தில்‌ அதிகமாய்க்‌ கூறப்படுகின்றது: 


ஆபிரகாம்‌ தமது மறுமனையாட்டிகளின்‌ பிள்ளைகளுக்கு நன்கொடை 
களைக்‌ கொடுத்தார்‌ (ஆதி. 25:6). சாஸ்திரிகள்‌ இயேசுவைக்‌ கண்ட 


பொழுது, “, 
போளக்கையும்‌ அவருக்குக்‌ காணிக்கையாகக்‌ கொடுக்கார்கள்‌” (மத்‌. 2:11). 


பொன்னையும்‌, தூபவர்க்கத்தையும்‌, வெள்ளைப்‌ 


பெற்றோர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு “நல்ல ஈவுகளைக்‌ கொடுக்க 
அறிந்துள்ளார்கள்‌” (மத்‌. 7:11). இந்தக்‌ கட்டுரையில்‌,/பாடத்தில்‌ நாம்‌, 
“எல்லாவற்றிலும்‌ மிகச்‌ சிறந்த பரிசை”ப்‌ பற்றிப்‌ பேசுவோம்‌. 


மிகச்‌ சிறந்த பரிசை ஒப்புக்‌ கொள்ளுதல்‌ 
எது எல்லாவற்றிலும்‌ மிகச்‌ சிறந்த பரிசாக இருக்கும்‌ என்று நீங்கள்‌ 
நினைக்கின்றீர்கள்‌? பையன்கள்‌ பந்து, கிரிக்கெட்‌ மட்டை போன்றவற்றை 
மிகச்‌ சிறந்ததாக நினைக்கலாம்‌. பெண்‌ பிள்ளைகள்‌, பொம்மைதான்‌ மிகச்‌ 
சிறந்த பரிசாய்‌ இருக்கும்‌ என்று ஒப்புக்‌ கொள்ளலாம்‌. தாய்மார்களைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, யாரேனும்‌ வந்து வீட்டைச்‌ சுத்தப்படுத்தினால்‌ அதுவே 
பெரிய பரிசாக இருக்கும்‌. தந்தையர்களைப்‌ பொறுத்தமட்டில்‌, மற்ற 


ஒவ்வொருவரும்‌ விரும்புகின்ற பரிசுகளுக்கான விலைமதிப்பைச்‌ செலுத்த! 
போதுமான பணமே பெரிய பரிசாய்‌ இருக்கும்‌. 

ஆண்டுகளினூடாக, ஆழ்ந்த திகைப்புக்குள்ளாக்கும்‌ அன்பளிப்புகள்‌ 
சில அளிக்கப்பட்டுள்ளன. நேபுகாத்நேச்சார்‌ அரசன்‌ - பழங்கால உலகின்‌ 
ஏழு அதிசயங்களில்‌ ஒன்றான - பாபிலோனின்‌ தொங்கும்‌ தோட்டத்தை 
உருவாக்கி, அதைத்‌ தனது மணவாட்டிக்குப்‌ பரிசளித்தான்‌, (ஏனெனில்‌) 
அவள்‌ தனது முன்னாள்‌ இல்லம்‌ குறித்து எண்ணித்‌ தனிமையில்‌ தவித்‌ 
திருந்தாள்‌. நெப்போலியன்‌ தனது மனைவி ஜோசப்பைனுக்கு 880 வைரக்‌ 
கற்கள்‌ கொண்ட கிரீடம்‌ ஒன்றைக்‌ கொடுத்ததாகக்‌ கூறப்படுகின்றது. 
ஹோட்டல்‌ செல்வந்தரான ஜார்ஜ்‌ போல்டட்‌ என்பவர்‌ செயின்ட்‌ லாரன்ஸ்‌ 
நதியில்‌ உள்ள ஆயிரக்கணக்கான தீவுகளில்‌ ஒன்றை வாங்கி, அதை இதய 
வடிவில்‌ செதுக்கிக்‌ தனது மனைவிக்குப்‌ பரிசளித்தார்‌. 

நீங்கள்‌ பெற்றுள்ளவைகளிலேயே மிகச்‌ சிறந்த பரிசு எது? இந்தக்‌ 
கேள்விக்குப்‌ பதில்‌ அளித்தல்‌ என்பது என்னைப்‌ பொறுத்த வரையில்‌ 
மிகவும்‌ கடினமாய்‌ இருக்கும்‌; ஆனால்‌ இதைக்‌ கேட்கையில்‌, ஒரு காட்சி 
என்‌ சிந்தைக்கு வருகின்றது. எனக்குப்‌ பத்து வயதும்‌, என்‌ தம்பி 
காய்‌(ரோப்பரு)க்குச்‌ சுமார்‌ ஏழு வயதும்‌ ஆகியிருந்தது. நாங்கள்‌ ஒரு வண்டி 
வாங்க வேண்டும்‌ என்று அதிகம்‌ விரும்பினோம்‌, ஆனால்‌ எனது தாயும்‌ 
குந்தையும்‌, “கஷ்டமான காலம்‌” பற்றிப்‌ பேசினர்‌; எங்களிடம்‌ அதிகம்‌ 
பணம்‌ இருந்ததில்லை. எனது சகோதரன்‌ ஒரு வண்டியைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வது குறித்து உற்சாகமாய்‌ இருந்தான்‌, அவனுடைய சிறு இருதயம்‌ 
உடைந்து போவதை நான்‌ விரும்பவில்லை. நாங்கள்‌ ஏன்‌ வண்டியைப்‌ பெற 
மாட்டோம்‌ என்பது பற்றி நான்‌ அவனுக்குக்‌ கவனத்துடன்‌ எடுத்து 


195 


விளக்கினேன்‌. நான்‌ இகைப்படையும்படியாக, நாங்கள்‌ ஒரு வண்டியைப்‌ 
பெற்றோம்‌! அது ஒரு நேர்த்தியான பரிசாய்‌ இருந்தது. 

எங்கள்‌ வீடு முழுவதிலும்‌, நானும்‌ எனது மனைவியும்‌ பல 
அண்டுகளாகப்‌ பெற்ற பரிசுகள்‌ உள்ளன. அவைகளை நாங்கள்‌ நோக்கும்‌ 
பொழுதெல்லாம்‌, நாங்கள்‌ நேசிக்கும்‌ மக்களின்‌ நினைவு எங்கள்‌ 
சிந்தைகளில்‌ பெருக்கெடுத்தோடுகின்றது. பல ஆண்டுகளாக நான்‌ - எனது 
இளம்‌ வயதில்‌ இருந்தே முப்பது இன்ச்சுகள்‌ அளவான இடுப்பை நான்‌ 
கொண்டிராவிட்டாலும்‌ - முப்பது இன்ச்சுகள்‌ அளவான இடுப்பிற்கு 
வடிவமைக்கப்பட்ட ஒரு பெல்ட்டைப்‌ பாதுகாத்து வருகின்றேன்‌, 
ஏனெனில்‌ அதை ஒரு ஆண்டில்‌ என்‌ பிறந்த நாளன்று எனது மகள்கள்‌ 
எனக்குப்‌ பரிசாக அளித்தார்கள்‌. 

மக்கள்‌ ஏதாவது சில வகையில்‌ தங்களையே (பரிசுகள்‌ மூலம்‌) 
கொடுத்தல்‌ என்பதுதான்‌ மிகவும்‌ விலை உயர்ந்த பரிசாக உள்ளது. ஒரு 
தந்தை தனது மகனுக்குக்‌ கொடுத்த துண்டுச்‌ சீட்டு ஒன்றில்‌ பின்வருமாறு 
எழுதப்பட்டிருந்தது: “எனது மகனுக்கு: நீ விரும்பியபடி பயன்படுத்திக்‌ 
கொள்வதற்காக நான்‌ எனது வார நாட்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ ஓவ்வொரு 
மணி நேரத்தையும்‌, எனது ஞாயிற்றுக்‌ கிழமைகளில்‌ இரண்டு மணி 
நேரங்களையும்‌ உனக்குத்‌ தருகின்றேன்‌. அன்புடன்‌, அப்பா.” 

நாமும்‌ மற்றவர்களும்‌ பெற்றுள்ள அற்புதமான பரிசுகளைப்‌ பற்றி 
நம்மில்‌ பெரும்பாலோர்‌ நினைக்க முடியும்‌, ஆனால்‌ நான்‌, எல்லாவற்றிலும்‌ 
மிகச்‌ சிறந்த பரிசாக உள்ளது தேவனிடத்திலிருந்து வந்துள்ளது என்று 
ஆலோசனை கூற விரும்புகின்றேன்‌. இது நம்மைத்‌ திகைப்படையச்‌ செய்யக்‌ 
கூடாது, ஏனென்றால்‌ யாக்கோபு, “... பூரணமான எந்த வரமும்‌ 
பரத்திலிருந்துண்டாகி, சோதிகளின்‌ பிதாவினிடத்திலிருந்து இறங்கி 
வருறெது ...” (யாக்‌. 1:17) என்று கூறினார்‌. 

தேவன்‌ நமக்கு இவ்வளவு அதிகமாய்க்‌ கொடுக்கிறவராய்‌ இருக்கிறார்‌. 
“எல்லாருக்கும்‌ ஜீவனையும்‌ சுவாசத்தையும்‌ சகலத்தையும்‌ கொடுக்கிற 
அவர்‌ ...”” (அப்‌. 17:25). இது நமது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ உள்ளடக்குகின்றது: “... ஜீவனுக்கும்‌ தேவபக்திக்கும்‌ 
வேண்டிய யாவற்றையும்‌, அவருடைய திவ்விய வல்லமையானது நமக்குத்‌ 
குந்தருளினது ...” (2 பேது. 1:3). இருப்பினும்‌ தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்துள்ள 
ஒரு விசேஷித்த பரிசு - ஒரு மிகவும்‌ விசேஷித்த பரிசு - எனது சிந்தையில்‌ 
உள்ளது. 

நான்‌ பிள்ளைகளுக்குப்‌ போதிக்கும்‌ பொழுது, சில வேளைகளில்‌ கன 
சதுரவடி வத்தில்‌ உள்ள ஒரு சிறு பெட்டியான “0௦0 ர்‌ Box” என்ற காட்சி 
உதவிப்‌ பொருளைப்‌ பயன்படுத்துவதுண்டு. 0௦0 011 Box என்ற காட்சி 
உதவிப்‌ பொருளானது பல அண்டுகளாக இருந்து வருகின்றது மற்றும்‌ 
பிள்ளைகளுக்குப்‌ போதிக்கும்‌ பல புத்தகங்களில்‌ இதைக்‌ காண முடியும்‌. 


இதை தொடங்கி வைத்தவர்‌ யாரென்று நான்‌ அறியாதிருக்‌ கின்றேன்‌. 
இணைத்துப்‌ பிணைக்கும்‌ நூல்களில்‌ சில இதை ஒன்றாய்‌ இணைத்துப்‌ 
பற்றியுள்ளது. இதன்‌ வெளிப்பக்கங்களில்‌ “0,” “0,” “5,” “0” மற்றும்‌ “3” 
போன்ற சில எழுத்துக்கள்‌ உள்ளன. 


196 


நான்‌ இந்தப்‌ பெட்டியை இப்பக்கமும்‌ அப்பக்கமுமாகத்‌ திருப்பி, 
எழுத்துக்களைச்‌ சுட்டிக்‌ காண்பித்து, அந்தப்‌ பரிசு என்னவாக இருக்கும்‌ 
என்று யூதிக்கும்படி பிள்ளைகளிடம்‌ கேட்பதுண்டு: “” என்பது 018410௦105 
என்ற வைரங்களைக்‌ குறிக்கின்றதா? “0” என்பது 00818 என்ற மாணிக்கக்‌ 
கற்களைக்‌ குறிக்கின்றதா? “$” என்பது 811421 என்ற வெள்ளியைக்‌ 
குறிக்கின்றதா? “0” என்பது 2014 என்ற தங்கத்தைக்‌ குறிக்கின்றதா? அவர்கள்‌ 
அதைக்காட்டிலும்‌ சிறந்த வகையில்‌ அறிந்துள்ளார்கள்‌. சிலர்‌ தங்கள்‌ 
சிந்தைகளில்‌ இந்த எழுத்துக்களை மாற்றிப்‌ போட்டு, என்னிடத்தில்‌ இந்த 
எழுத்துக்கள்‌ “0D” 5 SON” என்ற தேவனுடைய குமாரனைக்‌ குறிக்கின்றன 
என்று கூறுவதுண்டு. 

நான்‌ எந்த வசனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றேன்‌ என்று 
நீங்கள்‌ ஒருவேளை ஏற்கனவே யூகித்திருக்கலாம்‌ - யோவான்‌ 3:16: “தேவன்‌, 
தம்முடைய ஓரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ 
கெட்டுப்‌ போகாமல்‌ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவரைத்‌ தந்தருளி 
இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌.” தேவன்‌ முழு உலகத்தின்‌ மீதும்‌ 
அன்புகூர்ந்தார்‌. பரிசின்பட்டியல்‌ எவ்வளவாக உள்ளது! ஒரு ஆண்டுக்‌ 
காலத்தில்‌ நான்‌ பரிசுகளை வாங்கித்‌ தர விரும்பும்‌ மக்களின்‌,/நபர்களின்‌ 
எண்ணிக்கையைப்‌ பற்றிய நினைப்பினால்‌ மேற்கொள்ளப்படுவதாகச்‌ சில 
வேளைகளில்‌ நான்‌ நினைப்பதுண்டு - ஆனால்‌ தேவனுடைய பரிசுப்‌ 
பட்டியலுக்கு அடுத்ததாக வைக்கப்படும்‌ பொழுது என்னுடைய பரிசுப்‌ 
பட்டியல்‌ ஒன்றுமற்றதாகின்றது. அவர்‌ ஒவ்வொருவரையும்‌ 
உள்ளடக்கியிருந்தார்‌! 


மிகச்‌ சிறந்த பரிசை மதித்தல்‌ 


மிகச்‌ சிறந்த பரிசின்‌ முதல்‌ பாகம்‌ 

“எல்லாவற்றிலும்‌ மிகச்‌ சிறந்த பரிசு” என்பது இரண்டு பாகங்களைக்‌ 
கொண்டுள்ளது. முதல்‌ பாகம்‌ இயேசுவாக உள்ளார்‌: தேவன்‌ “தம்முடைய 
ஒரே பேறான குமாரனைத்‌ தந்தருளினார்‌.” பரிசின்‌ இந்தப்‌ பகுதியானது 
ஒரு சிறு குழந்தையின்‌ வடிவில்‌ இவ்வுலகிற்கு வந்தது. மேய்ப்பர்களுக்குத்‌ 
தூதன்‌ கூறிய வார்த்தைகளை நினைவுகூருங்கள்‌: “பயப்படாதிருங்கள்‌; 
இதோ, எல்லா ஜனத்துக்கும்‌ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்‌ 
நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்‌. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து 
என்னும்‌ இரட்கர்‌ உங்களுக்குத்‌ தாவீதின்‌ ஊரிலே பிறந்திருக்கிறார்‌” 
லூக்‌. 2:10, 11). 

இந்தப்‌ பிறப்பின்‌ தனிச்‌ சிறப்பு யோவான்‌ 1:1, 14ல்‌ காணப்படுகின்றது. 
“அதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, 
அந்த வார்த்தை தேவனாயிருந்தது””; “அந்த வார்த்தை மாம்சமாகி ... 
நமக்குள்ளே வாசம்‌ பண்ணினார்‌” தேவன்‌ மாம்சத்தில்‌ வந்தது திரு 
அவதாரம்‌ என்று அழைக்கப்படுகின்றது. இந்தத்‌ திரு அவதாரம்‌ 
இல்லையென்றால்‌, சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ என்பது அர்த்தமற்றதாகி 


197 


விடும்‌. கன்னியிடம்‌ இருந்து பிறப்பு என்பதின்றி இரு அவதாரம்‌ என்று 
எதுவும்‌ இருக்க முடியாது (மத்‌. 1:23). இயேசுவின்‌ பிறப்பைக்‌ கொண்டாடும்‌ 
அதே வேளையில்‌ மக்கள்‌, கன்னியிடமிருந்து அவர்‌ பிறந்ததை மறுப்பது 
என்பது எவ்வளவு கவலைக்குரியதாக உள்ளது. 

இருப்பினும்‌, இயேசுவின்‌ பிறப்பு என்பது பரிசுப்‌ பெட்டியில்‌ உள்ள 
“முதல்‌ எட்டிப்‌ பார்த்தலாக” மட்டுமே இருந்தது. இயேசு, கமான 
தாழ்மையான ஒரு இல்லத்தில்‌ பிறந்து, வாழ்வின்‌ (அத்தியாவசியத்‌) 
தேவைகளுக்குள்ளாக மட்டுமே வளர்ந்தார்‌. “நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ கிருபையை அறிந்திருக்கிறீர்களே; அவர்‌ ஐசுவரிய 
முள்ளவராயிருந்தும்‌, நீங்கள்‌ அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுவரிய 
வான்களாகும்படிக்கு, உங்கள்‌ நிமித்தம்‌ தரித்திரரானாரே” (2 கொரி. 8:9). 

இது யாவும்‌ இப்பரிசின்‌ முழுமையான வெளிப்பாட்டிற்கு 
வழிநடத்தியது. பிலி. 2:6-8ல்‌ பவுல்‌ இந்தப்‌ பரிசைப்‌ பிரிக்கத்‌ தொடர்ந்தார்‌: 


அவர்‌ தேவனுடைய ரூபமாயிருந்தும்‌, தேவனுக்குச்‌ சமமாயிருப்‌ 
பதைக்‌ கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்‌, தம்மைத்‌ தாமே 
வெறுமையாக்கி, அடிமையின்‌ ரூபமெடுத்து, மனுஷர்‌ சாயலானார்‌. 
அவர்‌ மனுஷ ரூபமாய்க்‌ காணப்பட்டு, மரணபரியந்தம்‌, அதாவது 
சிலுவையின்‌ மரணபரியந்தமும்‌ கீழ்ப்படிந்தவராகி, தம்மைத்தாமே 
தாழ்த்தினார்‌. 


தேவனுடைய பரிசுப்‌ பெட்டியின்‌ விவரிப்புக்கு நாம்‌ திரும்புவோம்‌: 
அந்தப்‌ பரிசு என்னவாக இருக்கும்‌ என்பதைப்‌ பிள்ளைகள்‌ யூகித்த பிறகு, 
நான்‌ அதன்‌ நூல்களை அவிழ்ப்பதுண்டு. விரிக்கப்படுகையில்‌ பெட்டி 
யானது ஒரு சிலுவை வடிவில்‌ இருக்கும்‌. 

தேவன்‌ தம்‌ குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பினார்‌ என்ற கருத்தில்‌ 
மட்டும்‌ அவரைக்‌ “கொடுத்தது” இல்லை. மாறாக, அவரை ஒரு விசேஷித்த 
நோக்கத்திற்காக அவர்‌ கொடுத்தார்‌: நமக்காக ஒரு சிலுவையில்‌ அவர்‌ மரிக்க 
வேண்டும்‌! 

இயேசுவின்‌ பலியானது ஒரு தியாகமாய்‌ இருந்தது (மற்றும்‌ இருக்றெது) 
என்பதை வேத வசனங்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ வலியுறுத்துகின்றன: மத்‌. 
20:28ம்‌ வசனமானது, “மனுஷகுமாரனும்‌ ஊழியம்‌ கொள்ளும்படி வராமல்‌, 
ஊழியஞ்‌ செய்யவும்‌, அநேகரை மீட்கும்‌ பொருளாகத்‌ தம்முடைய 
அவனைச்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌” என்று வலியுறுத்துகின்றது. இயேசு 
கர்த்தருடைய பந்தியை ஏற்படுத்திய பொழுது, அவர்‌ புளிப்பில்லாத 
அப்பத்தை எடுத்து, “இது உங்களுக்காகக்‌ கொடுக்கப்படுறெ என்னுடைய 
சுர்ற்மாயிருகஇறது; என்னை நினைவுகூரும்படி இகைச்‌ செய்யுங்கள்‌ என்றார்‌” 
(லூக்‌. 22:19). கலா. 1:3, 4ல்‌ பவுல்‌, “.. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ... 
நம்முடைய பாவங்களுக்காகத்‌ தம்மைத்தாமே ஓப்புக்‌ கொடுத்தார்‌” என்று 
எழுதினார்‌. கலா. 2:20ல்‌ பவுல்‌ “என்னில்‌ அன்புகூர்ந்து எனக்காகத்‌ 
தம்மைத்தாமே ஒப்புக்‌ கொடுத்த தேவனுடைய குமாரன்‌” என்றெழுதும்‌ 
பொழுது இன்னும்‌ அதிகம்‌ தனிப்பட்ட வகையில்‌ குறிப்பிட்டார்‌. 


198 


இந்த ஆய்வுப்‌ பொருளின்மீது பவுலின்‌ எழுதுகோலில்‌ இருந்து வந்த 
வசனப்பகுதிகள்‌ ஏறக்குறைய முடிவற்றவைகளாய்த்‌ தொடருகின்றன: 


கிறிஸ்து நமக்காகத்‌ தம்மைத்‌ தேவனுக்குச்‌ சுகந்த வாசனையான 
காணிக்கையாகவும்‌, பலியாகவும்‌ ஒப்புக்கொடுத்து நம்மில்‌ 
அன்புகூர்ந்தது போல ... (எபே. 5:2). 


தேவன்‌ ஒருவரே, தேவனுக்கும்‌ மனுஷருக்கும்‌ மத்தியஸ்தரும்‌ 
ஒருவரே. எல்லாரையும்‌ மீட்கும்‌ பொருளாகத்‌ தம்மை ஒப்புக்‌ 
கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே (1 தீமோ. 2:5, 6). 


. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின்‌ பிரசன்னமாகுதலுக்கும்‌ 
எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்கும்படி ... அவர்‌ ... நமக்காகத்‌ தம்மைத்‌ 
தாமே ஓஒப்புக்கொடுத்தார்‌ (கத்து 2:13, 14). 


இந்தப்‌ பரிசின்‌ விலையை முற்றிலுமாய்‌ மதிப்பது என்பது நமக்குக்‌ 
கடினமானதாக உள்ளது. சிலுவையில்‌ அறையப்படுதலை, “மிகக்‌ 
கொடூரமான மற்றும்‌ மிகப்‌ பயங்கரமான துன்புறுத்தல்‌” என்று சசரோ 
அழைத்தார்‌. கிளாவ்ஸ்னர்‌ என்பவர்‌, “மனிதன்‌ தன்‌ சக மனிதன்‌ மீது பழி 
தீர்த்துக்‌ கொள்ளக்‌ கண்டு பிடித்தவற்றிலேயே மிகப்‌ பயங்கரமானதும்‌ 
கொடூரமானதும்‌ சிலுவையில்‌ அறைதல்‌ என்பதேயாகும்‌” என்று கூறினார்‌.” 
சிலுவையில்‌ இயேசுவின்‌ பாடுகளில்‌ சிலவற்றை ஏசாயா 53:5 விவரிக்‌ 
கின்றது: “நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டு, நம்முடைய 
அக்கிரமங்களினிமித்தம்‌ அவர்‌ நொறுக்கப்பட்டார்‌; நமக்குச்‌ சமாதானத்தை 
உண்டு பண்ணும்‌ ஆக்னை அவர்‌ மேல்‌ வந்தது; அவருடைய தழும்புகளால்‌ 
குணமாகிறோம்‌.” பின்வரும்‌ வார்த்தைகளை உங்கள்‌ சிந்தையில்‌ அடிக்‌ 
கோடிட்டுக்‌ கொள்ளுங்கள்‌: “காயப்பட்டு,” “நொறுக்கப்பட்டு,”” 
“ஆக்கினை,” “தழும்புகள்‌.” காயங்கள்‌ அடிப்படையில்‌ ஐந்து 
வகைப்படுகின்றன என்று மருத்துவ அறிவியல்‌ கூறுகின்றது.“ இயேசு 
நமக்காக இந்த எல்லா வகைக்‌ காயங்களையும்‌ அனுபவித்தார்‌. 

(1) அடிபட்ட காயம்‌, மழுங்கலான ஒரு ஆயுதத்தினால்‌ அடிப்பதன்‌ 
காரணமாக ஏற்படுவது. மீகா 5:1ல்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்திருந்தபடியாக 
இயேசு ஒரு கோலினால்‌ தலையில்‌ அடிக்கப்பட்டார்‌. 

(2) கிழிபட்ட காயம்‌, கிழிக்கும்‌ கருவியொன்றினால்‌ ஏற்படுவது. 
கொடூரம்‌ செய்வதில்‌ நிபுணனான ஒருவனின்‌ கையில்‌ உள்ள சாட்டையின்‌ 
நுனியில்‌ உள்ள கூர்மையான பொருட்கள்‌ விவரிக்க இயலாத துன்பத்திற்குக்‌ 
காரணமாக முடியும்‌. 

(3) ஊடுருவும்‌ காயம்‌, கூரான முனையுள்ள ஆய குத்தினால்‌ ஏற்படுவது. 
இயேசுவுக்குச்‌ சூட்டப்பட்ட முள்கிரீடத்தில்‌ இருந்த முட்கள்‌ குறைந்த 
பட்சம்‌ நான்கு அங்குல நீளம்‌ கொண்டதாய்‌ இருந்திருக்கும்‌. படைவீரர்கள்‌ 
இந்த கிரீடத்தை அவர்‌ தலையில்‌ வைத்து அதன்‌ மீது கோலினால்‌ 
அடித்தார்கள்‌ (மத்‌. 27:29, 30), இது ஊடுருவும்‌ காயங்கள்‌ கொண்ட ஒரு 
வட்டத்தை ஏற்படுத்தியிருக்கும்‌. 


199 


(4) துளையிடும்‌ காயம்‌, துளைக்கும்‌ கருவியொன்றினால்‌ ஏற்படுவது. 
எலும்புகளுக்கு மத்தியில்‌ செலுத்தப்பட்ட இரும்பு ஆணிகள்‌ அவைகளை 
உடைக்காமல்‌ பிரித்தன, இது கடும்‌ வேதனை தரும்‌ வலிக்குக்‌ காரணமாக 
இருந்திருக்கும்‌. “என்‌ கைகளையும்‌ கால்களையும்‌ உருவக்குத்தினார்கள்‌” 
(சங்‌. 22:16). 

(5) வெட்டப்பட்ட காயம்‌, கூர்முனையுள்ள ஆயுதத்தினால்‌ 
ஏற்படுவது. “அகிலும்‌ போர்ச்‌ சேவகரில்‌ ஒருவன்‌ ஈட்டியினாலே 
அவருடைய விலாவில்‌ குத்தினான்‌, உடனே இரத்தமும்‌ தண்ணீரும்‌ 
புறப்பட்டது” (யோவா. 19:34). 

இயேசு அனுபவித்த, ஆவிக்குரிய பெருந்துயரையும்‌ சேர்த்துக்‌ காணும்‌ 
பொழுது, இது கொடுக்கப்பட்ட வற்றிலேயே மிகவும்‌ விலையேறப்‌ பெற்ற 
பரிசாக இருந்தது என்று நாம்‌ முடிவு செய்கின்றோம்‌. இது தானே முன்‌ வந்து 
கொடுக்கப்பட்டது என்பது திகைப்புக்குரியதாக உள்ளது. இயேசு, “நான்‌ 
என்‌ ஜீவனை மறுபடியும்‌ அடைந்து கொள்ளும்படிக்கு அதைக்‌ 
கொடுக்கிறபடியினால்‌ ... ஒருவனும்‌ அதை என்னிடத்‌ திலிருந்து எடுத்துக்‌ 
கொள்ள மாட்டான்‌; நானே அதைக்‌ கொடுக்கிறேன்‌ ...” (யோவா. 10:17, 
18) என்று வலியுறுத்தினார்‌. 

தேவன்‌ கொடுத்துள்ள இரு பாகம்‌ கொண்ட பரிசின்‌ முதல்‌ பகுதி 
இயேசுவே ஆவார்‌ - அவர்‌ நமக்காகச்‌ சிலுவையில்‌ மரித்தார்‌. 

“தேவன்‌ அருளிய சொல்லி முடியாக ஈவுக்காக ஸ்தோத்திரம்‌” (2 கொரி. 9:15). 


மிகச்‌ சிறந்த பரிசின்‌ இரண்டாம்‌ பாகம்‌ 

இயேசுவின்‌ பலியினால்‌ ஏற்பட்ட விளைவுதான்‌ தேவனுடைய பரிசின்‌ 
இரண்டாம்‌ பாகமாக உள்ளது: சிலுவையின்‌ மூலமாக வரக்கூடிய இரட்சிப்பு! 
“கிருபையினாலே விசுவாசத்தைக்‌ கொண்டு இரட்சிக்கப்‌ பட்டீர்கள்‌; இது 
உங்களால்‌ உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு” (எபே. 2:8). “பாவத்தின்‌ 
சம்பளம்‌ மரணம்‌, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராயெ 
இயேசு கிறிஸ்துவினால்‌ உண்டான நித்திய ஜீவன்‌” (ரோமர்‌ 6:23). 

நித்தியத்திற்கும்‌ இரட்சிக்கப்பட்டிருத்தலின்‌ சாத்தியக்கூறு பற்றி 
யாராவது ஒருவர்‌ பேசுகின்ற பொழுது நமது பதில்செயல்‌ என்னவாக 
உள்ளது? நாம்‌ உணர்வெழுச்சியடைகின்றோமா அல்லது ஒரு 
கொட்டாவியை அடக்கிக்‌ கொள்கின்றோமா? சில பதில்‌ செயலை நான்‌ 
கற்பனை செய்ய முடிகின்றது: “அதைப்‌ பற்றி நான்‌ நூற்றுக்கணக்கான 
முறைகள்‌ கேள்விப்பட்டுள்ளேன்‌; அது பழைய செய்தியாக உள்ளது.” 
உங்களைப்‌ பொறுத்தமட்டில்‌ இது உண்மையாய்‌ இராது என்று நான்‌ 
நம்புகின்றேன்‌. உண்மையிலேயே இரட்சிப்பு என்பது எவ்வளவு 
மெய்சிலிர்க்கும்‌ அனுபவம்‌ என்று நீங்கள்‌ அறிந்திருப்பீர்கள்‌ என்று நான்‌ 
நம்புகின்றேன்‌. இதைப்‌ புரிந்து கொண்ட மாற்கு என்னும்‌ பையனைப்‌ பற்றி 
ஜோ பர்னட்‌ அவர்கள்‌ பின்வருமாறு கூறினார்‌: 


[விடுமுறை நாட்கள்‌] பற்றி நினைக்கும்‌ பொழுது மாற்கு, 
பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தான்‌ நான்கு வயதானவனாய்‌ இருந்த 


200 


பொழுது எதுபோல்‌ இருந்தது என்பதை நினைவு கூர்கின்றான்‌ ... 

அது அவனுடைய பெற்றோர்கள்‌ மதுபானத்தைக்‌ கண்டுபிடிக்கும்‌ 
முன்பு நடைபெற்றது: 

அது போதையின்‌ கலவரம்‌, நீண்ட காலக்‌ கைவிடுதல்கள்‌, 
வேலையின்மை ஆகியவற்றிற்கு முன்னானது; 

அது, விவாகரத்து மாற்குவை அவன்‌ தகப்பனிடமிருந்து 
இரண்டாயிரம்‌ மைல்கள்‌ தூரம்‌ பிரிப்பதற்கு முன்னதாகவும்‌ மற்றும்‌ 
ஒரு வாகன விபத்தானது அவனது தாயாரை அவனிடமிருந்து 
என்றென்றுமாக பிரிப்பதற்கும்‌ முன்னதாகவும்‌ இருந்தது; 

அது அவன்‌, ஒரு சீர்திருத்தப்‌ பள்ளியில்‌ [விடுமுறை 

நாட்களைக்‌] கழிப்பது எவ்விதம்‌ என்று அறியும்‌ முன்னால்‌ இருந்தது; 

... அது அவன்‌, ஒரு குழுவாக மரிஜுவானாவின்‌ புகையினைச்‌ சில 
முறைகள்‌ இழுத்தால்‌, அவனுக்கும்‌ அவன்‌ வாழும்‌ உலகிற்கும்‌ 
இடையில்‌ இடைவெளி தூரம்‌ ஏற்படும்‌ என்பதை அவன்‌ கண்டு 
பிடிக்கும்‌ முன்பு இருந்தது; 

..அது அவன்‌ கைதாவதற்கு முன்பிருந்தது. 

கடந்த ஆண்டில்‌ மாற்கு விடுதலை செய்யப்பட்டான்‌ மற்றும்‌ ஒரு 
வளர்ப்பு இல்லத்தில்‌ வைக்கப்பட்டான்‌. இது வருத்தத்திலிருந்து 
அவன்‌ மேலேறுதலின்‌ முதல்‌ படிவைப்பாக இருந்தது. அவனது 
வளர்ப்புப்‌ பெற்றோர்‌ கிறிஸ்தவர்களாய்‌ இருந்தார்கள்‌. உண்மையில்‌ 
அன்புகூரப்படுதல்‌ மற்றும்‌ உண்மையில்‌ பராமரிக்கப்படுதல்‌ என்றால்‌ 
என்ன என்பதை மாற்கு மீண்டும்‌ கண்டறியக்‌ தொடங்கினான்‌. 

அவன்‌ தனது புதுப்‌ பெற்றோர்களுடன்‌ தயக்கத்துடன்‌ ஆராதிக்கச்‌ 
சென்றான்‌ ... 

அவன்‌ தன்‌ வயதேயான மற்ற மக்களை அங்கே கண்டான்‌. 
அவர்கள்‌ அவனை ஏற்றுக்‌ கொண்டனர்‌. அவனை உள்ளடக்கினர்‌. 
அவனுடன்‌ பகிர்ந்து கொண்டனர்‌. அவனுக்குப்‌ போதித்தனர்‌. 

கடைசியில்‌, தனது கடந்த காலம்‌ என்றென்றைக்குமாகத்‌ 
துடைத்துப்‌ போடப்பட முடியும்‌ என்று நம்பிக்கையூட்டப்பட்ட 
நிலையில்‌ அவன்‌ தன்‌ வாழ்வை இயேசுவுக்கு ஒப்புவித்தான்‌. அது 
நடந்து ஆறு மாதங்கள்‌ ஆகி விட்டது. கடந்த காலம்‌ என்பது 
இன்னமும்‌ வேதனையுள்ளதாகவே இருந்தது, ஆனால்‌ மாற்றம்‌ 
என்பது நம்புதற்கு அரியதாக இருந்தது ... 

இந்த விடுமுறை நாள்‌ மகிழ்வானதாயிருக்கும்‌. அவனுடைய 
வளர்ப்புப்‌ பெற்றோர்கள்‌ அவன்‌ மீது அமளி செய்வார்கள்‌. அவன்‌ 


நீண்ட காலமாகப்‌ பெறத்‌ தவறியிருந்த அன்பையும்‌ கவனிப்பையும்‌ 
அவனுக்குத்தர அவர்கள்‌ முயற்சி செய்து கொண்டுள்ளார்கள்‌. 
ஆனால்‌ விடுமுறை நாட்களுக்கென்று அவன்‌ வேறு திட்டங்கள்‌ 
வைத்திருக்கின்றான்‌. அவர்கள்‌ அனுமதித்தால்‌ அவன்‌ சீர்திருத்தப்‌ 
பள்ளிக்கு மீண்டும்‌ செல்வான்‌. அவன்‌, “சகதியில்‌ இருந்து மேலேறி 
இயேசுவுடன்‌ நடப்பது எப்படி என்பதை நான்‌ அந்தப்‌ பையன்‌ 
களிடம்‌ கூற விரும்புகின்றேன்‌. தனிமையில்‌ புறக்கணிக்கப்பட்ட 
நிலையில்‌ உள்ள அந்தச்‌ சிறுவர்களிடத்தில்‌, அவர்கள்‌ முன்பாக நின்று, 
நான்‌ அறிந்துள்ள மிக முக்கியமான வசனத்தைக்‌ கூற விரும்பு 
கின்றேன்‌: “தேவன்‌ தம்முடைய ஒரே பேறான குமாரனை விசுவாசக்‌ 
கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ நித்திய ஜீவனை 


201 


அடையும்படிக்கு அவரைக்‌ தந்தருளி இவ்வளவாய்‌ உலகத்தில்‌ 
அன்புகூர்ந்தார்‌” (யோவா. 3:16).” 


இயேசுவும்‌ அவர்‌ அளிக்கின்ற இரட்சிப்புமே “எல்லாவற்றிலும்‌ மிகச்‌ 
சிறந்த பரிசாக” உள்ளன என்று நான்‌ நம்புகின்றேன்‌, மற்றும்‌ நீங்களும்‌ 
அப்படியே விசுவாசிப்பீர்கள்‌ என்று நான்‌ நம்புகின்றேன்‌. இந்த ஆண்டில்‌ 
உங்களுக்கு அன்பளிப்புகள்‌ கிடைக்கலாம்‌ அல்லது கிடைக்காமல்‌ 
போகலாம்‌, ஆனால்‌ நீங்கள்‌ பெறுகின்ற எந்த அன்பளிப்பும்‌, தேவன்‌ 
உங்களுக்கு ஏற்கனவே அளித்துள்ள பரிசுடன்‌ ஒப்பிடப்பட முடியாது! 


பரிசை ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ 

தேவனுடைய பரிசை ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ பற்றி நான்‌ ஒரு சில 
வார்த்தைகள்‌ கூற வேண்டும்‌. பவுல்‌, “தேவனுடைய கிருபையை நீங்கள்‌ 
விருதாவாய்ப்‌ பெறாதபடிக்கு, உடன்‌ வேலையாட்களாகிய நாங்கள்‌ 
உங்களுக்குப்‌ புத்தி சொல்லுகிறோம்‌” (2 கொரி. 6:1) என்று எழுதினார்‌. 
தேவனுடைய கிருபையான பரிசை “ஏற்றுக்‌ கொள்வது, பெற்றுக்‌ 
கொள்வது” அவசியமாகும்‌ என்பதை இவ்வசனம்‌ நிலைநாட்டுகின்றது. 
மேலும்‌ இது, ஒருமுறை அதை நீங்கள்‌ பெற்றுக்‌ கொண்டால்‌, அதை இழந்து 
போகவும்‌) முடியும்‌ என்பதையும்‌ சுட்டிக்காட்டுகின்றது. இவை யாவும்‌ 
தேவனுடைய பரிசுகளைப்‌ பொறுத்தமட்டில்‌ (நமது) தனிப்பட்ட 
பொறுப்புக்களை வலியுறுத்துகின்றன. 

தனிப்பட்ட பொறுப்பு என்ற கருத்தை ஒவ்வொருவரும்‌ புரிந்து 
கொள்ளுவதில்லை. இரட்சிப்பு என்பது ஒரு பரிசாக இருப்பதினால்‌, இது 
நம்‌ பகுதியில்‌ எந்த முயற்சியும்‌ செய்யும்‌ தேவையை நீக்கிப்‌ போடுகின்றது 
என்று நினைக்கின்றார்கள்‌. தேவனுடைய கிருபையை நீங்களும்‌ நானும்‌ 
சம்பாதித்துக்‌ கொள்ள முடியாது என்பதை நிச்சயமாகவே நானும்‌ ஒப்புக்‌ 
கொள்கின்றேன்‌, ஆனால்‌ நாம்‌ இன்னமும்‌ அதை ஏற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌ - மற்றும்‌ அதற்கு, கேவனுடைய கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ 
தேவைப்‌ படுகின்றது. 


“அன்புடன்‌ சத்தியம்‌? என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்குச்‌ 
செய்தியாளனாக நான்‌ பணியாற்றிக்‌ கொண்டிருந்த வேளையில்‌, எனது 
சகோதரர்‌ காய்‌ (ரோப்பர்‌) நிகழ்ச்சியில்‌ தோன்றி தேவனுடைய கிருபை 
பற்றிப்‌ பேசினார்‌. அவர்‌ அதைப்‌ பற்றி பேசுகையில்‌, தனக்கு எங்களின்‌ தாய்‌ 
கொடுத்திருந்த ஒரு சட்டை உடை பற்றிக்‌ கூறினார்‌. அந்தப்‌ பரிசின்‌ 
பயனை அடைவதற்கு மேற்கொள்ள வேண்டியிருந்த படிகள்‌ பற்றி அவர்‌ 
விவரித்தார்‌. முதலாவது அவர்‌ அதை உறை நீக்க வேண்டும்‌. பின்பு அவர்‌ 
அதில்‌ குத்தியுள்ள ஊசிகள்‌ எல்லாவற்றையும்‌ எடுத்து விட்டு, அந்தச்‌ 
சட்டையை பொதிவதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட அட்டைத்‌ துண்டுகளை 
யும்‌ பிளாஸ்டிக்‌ துண்டையும்‌ எடுத்துப்‌ போட வேண்டும்‌. கடைசியாக, 
அவர்‌ அந்தச்‌ சட்டையை அணிய வேண்டும்‌. காய்‌, அந்தப்‌ பரிசைத்‌ தான்‌ 
பயன்படுத்தும்‌ முன்பாக, பதிமூன்று மாறுபட்ட செயல்களைச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்பதாகக்‌ கணக்கிட்டுள்ளார்‌. அவர்‌, “நான்‌ என்‌ தாயிடம்‌, 


202 


அம்மா இதை நான்‌ பயன்படுத்து முன்பு பதிமுன்று வகையான 
செயல்களைச்‌ செய்ய வேண்டியுள்ளது, எனவே இது பரிசே அல்ல” என்று 
கூறியிருப்பேனா?”” என்று கேட்டார்‌. அவரே பிறகு, “இல்லை. அது 
இன்னமும்‌ பரிசாகவே இருந்தது. அந்தப்‌ பரிசைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள 
அவசியமானவற்றை மட்டுமே நான்‌ செய்தேன்‌” என்று கூறினார்‌. இதே வழி 
முறையில்‌ தான்‌, நீங்களும்‌ நானும்‌ செய்யும்படி தேவன்‌ கூறியுள்ளவற்றைச்‌ 
செய்த பிறகும்‌ கூட இரட்சிப்பு என்பது இன்னமும்‌ ஒரு பரிசாகவே 
உள்ளது. நாம்‌ தேவனுடைய அந்த அற்புதப்‌ பரிசை பெற்று, ஏற்றுக்‌ 
கொண்டு பயன்படுத்துகின்றோம்‌, அவ்வளவே. 

எல்லாவற்றிலும்‌ மிகச்‌ சிறந்த பரிசை நாம்‌ எவ்விதம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளுகின்றோம்‌? நீங்களும்‌ நானும்‌ நமது சொந்த வகையில்‌ இதைக்‌ 
கணக்கிட முடியாதவர்களாய்‌ இருக்கின்றோம்‌; கர்த்தர்‌ மட்டுமே இதை 
நமக்குக்‌ கூற முடியும்‌. தேவனுடைய சிந்தனைகள்‌ நமது சிந்தனைகள்‌ அல்ல; 
அவருடைய வழிகள்‌ நம்முடைய வழிகள்‌ அல்ல (ஏசா. 55:8, 9). “எவ்விதம்‌?” 
என்ற கேள்விக்கான பதிலைக்‌ கர்த்தர்‌ நமக்குக்‌ கொடுத்துள்ளார்‌. 

அப்‌. 2ல்‌ பேதுரு இயேசுவைப்‌ பற்றிப்‌ பிரசங்கித்தார்‌. அவர்‌, 
“அகையினால்‌, நீங்கள்‌ சிலுவையில்‌ அறைந்த இந்த இயேசுவையே தேவன்‌ 
ஆண்டவரும்‌ கிறிஸ்துவுமாக்கினாரென்று இஸ்ரவேல்‌ குடும்பத்தார்‌ 
யாவரும்‌ நிச்சயமாய்‌ அறியக்‌ கடவர்கள்‌” (வ. 36) என்று கூறினார்‌. அவர்‌ 
கூறியதைக்‌ கேட்டவர்கள்‌ இருதயத்தில்‌ குத்தப்பட்டவர்களாகு, “நாங்கள்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌?” (வ. 37) என்று கதறினார்கள்‌. பேதுரு 
அவர்களிடம்‌, “நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்‌ 
கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌” 
(வ. 38) என்று கூறினார்‌. மீண்டும்‌, அப்‌. 22ல்‌, குற்றம்‌ உணர்த்தப்பட்ட ஒரு 
விசுவாசியினிடத்தில்‌, “இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து 
கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது கொண்டு, ஞானஸ்நானம்‌ பெற்று, உன்‌ 
பாவங்கள்‌ போகக்‌ கழுவப்படு” (வ. 16) என்று கூறப்பட்டது. 

நாம்‌ இரட்சிக்கப்படுவதற்கு, இயேசுவில்‌ விசுவாசம்‌ கொண்டு, நமது 
பாவங்களுக்கு மனந்திரும்பி, (கண்ணீரில்‌ முழுக்காட்டப்படுதல்‌ என்ற) 
ஞானஸ்நானம்‌ பெற வேண்டியது அவசியமாகும்‌. ஒரு குறிப்பிட்ட சில 
நிபந்தனைகளை நிறைவேற்றுதலைப்‌ பற்றி மட்டும்‌ நான்‌ கூறிக்‌ 
கொண்டிருப்பதில்லை. நம்மையே நாம்‌ ஒப்புவிப்பது பற்றி நான்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கின்றேன்‌; வாழ்‌ நாள்‌ முழுவதும்‌ ஒரு உறுதிப்பாடு ஏற்படுத்திக்‌ 
கொள்ளுதல்‌ பற்றி நான்‌ பேசிக்‌ கொண்டிருக்கின்றேன்‌. 

தேவன்‌ உறுதிப்பாட்டை விரும்புகின்றார்‌. ஏழை விதவையின்‌ 
காணிக்கையை இயேசு பாராட்டினார்‌. அவர்‌, “இவளோ தன்‌ 
வறுமையிலிருந்து தன்‌ ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம்‌ போட்டு 
விட்டாள்‌” (மாற்‌. 12:44) என்று கூறினார்‌. மக்கெகோளனியர்களும்‌ இதே 
வகையான உறுதிப்பாட்டினைக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அவர்களைப்‌ பற்றி 


பவுல்‌, “... முன்பு தங்களைத்‌ தாமே கர்த்தருக்கு ... ஒப்புக்‌ கொடுத்தார்கள்‌” 
(2 கொரி. 8:5) என்று எழுதினார்‌. 


203 


கா்த்தருக்கென்று உங்களையே கொடுங்கள்‌, மற்றும்‌ உங்கள்‌ வாழ்வின்‌ 
முன்னுரிமைகள்‌ உங்களிடத்தில்‌ இருக்கும்‌. நீங்கள்‌ உங்கள்‌ நேரம்‌, உங்கள்‌ 
பணம்‌, உங்கள்‌ சக்தி, மற்றும்‌ உங்கள்‌ திறமைகள்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டு 
என்ன செய்வது என்பதை அறிவீர்கள்‌. 


முடிவுரை 

இயேசு தம்முடைய சீஷரா்களிடத்தில்‌, “இலவசமாய்ப்‌ பெற்றீர்கள்‌; 
இலவசமாய்க்‌ கொடுங்கள்‌” (மத்‌. 10:8ஆ) என்று கூறினார்‌. தேவன்‌, 
எல்லாவற்றிலும்‌ மிகச்‌ சிறந்த பரிசை இலவசமாய்‌ உங்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 
நீங்கள்‌ உங்கள்‌ வாழ்வை சுயாதனமாய்‌ அவருக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌ 
என்று நான்‌ ஜெபிக்கின்றேன்‌. 


குறிப்புகள்‌ 

(இம்மூன்று விவரிப்புகளும்‌ ஜோ. பர்னெட்‌ அவர்களின்‌ “The Ultimate Gift” 
என்ற கைப்பிரதியிலிருந்து [Lubbock, Tex.: Pathway Publishing House, 1979] 
எடுக்கப்பட்டவையாகும்‌.) “புதிய ஏற்பாட்டில்‌ தேவன்‌ நமக்கு கிறிஸ்துவின்‌ 
பிறப்பை ஆண்டுதோறும்‌ கொண்டாடும்படி கூறவில்லை, ஆனால்‌ ஒவ்வொரு 
வாரந்தோறும்‌ இயேசுவின்‌ மரணத்தை நினைவுகூரும்படி அறிவுறுத்தியுள்ளார்‌ 
என்பதைக்‌ குறிப்பிட நீங்கள்‌ விரும்பலாம்‌. 1 கொரிந்தியர்‌ 11:23-26 வசனப்‌ 
பகுதியானது கர்த்தருடைய பந்தியை ஏற்படுத்திய விதம்‌ பற்றி நமக்குக்‌ கூறுகின்றது. 
பரிசுத்த ஆவியானவரின்‌ வழிநடத்துதலின்‌ கீழ்‌, தொடக்க கால சபையானது 
ஒவ்வொரு வாரத்தின்‌ முதல்‌ நாளிலும்‌ கூடி வந்தது (1 கொரி. 16:1, 2), மற்றும்‌ 
அவர்கள்‌ கூடிவந்த பொழுது அவர்‌ களுடைய ஆராதனையானது கர்த்தருடைய 
பந்தியை மையம்‌ கொண்டிருந்தது (அப்‌. 20:7). அவர்கள்‌ ஆண்டிற்கொரு 
முறையல்ல ஆனால்‌ ஒவ்வொரு வாரத்தின்‌ முதல்‌ நாளிலும்‌ கர்த்தருடைய பந்தியில்‌ 
பங்கேற்றனர்‌! *பெted in Joe R. Barnett, “The Ultimate Gift,” Upreach (Nov./Dec. 1982): 
21. “[iப்‌., 20. ஐந்து வகையான காயங்கள்‌ பற்றிய தகவலானது அவர்களின்‌ 
எழுத்தாக்கத்தில்‌ இருந்து எடுத்தாளப்படுகின்றது. “10., 13, 20. 


204 


நான்‌ இன்னும்‌ ஒரு ஷண்ரு 
மருமம உபர்‌ வாழ்வேன்‌ 
என்றால்‌ 


பல வியாபாரங்களில்‌, ஆண்டின்‌ தொடக்கத்தில்‌ இருப்பு முதல்‌ 
பட்டியல்‌ சரி பார்க்கப்‌ படுகின்றது. நமது தனிப்பட்ட இருப்பு முதல்‌ 
பற்றி சரி பார்க்கவும்‌ இது மிகச்‌ சிறந்த வேளையாக உள்ளது. இந்தப்‌ 
பாடமானது இதைக்‌ கேட்பவர்‌ ஒவ்வொருவரும்‌ தம்‌ வாழ்க்கையை 
நெருங்கி நோக்கும்படியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 


இன்னொரு ஆண்டு கடந்து போயுள்ளது. மணி ஆடியினூடே 
பன்னிரெண்டு மாதங்கள்‌ கடந்து போயிருக்கின்றன, அவை ஒருக்காலும்‌ 
திரும்பக்‌ கொண்டு வரப்பட முடியாது. 2003 ஆம்‌ ஆண்டின்‌ நாட்‌ 
காட்டியில்‌ (மாதங்களின்‌) பக்கங்களை மீண்டும்‌ ஓட்ட வைக்க முயற்சிப்பது 
எந்த நன்மையும்‌ செய்யாது, அல்லது கடியாரத்தின்‌ முட்களைப்‌ 
பின்னோக்கித்‌ திருப்புவதென்பது ஏதொன்றையும்‌ நிறைவேற்றப்‌ 
போவதில்லை. 2003ஆம்‌ ஆண்டானது, என்றென்றைக்குமாகக்‌ கடந்து 
போய்‌ விட்டது, இதை மாற்ற முடியாது. 

இருப்பினும்‌, தேவன்‌ நமக்குப்‌ புதிய ஆண்டு ஒன்றைக்‌ 
கொடுத்துள்ளார்‌ - இது புதியதாக, அவருடைய காலத்தின்‌ இருப்பறையில்‌ 
இருந்து புதியதாக வார்க்கப்பட்டதாக உள்ளது. இது 365 நாட்களை, 
அதாவது 8760 மணிகளை அதாவது 525,600 பொன்னான நிமிடங்களைக்‌ 
கொண்டதாக உள்ளது. இதைக்‌ கொண்டு நாம்‌ என்ன செய்வோம்‌ என்பதே 
கேள்வியாக உள்ளது. ஒரு கருத்தில்‌ கி.பி. 2004ம்‌ ஆண்டு கர்த்தருக்கு 
உரியதாக உள்ளது. “A. D.,” மாம Domini என்றால்‌ “நமது கர்த்தரின்‌ 
ஆண்டில்‌” என்று அர்த்தப்படுகின்றது. இன்னொரு கருத்தில்‌, இந்த ஆண்டு 
- பயன்படுத்தவோ அல்லது வீணாக்கவோ - நமக்கு உரியதாக உள்ளது. 

ஒரு புதிய ஆண்டின்‌ விலையேறப்‌ பெற்ற தன்மையை மனதில்‌ ஆழப்‌ 
பதிய வைப்பதற்கு நாம்‌ பின்வரும்‌ ஆய்வுப்‌ பொருளை ஆழ்ந்து சிந்திக்க 
விரும்புகின்றோம்‌: “நான்‌ இன்னும்‌ ஒரு ஆண்டு மட்டுமே உயிர்‌ வாழ்வேன்‌ 
என்றால்‌.” உங்களிடத்தில்‌ ஒரு மருத்துவர்‌, “உங்கள்‌ விஷயங்கள்‌ 
யாவற்றையும்‌ நீங்கள்‌ ஒழுங்கு படுத்துங்கள்‌; இன்னும்‌ ஒரு ஆண்டு 
மட்டுமே நீங்கள்‌ உயிர்‌ வாழ்வீர்கள்‌” என்று கூறினால்‌ எப்படியிருக்கும்‌? 
இது நடக்க முடியும்‌ என்று நீங்கள்‌ அறிந்திருக்கின்றீர்கள்‌. “நாளைய 
இனத்தைக்‌ குறித்துப்‌ பெருமை பாராட்டாதே; ஒரு நாள்‌ பிறப்பிப்பதை 


205 


அறியாயே” (நீதி. 27:1). “நாளைக்கு நடப்பது உங்களுக்குத்‌ தெரியாதே. 
உங்கள்‌ ஜீவன்‌ எப்படிப்பட்டது? கொஞ்சக்‌ காலந்‌ தோன்றிப்‌ பின்பு 
தோன்றாமற்‌ போகிற புகையைப்‌ போலிருக்கிறதே” (யாக்‌. 4:14). நாம்‌ 
வாழ்வதற்குக்‌ கொஞ்சக்‌ காலம்‌ தான்‌ உள்ளது என்று அறிந்தால்‌ அது நமது 
வாழ்வில்‌ மாற்றங்களை ஏற்படுத்தச்‌ சாத்தியம்‌ கொண்டிருப்பதில்லையா? 

மரணத்தை எதிர்கொள்ளுதல்‌ என்பது மக்களில்‌ சிலரை மதியீனமாய்‌ 
நடந்து கொள்ளச்‌ செய்துள்ளது. எடுத்துக்காட்டாக, நன்கறியப்பட்ட ஒரு 
கொலைகாரன்‌ மரண தண்டனை பெற்ற பொழுது, அவன்‌ முடிவுவரை 
“எதிர்ப்பவனாக மற்றும்‌ பேசாதவனாக” இருந்தான்‌ என்பதாகச்‌ செய்திப்‌ 
பத்திரிகைகள்‌ அவனைப்‌ பற்றிக்‌ கூறின. மரணத்தின்‌ சாத்தியக்‌ கூறானது 
மக்களை மதியீனமாய்ச்‌ செயல்பட வைக்கின்றது என்பதற்கு கலிஃபோர்னி 
யாவில்‌ உள்ள வின்செஸ்ட்டர்‌ வீடு என்பது இன்னொரு விவரிப்பாக 
உள்ளது. பல கோடிக்கணக்கான பணச்‌ செலவில்‌ அகைக்‌ கட்டி முடிக்க 
முப்பத்தாறு ஆண்டுகளாயிற்று. அது நூற்றுக்கணக்கான அறைகளைக்‌ 
கொண்டுள்ளது, அவற்றில்‌ பல இறக்குமதி செய்யப்பட்ட அரிய வகை 
மரங்களால்‌ ஏற்படுத்தப்பட்டன. திருமதி சாரா வின்செஸ்ட்டரிடம்‌ “குறி 
சொல்பவன்‌” ஒருவன்‌, அந்தப்‌ பெண்மணி (எதையாவது) கட்டி எழுப்பிக்‌ 
கொண்டிருக்கும்‌ வரையில்‌ இறக்க மாட்டார்கள்‌ என்று கூறியிருந்ததால்‌ 
இந்தப்‌ பேரார்வம்‌ வந்தது. 

மரணத்தின்‌ உண்மை நிலையை எதிர்கொள்ளுதலானது நம்மில்‌ 
பெரும்பாலோரை நமது வாழ்வைக்‌ குறித்துத்‌ தீவிரமாகச்‌ சிந்திக்கக்‌ - மற்றும்‌ 
தேவையான மாற்றங்களைச்‌ செய்ய - காரணமாகின்றது என்பது நிச்சயம்‌. 
எசேக்கியா அரசர்‌ மரணத்திற்கேதுவாக வியாதிப்பட்டுக்‌ கடந்த பொழுது, 
அவரிடத்தில்‌ வந்த ஏசாயா தீர்க்கதரிசி, “நீர்‌ உமது வீட்டுக்‌ காரியங்களை 
ஒழுங்கு படுத்தும்‌, நீர்‌ பிழைக்க மாட்டீர்‌, மரித்துப்‌ போவீர்‌” 
(2 இராஜா. 20:1) என்று கூறினார்‌. இது ஒவ்வொருவருக்குமான நல்ல 
அறிவுரையாக உள்ளது. 

என்னிடத்தில்‌, “நீங்கள்‌ இன்னும்‌ ஒரு ஆண்டு மட்டுமே உயிர்‌ 
வாழ்வீர்கள்‌” என்று கூறினால்‌ எப்படி இருக்கும்‌? இந்தக்‌ கேள்வியைக்‌ 
குறித்துத்‌ தேவையான அளவு ஆழ்ந்து சிந்தித்த பிறகு நான்‌ அடைந்த சில 
முடிவுகள்‌ இங்கு தரப்படுகின்றன. 


இது எனக்கு மதிப்பீடுகள்‌ பற்றிய ஒரு புதுக்‌ 
கருத்துணர்வைத்‌ தரும்‌ 
இப்பொழுது முக்யெமானதாய்க்‌ காணப்படுகின்றவற்றில்‌ பெரும்‌ 
பாலானவை படிப்படியாக அற்பமானவைகளாகி விடும்‌. ஏவுதல்‌ பெற்ற 
எழுத்தாளரின்‌ வார்த்தைகள்‌ இதற்கு அர்த்தம்‌ சேர்ப்பதாயிருக்கும்‌: 
“ஏனெனில்‌, மாம்சத்தின்‌ இச்சையும்‌, கண்களின்‌ இச்சையும்‌, ஜீவனத்தின்‌ 
பெருமையுமாகிய உலகத்திலுள்ளவைகளெல்லாம்‌ பிதாவினாலுண்டான 
வைகளல்ல, அவைகள்‌ உலகத்தினாலுண்டானவைகள்‌. உலகமும்‌ அதன்‌ 
இச்சையும்‌ ஒழிந்துபோம்‌; தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ 


206 


என்றென்றைக்கும்‌ நிலைப்பான்‌” (1 யோவா. 2:16, 17). என்னைப்‌ 
பொறுத்தமட்டில்‌, உலகமானது ஒரு குறுகிய ஆண்டில்‌ கடந்து போவதாக 
இருக்கும்‌. இவ்விதமாக, உலகப்படியான ஈர்ப்புகள்‌ கடந்த காலத்தில்‌ 
என்னிடம்‌ பெற்றிருந்த அதே விதமான ஈடுபாட்டினை இப்போது 
பெற்றிருக்காது. “என்றென்றும்‌ வாழ்வது” என்பகே எனது அடிப்படையான 
அக்கறையாக இருக்கும்‌. 

இந்தக்‌ கவனக்குவிப்பானது எனது வெளிக்‌ கண்ணோட்டத்தை 
நிச்சயமாகவே மாற்றும்‌: 

(1) அற்பமான விஷயங்கள்‌ குறித்து நான்‌ பொறுமையிழந்து போக 
மாட்டேன்‌. எனக்கு எரிச்சல்‌ மூட்டும்‌ சிறு விஷயங்கள்‌ முக்கியமற்றவை 
களாகக்‌ காணப்படும்‌. நான்‌ அதிகம்‌ பொறுமையானவனாக, புரிந்து 
கொள்ளுபவனாக, இரக்கமுள்ளவனாக, அன்புசெய்ன்றவனாக ஆவேன்‌. 
அன்பின்‌ செயல்களும்‌ வார்த்தைகளும்‌ கட்டவிழ்க்கப்பட்டு பேசப்படாத 
வைகள்‌ விளக்கப்படுத்தப்படும்‌. ஒரு அழிவின்‌ எப்படிப்பட்ட குறைபாடும்‌ 
என்னைப்‌ பாதிக்காது. 

(2) நான்‌ வாழ்வை அதிகம்‌ மகிழ்வுடன்‌ அநுபவிப்பேன்‌. நாம்‌ வாழ்வை 
மகிழ்வுடன்‌ அனுபவிக்க வேண்டுமென்றுதான்‌ தேவன்‌ விரும்புகின்றார்‌. 
பவுல்‌, “மேலும்‌, என்‌ சகோதரரே, கர்த்தருக்குள்‌ சந்கோஷப்படுங்கள்‌” 
(பிலி. 3:1) என்று கூறினார்‌. மேலும்‌ அவர்‌, “கர்த்தருக்குள்‌ எப்பொழுதும்‌ 
சந்தோஷமாயிருங்கள்‌; சந்தோஷமாயிருங்கள்‌ என்று மறுபடியும்‌ சொல்லு 
கிறேன்‌” (பிலி. 4:4) என்றும்‌ எழுதினார்‌. 

நம்மில்‌ மிகப்பலர்‌, தவறான எஜமானைக்‌ கொண்டிருக்கின்றோம்‌. 
இந்த உலகமும்‌ இதில்‌ உள்ள யாவும்‌ மனிதனுக்கு ஊழியம்‌ செய்யும்‌ 
நோக்கத்திற்காகவே உள்ளன - ஆனால்‌ பலர்‌ உலகத்திற்கு ஊழியக்காரர்‌ 
களாகியுள்ளார்கள்‌. ஒரு வாழ்வை ஏற்படுத்த, வாழ்வை மகிழ்வுடன்‌ அனு 
பவிக்க நேரம்‌ இல்லாதபடி நாம்‌ பிழைப்புக்காகத்‌ தீவிரமாய்ப்‌ 
பாடுபடுவதில்‌ ஈடுபட்டிருக்க முடியும்‌. இன்னும்‌ பல ஆண்டுகள்‌ 
எனக்குள்ளன என்ற அனுமானத்தில்‌, வாழ்வை மகிழ்வுடன்‌ அனுபவிக்க 
நான்‌ மிக அரிதாகவே நேரம்‌ எடுக்கின்றேன்‌; ஆனால்‌ ஒரு ஆண்டு மட்டுமே 
உள்ள நிலையில்‌ நான்‌ நேரத்தை ஏற்படுத்துவேன்‌. 

இந்தப்‌ புதிய வெளிக்கண்ணோக்கானது எனக்கு, உலகைப்‌ பற்றிய ஒரு 
புதிய தோற்றக்‌ காட்சியைக்‌ கொடுப்பது மட்டுமின்றி, இது என்னைப்‌ 
பற்றிய ஒரு புதிய மதிப்பீட்டையும்‌ எனக்குக்‌ கொடுக்கும்‌. நம்மில்‌ சிலர்‌ 
நமது இயக்கங்களை மெதுவாக்குவதில்லை, ஏனென்றால்‌ நமது உள்ளத்தின்‌ 
ஆழத்தில்‌ நாம்‌, வாழ்வானது நாம்‌ இல்லாமல்‌ நடக்க முடியாது என்று 
நினைக்கின்றோம்‌. இப்பொழுது இன்னும்‌ ஒரு ஆண்டில்‌ நான்‌ இன்றியே 
வாழ்வானது நடைபெறப்‌ போகின்றது என்ற உண்மையை எதிர்கொள்ள 
வேண்டும்‌. பிறகு ஏன்‌ முக்கியமற்றதாய்க்‌ காணப்படுபவற்றைச்‌ செய்வதில்‌ 
நான்‌ எனது சக்திகளை வீணாக்க வேண்டும்‌? நான்‌ வாழ்வதற்கு இன்னும்‌ 
ஓராண்டு மட்டுமே இருக்கிறதென்றால்‌, நான்‌ வாழ்வை இன்னும்‌ 
அதிகமாய்‌ மகிழ்வுடன்‌ அனுபவிக்க முயற்சி செய்வேன்‌ என்றே 
நினைக்கின்றேன்‌. 


207 


(3) நான்‌ எனது நேரத்தை அதிக ஞானமாய்ப்‌ பயன்படுத்துவேன்‌. 
நம்மில்‌ பலர்‌ (நமது) நேரத்தை, ஏகோ நாம்‌ தீரவே தீராத (கால) 
வைப்பறையைக்‌ கொண்டுள்ளது போன்ற எண்ணத்திலேயே செலவழித்துக்‌ 
கொண்டிருக்கின்றோம்‌. நேரம்‌ எவ்வளவு மதிப்புள்ளது என்பதை நாம்‌ 
அறிவதில்லை. அமெரிக்க அரசியலாளர்களில்‌ ஒருவரான பென்‌ 
பிராங்க்ளின்‌ என்பவர்‌, “நீங்கள்‌ வாழ்வை நேசிக்கின்றீர்களா? ஆம்‌ 
என்றால்‌, காலத்தை வீணடிக்காதர்கள்‌; ஏனென்றால்‌ (காலம்‌ என்ற) அந்தப்‌ 
பொருளினால்‌ தான்‌ வாழ்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது” என்று கூறினார்‌. 
பவுல்‌, “ஆனபடியினாலே, நீங்கள்‌ ஞானமற்றவர்களைப்‌ போல நடவாமல்‌, 
ஞானமுள்ளவர்களைப்‌ போலக்‌ கவனமாய்‌ நடந்து கொள்ளப்‌ பார்த்து, 
நாட்கள்‌ பொல்லாதவைகளானதால்‌ காலத்தைப்‌” பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌” (எபே. 5:15, 16) என்று கூறினார்‌. 

நம்மில்‌ பலர்‌, நாம்‌ செய்து முடிக்க விரும்புகின்ற திட்டங்களைக்‌ 
கொண்டுள்ளோம்‌, ஆனால்‌ அவைகளைச்‌ செய்ய நமக்கு நேரம்‌ இல்லை 
என்று கூறுகின்றோம்‌. உண்மை அறியப்பட்ட தென்றால்‌, நாம்‌ அவற்றைச்‌ 
செய்யப்‌ போதுமான நேரத்தை வீணாக்கியிருப்பது வெளியாகும்‌. நான்‌ ஒரு 
புத்தகத்தை எழுதும்‌ பணியில்‌ சில ஆண்டுகளாக ஈடுபட்டுள்ளேன்‌, ஆனால்‌ 
அதை முடிக்க “நேரம்‌ காண” என்னால்‌ இயலவில்லை. சமீபத்தில்‌ நான்‌, 
ஒரு மனிதர்‌ பற்றிய செய்தியை வாசித்தேன்‌ - அவர்‌ தமது வழக்கமான 
வேலைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல்‌ இருபதுக்கு மேற்பட்ட 
புத்தகங்களை எழுதியுள்ளார்‌ - அதாவது அவர்‌ ஓவ்வொரு நாளும்‌ தாம்‌ 
வழக்கமாகத்‌ துயில்‌ நீங்கி எழும்‌ நேரத்திற்கு ஒரு மணி நேரம்‌ முன்னதாகவே 
எழுந்து அந்த நேரத்தை எழுதுவதில்‌ செலவிட்டுள்ளார்‌. நாம்‌ வீணாக்கி 
யுள்ள நேரத்தைக்‌ கொண்டு எவ்வளவு மேன்மையான பணிகளை நாம்‌ 
நிறைவேற்றியிருக்கலாம்‌! வாழ்வதற்கு ஓராண்டு இருக்கையில்‌, ஒவ்வொரு 
நிமிடமும்‌ அதை முழுமையாய்ப்‌ பயன்படுத்துவதற்கான விலையேறப்‌ 
பெற்ற வெகுமதியாய்‌ இருக்கும்‌. 


இரண்டு அல்லது மூன்று நிமிடங்கள்‌ - இரண்டு அல்லது மூன்று 
மணிகள்‌; 

இவைகள்‌ நமது இந்த வாழ்வில்‌ எதை அர்த்தப்படுத்துகின்றன? 

காலம்‌ என்றெண்ணப்பட்ட வகையில்‌ மிக அதிகமாய்‌ இல்லை, 

ஆனால்‌ நிமிடங்கள்‌ பொன்‌ போன்றவை மற்றும்‌ மணிகள்‌ மிகவும்‌ 
உயர்ந்தவை. 

நாம்‌ இவற்றை, 

யாரோ ஒருவரை மகிழ்விக்க, யாரோ ஒருவரைப்‌ புன்முறுவல்‌ பூக்க 
வைக்க, 

ஒரு சிறு குழந்தையின்‌ கண்ணீரைக்‌ காய வைக்க, 

எப்பொழுதாவது பயன்படுத்தினால்‌, 

ஒரு மணியானது பல ஆண்டுகளின்‌ கலக்கங்களைத்‌ துடைத்‌ 
தெறிகின்றது. 

எனது காலத்தின்‌ நிமிடங்கள்‌ எங்காவது நம்பிக்கையின்மையை 

ஒரு முடிவுக்குக்‌ கொண்டு வரலாம்‌, எனக்கு ஒரு நண்பனைத்‌ 
தாருங்கள்‌.“ 


208 


(4) மிக முக்கியமாக, எனது புதிய மதிப்பீடுகள்‌ ஆவிக்குரியவைகளுக்கு 
முதலிடம்‌ தருவதில்‌ எனக்கு உதவும்‌. நாம்‌ எப்பொழுதும்‌ இந்த முன்னு 
ரிமையைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்றே தேவன்‌ எப்பொழுதும்‌ 
நோக்கம்‌ கொண்டிருக்கின்றார்‌ (மத்‌. 6:33), ஆனால்‌ பெரும்பாலான மக்கள்‌ 
தேவனுடைய திட்டங்கள்‌ மற்றும்‌ நோக்கங்கள்‌ ஆகெற்றில்‌ இருந்து விலகிச்‌ 
சென்றுள்ளார்கள்‌. பொருளின்‌ தற்காலிக இயல்பானது தெளிவாய்‌ 
இருக்கையில்‌, எனது வாழ்வானது நித்தியத்தை நோக்கி கவனம்‌ செலுத்து 
வதாக இருக்கும்‌. பின்வருவது போன்ற வசனப்‌ பகுதிகள்‌ எனக்குப்‌ புதிய 
அர்த்தம்‌ கொண்டவைகளாயிருக்கும்‌: “மனுஷன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ 
ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாலும்‌, தன்‌ ஜீவனை நஷ்டப்படுத்தினால்‌ அவனு 
க்கு இலாபம்‌ என்ன? மனுஷன்‌ தன்‌ ஜீவனுக்கு ஈடாக என்னத்தைக்‌ 
கொடுப்பான்‌?” (மத்‌. 16:26). 

நான்‌ உயிர்வாழ இன்னும்‌ ஓராண்டு மட்டுமே இருக்கும்‌ என்றால்‌, 
எனது வெளிக்‌ கண்ணோக்கானது நிச்சயமாகவே மாற்றம்‌ அடைந்த 
தாயிருக்கும்‌. 


கடந்த காலத்தைச்‌ சுத்தமாக்க ஒவ்வொரு 
முயற்சியையும்‌ நான்‌ மேற்கொள்ளு வேன்‌ 

மரணத்தை எதிர்கொள்ளுதல்‌ என்பது என்னைச்‌ சில வழிகளில்‌, 
ஆத்தும ஆராய்வு செய்யும்‌ சுய பரிசோதனையில்‌ ஈடுபட வழி நடத்தும்‌. 
ஒரு குறுகிய காலத்தில்‌ நான்‌ தேவனுக்கு முன்பாக நிற்கப்‌ போகையில்‌ அவர்‌ 
என்னிடத்தில்‌, “இதோ, நீ தவற விட்ட சில விஷயங்கள்‌ உள்ளன” என்று 
கூறுவதைக்‌ கேட்க நான்‌ விரும்ப மாட்டேன்‌. ஆதாமிடத்தில்‌ தேவன்‌ 
கேட்ட “நீ எங்கே இருக்கிறாய்‌?” (அதி. 3:9) என்ற கேள்வியைச்‌ சற்று ஆழ்ந்து 
சிந்தியுங்கள்‌. இந்த வசனப்‌ பகுதியின்மீது மூன்று கூற்றுக்களைக்‌ கவனம்‌ 
செலுத்தி ஒரு பிரசங்கத்தைப்‌ பிரசங்கியார்‌ ஒருவர்‌ எடுத்துரைத்தார்‌: (1) 
“ஒவ்வொருவரும்‌ ஏதோ ஓரிடத்தில்‌ இருக்கின்றனர்‌,” (2) “ஏராளமான 
மக்கள்‌ தாங்கள்‌ இருக்கக்‌ கூடாத இடத்தில்‌ இருக்கின்றனர்‌” மற்றும்‌ (3) 
“தாங்கள்‌ இருக்கக்‌ கூடாத இடத்தில்‌ இருக்கின்றவர்கள்‌ தாங்கள்‌ இருக்க 
விரும்பாத இடத்தில்‌ இருக்கப்‌ போகிறார்கள்‌!” ஆவிக்குரிய வகையில்‌ நான்‌ 
எங்கு இருக்க வேண்டும்‌ என்பது எனக்கு மிக முக்கியமானதாகிவிடும்‌. 

வாழ்வதற்கு ஓராண்டு மட்டுமே இருக்கின்ற நிலையில்‌, நான்‌ 
எதிரிகளை,/பகைவர்களைப்‌ பெற்றிருக்க முடியாது. நான்‌ என்‌ சக 
மனிதருடன்‌ உள்ள பிரச்சனைகளைத்‌ தீர்த்துக்‌ கொள்வதற்கு முயற்சி 
செய்வேன்‌. கிறிஸ்து “... முன்பு உன்‌ சகோதரனோடே ஓப்புரவாகு ...” 
(மத்‌. 5:24) என்று கூறினார்‌. “நான்‌ வருத்தப்படுகின்றேன்‌. என்னை 
மன்னிப்பீர்களா?” என்று கூறுவதிலிருந்து என்னை கர்வமோ அல்லது சுய 
நலமோ இனியும்‌ தடை செய்யாது. மற்றும்‌, கர்த்தருடைய மன்னிப்புக்காகக்‌ 


கொண்டுள்ள ஏக்கத்துடன்‌ நான்‌ மற்றவர்களுக்கெதிராக குரோதங்கள்‌ 
கொண்டிருக்க மாட்டேன்‌ (மக்‌. 6:14, 15). 
பிறகு நான்‌ தேவனுடனான எனது கடந்த காலத்தைச்‌ சுத்திகரிக்க 


209 


விரும்புவேன்‌. நாம்‌ சத்தியத்தை எதிர்கொள்ளுவோம்‌: நாம்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ என்று அறிந்துள்ளவற்றிலிருந்து நாம்‌ யாவருமே விழுந்து 
போயிருக்கின்றோம்‌. ஒரு மாதத்திற்கு ஒருமுறை பிரசங்கித்துக்‌ 
கொண்டிருந்த ஒரு சபைக்‌ குழுமத்தைப்‌ பற்றி நான்‌ கேள்விப்பட்டேன்‌. 
அவர்கள்‌ ஏன்‌ அதிகம்‌ அடிக்கடி (வாரத்திற்கொருமுறை) பிரசங்கிப்பதில்லை 
என்று நான்‌ கேட்ட பொழுது, உறுப்பினர்‌ ஒருவர்‌, “அது எந்த நன்மையை 
யும்‌ செய்யாது; நாங்கள்‌ செய்து கொண்டிருப்பதற்கும்‌ மேலாகவே நாங்கள்‌ 
ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம்‌” என்று கூறினார்‌. அவர்கள்‌ பிரசங்கித்‌ 
குலைப்‌ பற்றித்‌ தவறான கருத்துக்‌ கொண்டிருந்தனர்‌ - அது ஊக்குவித்தலாய்‌ 
இருக்க முடியும்‌ - ஆனால்‌ அவர்களின்‌ கூற்றானது நம்‌ எல்லாருக்கும்‌ 
உண்மையாய்‌ உள்ளது. நாம்‌ யாவருமே நாம்‌ செய்கின்றதற்கும்‌ அதிகமாக 
அறிந்துள்ளோம்‌. அதை “பாவம்‌” என்று வேதாகமம்‌ அழைக்கின்றது: 
“அதலால்‌, ஒருவன்‌ நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும்‌, அதைச்‌ 
செய்யாமற்‌ போனால்‌, அது அவனுக்குப்‌ பாவமாயிருக்கும்‌” (யாக்‌. 4:12). 

சுய இருப்பைச்‌ சோதிக்கையில்‌, எனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ 
ஒரு பாவம்‌ எவ்வளவு சிறியதாகத்‌ தோன்றினாலும்‌, அதைத்‌ திருத்தங்கள்‌ 
செய்து கொள்ளும்படிக்கு, நான்‌ எங்கெல்லாம்‌ “இலக்கைத்‌ தவற 
விட்டேன்‌” என்று காண்பேன்‌. ஒரு சிறு செம்புள்ளியானது மிகப்‌ 
பரவலாகும்‌ தொற்றுக்கு அடையாளக்‌ குறிப்பாக இருக்க முடியும்‌. சிறு 
கறையான்கள்‌ ஒரு வீட்டை அழிக்கக்‌ கூடும்‌. மனிதரின்‌ வாழ்வில்‌ “ஒரு சிறு 
மதியீனம்‌” என்பது பரிமளத்‌ தைலத்தில்‌ செத்த ஈக்கள்‌ இருப்பதைப்‌ 
போன்றதாக உள்ளது (பிர. 10:1): அது அவர்‌ செய்துள்ள எந்த 
நன்மையையும்‌ ஒன்றுமற்றதாக்க முடியும்‌. நான்‌ எங்கு தவறியிருக்கிறேன்‌ 
என்பதைக்‌ கண்டறிந்து - “பெரிய” அல்லது “சிறிய?” பாவங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ வெளியாக்கி - எனது வாழ்வை வேத வசனங்களுடன்‌ 
ஒப்பிட்டுப்‌ பார்ப்பதால்‌ கண்டறிவதே எனது பணியாக இருக்கும்‌. 

எனது வாழ்வில்‌ பாவம்‌ உள்ளதென்பகைக்‌ கண்டு பிடித்து - மற்றும்‌ 
அதை ஒப்புக்‌ கொண்டு - ள்ள நிலையில்‌ அடுத்து என்ன செய்ய வேண்டும்‌ 
என்று நான்‌ அறிகின்றேன்‌. கிறிஸ்தவரல்லாத ஒருவர்‌ தம்‌ பாவங்களிலிருந்து 
மனந்திரும்ப வேண்டியது அவசியமாய்‌ உள்ளது, மற்றும்‌ அவர்‌, பாவ 
நிவாரணப்‌ பலியென்ற வகையில்‌, இயேசுவின்மேல்‌ தம்‌ நம்பிக்கையை 
வைத்து, அவரது மரணத்திற்குள்ளாக்கும்படி ஞானஸ்நானம்‌” பெற 
வேண்டும்‌ (அப்‌. 2:36-38; ரோமர்‌ 6:3-6). நான்‌ தேவனுடைய பிள்ளையாய்‌ 
இருப்பதால்‌, ஆனாலும்‌ எனக்கு மன்னிப்பு அளிக்க வித்தியாசமான 
பிரமாணம்‌ ஒன்றுள்ளது: எனது பாவங்கள்‌ தேவனும்‌ நானும்‌ மட்டுமே 
அறிந்தவைகளாய்‌ இருந்தால்‌, நான்‌ தேவனுடன்‌ தனிமையில்‌ அவற்றைக்‌ 
கையாள முடியும்‌. தவறு செய்த கிறிஸ்தவரிடம்‌ பேதுரு, “ஆகையால்‌, நீ 
உன்‌ துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி, தேவனை நோக்கி வேண்டிக்‌ 
கொள்‌; ஒருவேளை உன்‌ இருதயத்தின்‌ எண்ணம்‌ உனக்கு மன்னிக்கப்‌ 
படலாம்‌” (அப்‌. 8:22) என்று கூறினார்‌. மற்றவர்கள்‌ என்‌ பாவத்தை 
அறிந்திருந்தால்‌, நான்‌ எனது செல்வாக்கு பற்றி ஆழ்ந்து சிந்தித்து, 
அவர்களிடம்‌ ஜெபங்களையும்‌ மன்னிப்பையும்‌ கேட்பேன்‌. யாக்கோபு, 


210 


“நீங்கள்‌ சொஸ்தமடையும்படிக்கு, உங்கள்‌ குற்றங்களை ஒருவருக்கொருவர்‌ 
அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர்‌ ஜெபம்‌ பண்ணுங்கள்‌ ...” (யாக்‌. 5:16) 
என்று கூறினார்‌. 

நான்‌ அறிந்த பாவங்களைக்‌ குறித்துக்‌ கவனம்‌ செலுத்திய பிறகு, நான்‌ 
முழங்கால்‌ படியிட்டு, நான்‌ அறிந்திராத பாவங்களைக்‌ குறித்து - தாவீதைப்‌ 
போல - ஜெபிப்பேன்‌: “தன்‌ பிழைகளை உணருகிறவன்‌ யார்‌? மறைவான 
குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும்‌” (சங்‌. 19:12). நான்‌ திருத்திக்‌ 
கொள்ளக்‌ கூடும்படிக்கு அப்படிப்பட்ட குற்றங்களைக்‌ கண்டறிய தேவன்‌ 
எனக்கு உதவ வேண்டும்‌ என்பதே எனது ஜெபமாய்‌ இருக்கும்‌. 

இன்னும்‌ ஒரே ஒரு ஆண்டு மட்டுமே நான்‌ உயிர்‌ வாழ்வேனென்றால்‌, 
எனது கடந்த காலத்தைச்‌ சுத்தப்படுத்த நான்‌ எல்லா வித முயற்சிகளையும்‌ 
மேற்கொள்வேன்‌. 


எதிர்கால அளிப்பிற்கென்று என்னால்‌ முடிந்தளவு 
மிகச்‌ சிறந்தவற்றைச்‌ செய்வேன்‌ 

அடுத்து, நான்‌ என்னிடமே, “இந்த வாழ்வை விட்டுப்‌ பிரியும்‌ முன்பு 
நான்‌ அளித்துக்‌ தீர்க்க வேண்டிய பொறுப்புகள்‌ யாவை?” என்று கேட்டுக்‌ 
கொள்வேன்‌. எனது முதல்‌ சிந்தனை என்னுடைய குடும்பத்திற்கானதாக 
இருக்கும்‌; அவர்களின்‌ சரீர நன்மை என்னால்‌ இயன்ற அளவு மிகச்‌ 
சிறந்ததாக இருக்கும்படி நிச்சயப்படுத்திக்கொள்வேன்‌. “ஒருவன்‌ தன்‌ 
சொந்த ஜனங்களையும்‌, விசேஷமாகக்‌ தன்‌ வீட்டாரையும்‌ விசாரியாமற்‌ 
போனால்‌, அவன்‌ விசுவாசத்தை மறுதலித்தவனும்‌, அவிசுவாசியிலும்‌ 


கெட்டவனுமாயிருப்பான்‌” (1 தீமோ. 5:8). இருப்பினும்‌, அவர்களின்‌ 
ஆவிக்குரிய நலனே என்னுடைய முதல்‌ அக்கறையாய்‌ இருக்கும்‌. 
ஞானமுள்ள மனிதர்‌ (சாலமோன்‌), “பிள்ளையானவன்‌ நடக்க வேண்டிய 
வழியிலே அவனை நடத்து; அவன்‌ முதிர்‌ வயதிலும்‌ அதை விடாதிருப்பான்‌” 
(நீதி. 22:6) என்று கூறினார்‌. கடந்த காலத்தில்‌ பயிற்றுவிக்க எவ்விதத்திலும்‌ 
குவறியிருந்தால்‌ அதைப்‌ பற்றி என்‌ இருதயம்‌ கவலைப்படும்‌ - மற்றும்‌ வரும்‌ 
ஆண்டில்‌ அதை நான்‌ திருத்திக்‌ கொள்ள முயற்சி செய்வேன்‌. 

பெற்றோருக்கு மோசேயின்‌ அறிவுறுத்தல்களைச்‌ செயல்படுத்துவதில்‌ 
பிரயாசப்படுகின்ற வகையில்‌ நான்‌ அமர்ந்திருக்கையிலும்‌, நடக்கையிலும்‌, 
படுக்கையிலும்‌, எழுகையிலும்‌ எனது பிள்ளைகளுக்குக்‌ கர்த்தரின்‌ 
வழிகளைப்‌ போதிப்பேன்‌ (உபா. 6:7). எஞ்சியுள்ள குறுகிய காலத்தில்‌, 
எனது இலக்கானது, அவர்கள்‌ எதிர்காலத்தில்‌ கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள 
வர்களாய்‌ இருப்பதை உறுதிப்படுத்திக்‌ கொள்ளுவதாகவே இருக்கும்‌. நான்‌ 
எனது பிள்ளைகளுடன்‌ வேதம்‌ படித்து, ஆராதித்து, அவர்கள்‌ சபையில்‌ 
வேதாகம வகுப்புகளுக்குச்‌ செல்லுவதை நிச்சயப்படுத்திக்‌ கொள்வேன்‌;” 
அவர்கள்‌ “நடக்க வேண்டிய வழியிலே” அவர்களைப்‌ பயிற்றுவிப்பதற்கு 
என்னால்‌ முடிந்த எல்லாவற்றையும்‌ செய்வேன்‌. 

முடிந்ததென்றால்‌, கிறிஸ்தவக்‌ கல்வியின்‌ மூலம்‌ அவர்களின்‌ எதிர்‌ 
காலப்‌ பயிற்சிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான்‌ செய்வேன்‌.” ஒரு 


211 


கிறிஸ்தவப்‌ பள்ளியில்‌ கிறிஸ்தவ ஆசிரியர்கள்‌, கிறிஸ்தவத்‌ தோழர்கள்‌ 
மற்றும்‌ ஒரு கிறிஸ்தவச்‌ சூழ்நிலை என்பது அவர்கள்‌ தங்கள்‌ கிறிஸ்தவப்‌ 
பயிற்சியைப்‌ பெறுவதற்கு மிகச்‌ சிறந்த இடங்களில்‌ ஒன்றாக இருக்கும்‌. 
பிறகு, என்னுடைய பொறுப்புகள்‌ பற்றி நினைப்பதில்‌, நான்‌ 
பொதுவாகக்‌ கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்வது பற்றி சிந்திப்பேன்‌. 
பவுலின்‌ பின்வரும்‌ வார்த்தைகள்‌ எனக்குப்‌ பயன்படுத்தப்பட முடியும்‌: 


அதிலும்‌ சரீரத்தில்‌ பிழைத்திருக்றெதினாலே என்‌ கிரியைக்குப்‌ பலனு 
ண்டாயிருப்பதால்‌, நான்‌ தெரிந்துகொள்ளவேண்டியது 
இன்னதென்று அறியேன்‌. ஏனெனில்‌ இவ்விரண்டினாலும்‌ நான்‌ 
நெருக்கப்படுகிறேன்‌; தேகத்தை விட்டுப்‌ பிரிந்து, கிறிஸ்துவுடனே 
கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும்‌; 
அப்படியிருந்தும்‌, நான்‌ சரீரத்தில்‌ தரித்திருப்பது உங்களுக்கு அதிக 
அவசியம்‌ (பிலி. 1:22-24). 


கடந்த காலத்தைச்‌ சுத்தப்படுத்தியிருப்பதில்‌, எனது பிரிந்து செல்லு 
தலானது எனக்குப்‌ பயனுள்ளதாக இருக்கும்‌ - ஆனால்‌ அது கர்த்தருக்கு 
எனது ஊழியங்களை முடிப்பதாயிருக்கும்‌. இது கிறிஸ்துவினிமித்தமாக 
நல்லதாயிருக்காது. என்னுடைய உயிலில்‌ கர்த்தருடைய ஊழியத்தை 
நினைவுகூர்வதினால்‌ அது தொடருவதற்கு நான்‌ உதவ முடியும்‌.” 

எனது இடத்தில்‌ கர்த்தருடைய ஊழியத்தை நடத்திச்‌ செல்லக்கூடிய 
ஆத்துமாக்களை இரட்சிப்புக்கு உட்படுத்துவது கர்த்தருடைய 
ஊழியத்திற்கு நான்‌ அளிக்கக்‌ கூடிய மிகச்‌ சிறந்த அளிப்பின்‌ வழியாய்‌ 
இருக்கும்‌. எஞ்சியுள்ள எனது ஆண்டில்‌ நான்‌ ஒரு ஆத்துமாவைக்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ வழிநடத்தக்‌ கடினமாய்‌ உழைப்பேன்‌. தேவனுடைய 


வசனம்‌ வெறுமையாய்த்‌ தம்மிடம்‌ திரும்பி வராது என்றும்‌ (ஏசா. 55:11) 
மற்றும்‌ போதனையின்‌ இயல்பான விளைவாக இருப்பது ஞானஸ்நானம்‌ 
(மத்‌. 28:19) என்றும்‌ தேவனே கூறியுள்ளார்‌. மற்றும்‌ அவர்‌, எதிர்‌ 
நோக்கியுள்ளவர்களுக்கு வாய்ப்பின்‌ “திறந்த கதவுகளை” கொடுக்கிறார்‌ 
என்றும்‌ காண்பித்துள்ளார்‌ (1 கொரி. 16:9). ஒருவர்‌ ஒரு ஆண்டில்‌ ஒரு 
ஆத்துமாவை இரட்சிப்புக்கு உட்படுத்த உண்மையிலேயே விரும்பினால்‌ 
தேவன்‌ அவருக்கு அந்த வாய்ப்பைத்‌ தருவார்‌ என்று நான்‌ 
விசுவாசிக்கன்றேன்‌. 

ஆத்தும இரட்சிப்பில்‌ இந்த முயற்சியானது உலகின்‌ நலனுக்கு என்னால்‌ 
ஏற்படுத்தக்‌ கூடிய மாபெரும்‌ பங்களிப்பாயிருக்கும்‌. பலர்‌ தாங்கள்‌ 
மறக்கப்பட்டு விடாதபடிக்குத்‌ தங்களின்‌ இறுதி நாட்களை நினைவுச்‌ 
சின்னங்கள்‌ எழுப்புவதில்‌ செலவிட்டார்கள்‌. பிரமிடுகள்‌ என்பவை 
அரசர்களின்‌ கல்லறைகளேயன்றி வேறென்னவாக உள்ளன? இன்றைய 
நாட்களில்‌ நாம்‌ அந்தப்‌ பிரமிடுகளைப்‌ பற்றி அதிகமாகவும்‌, ஆனால்‌ அந்த 
அரசர்களைப்‌ பற்றிக்‌ கொஞ்சமாகவும்‌ அறிந்துள்ளோம்‌. பூமிக்குரிய 
நினைவுச்‌ சின்னங்கள்‌ அவற்றின்‌ அர்த்தத்தை இழந்து விடுகின்றன. 
இருப்பினும்‌ நாம்‌ ஆத்தும இரட்சிப்பில்‌ ஈடுபடுகையில்‌, முடிவற்ற உயிர்‌ 
வாழும்‌ நினைவுச்‌ சின்னம்‌ ஒன்றை நாம்‌ தொடங்குகின்றோம்‌. அந்த 


212 


ஆத்துமாவானது மற்றவர்கள்‌ மீது செல்வாக்குச்‌ செலுத்தும்‌, அவர்கள்‌ 
இன்னும்‌ மற்றவர்கள்‌ மீது செல்வாக்குச்‌ செலுத்துவார்கள்‌. மீட்பின்‌ 
நிறைவான சங்கிலிக்‌ தொடரானது முடிவின்றிச்‌ செல்லுகின்றது. 

நான்‌ உயிர்வாழ ஒரே ஒரு ஆண்டு மட்டும்‌ இருந்ததென்றால்‌, 
கர்த்தரின்‌ ஊழியத்திற்கு எதிர்கால அளிப்புகள்‌ தர நான்‌ விரும்புவேன்‌ - 
மற்றும்‌ எனது சொந்த எதிர்காலத்திற்கும்‌ (பலன்‌) அளிக்கவும்‌ விரும்புவேன்‌. 


நான்‌ எனது ஆவிக்குரிய வாழ்வை 
மேம்படுத்துவேன்‌ 

ஓரே ஒரு ஆண்டிற்குள்‌ எனது ஆத்துமாவானது ஆவியாயிருக்கிற 
தேவனுடைய (யோவா. 4:24) பிரசன்னத்திற்குக்‌ கடந்து போகும்‌. 
அவருடைய சந்நிதானத்தில்‌ அவிக்குரியது மட்டுமே உண்மை நிலையாய்‌ 
இருக்கும்‌. அந்தத்‌ தெய்வீகச்‌ சந்திப்புக்குத்‌ தயாராவதற்கு நான்‌ எனது 
ஆவிக்குரிய வாழ்வை மேம்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 

ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இரு சாலைகள்‌ எனக்குத்‌ திறந்திருக்கும்‌. 
முதலாவது அதிகம்‌ பொதுவானதாகவும்‌ சபையாகிய சரீரத்தின்‌ வாழ்வுடன்‌ 


(எபே. 1:22, 23) தொடர்புடையதாகவும்‌ உள்ளது. சபையின்‌ ஆராதனைகள்‌ 
அனைத்திலும்‌ கலந்து கொள்ள நான்‌ முயற்சி செய்வேன்‌, ஏனென்றால்‌ 
அவ்வாறு நான்‌ செய்ய வேண்டும்‌ என்றுதான்‌ தேவன்‌ விரும்புகின்றார்‌ 
(எபி. 10:25), மற்றும்‌ அவைகள்‌ (அந்த ஆராதனைகள்‌) என்னை ஆவிக்குரிய 
முறையில்‌ பலப்படுத்துகின்றதாலும்‌ நான்‌ அவற்றில்‌ கலந்து கொள்ளு வேன்‌. 
சபையின்‌ ஊழியத்தில்‌ சுறுசுறுப்பான பகுதியொன்றை நான்‌ மேற்கொள்ளு 
வேன்‌, கடந்த காலத்தில்‌ அதிகமாய்‌ ஊழியம்‌ செய்யும்படியாக நான்‌ எனது 
காலந்துகளையும்‌ திறமைகளையும்‌ வளர்த்துக்‌ கொள்ளாதிருந்தது பற்றிக்‌ 
கவலைப்படுவேன்‌. யாராலும்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுவதற்காகக்‌ 
காத்திராமல்‌ எனது ஊழியங்களை நான்‌ தன்னார்வத்துடன்‌ செய்வேன்‌ 
மற்றும்‌ என்னால்‌ முடிந்த எல்லாவற்றையும்‌ செய்வேன்‌, இவற்றை இயேசு 
“நல்லது, உத்தமமும்‌ உண்மையுமுள்ள ஊழியக்காரனே” (மத்‌. 25:21௮) 
என்று கூறுவதைக்‌ கேட்பதற்கு ஏக்கத்துடன்‌ செய்வேன்‌. 

மற்றும்‌, நான்‌ எனது முயற்சிகளில்‌ அதிகம்‌ சீராய்‌ இருப்பதற்கு முயற்சி 
செய்வேன்‌. சில வேளைகளில்‌ நான்‌ கர்த்தருடைய ஊழியத்தில்‌ “அனல்‌” 
மற்றும்‌ “குளிர்‌” ஆதியவற்றிற்டையில்‌ அலைவுபடச்‌ சாய்ந்திருக்கின்றேன்‌. 
தொடக்க காலக்‌ கிறிஸ்கவர்கள்‌ “உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌” (அப்‌. 2:42) 
என்று நாம்‌ வாசிக்கன்றோம்‌. பவுல்‌, “நீங்கள்‌ உறுஇப்பட்டவர்களாயும்‌, 


அசையாதவர்களாயும்‌, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும்‌ 
பெருகுகிறவர்களாயும்‌ இருப்பீர்களாக” (1 கொரி. 15:58) என்று கூறினார்‌. 
இயேசு தாமே, தம்மைப்‌ பின்பற்றுவோர்களில்‌ வெதுவெதுப்பாய்‌ 
இருப்பவர்களைத்‌ தாம்‌ வெறுக்கின்றதாகக்‌ கூறினார்‌ (வெளி. 3:16). எனது 
கடைசி ஆண்டில்‌, நான்‌ கர்த்தருடைய ஊழியத்தில்‌ எப்பொழுதுமே 
“அனலாய்‌” இருக்க விரும்புவேன்‌. யாரோ ஒருவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌: 


213 


ஒரே ஒரு வாழ்வுண்டு, 
அதுவும்‌ சீக்கரம்‌ கடந்து போகும்‌; 
கிறிஸ்துவுக்காகச்‌ செய்தவை மட்டுமே 
நிலைத்து நிற்கும்‌.” 


ஆவிக்குரியவற்றை மேம்படுத்திக்‌ கொள்ளும்‌ இரண்டாவது சாலை 
யானது இயல்பில்‌ அதிகம்‌ தனிப்பட்டதாக உள்ளது. நான்‌ எனது 
வேதாகமத்தைக்‌ கிரமமாக படிப்பேன்‌. அதைச்‌ செய்யத்‌ தவறுவகற்கு “நான்‌ 
மிகவும்‌ களைப்பாய்‌ இருக்கின்றேன்‌” அல்லது “எனக்கு நேரம்‌ 
கிடைக்கவில்லை” என்பது போன்ற சாக்குப்‌ போக்குகள்‌ எதுவும்‌ இராது. 
நேர்மையாய்க்‌ கூறுவதென்றால்‌, இப்பொழுது நான்‌ தேவனுடைய 
வசனத்துடன்‌ செலவிடும்‌ நேரக்கைக்‌ காட்டிலும்‌ அதிகமான நேரத்தை 
செய்தித்தாள்கள்‌ மற்றும்‌ தொலைக்காட்சி ஆகியவற்றுடன்‌ செலவிடு 
கின்றேன்‌. உலகப்படியான விஷயங்கள்‌ தங்களின்‌ ஈர்ப்புகளை இழந்து 
போக, நித்தியமானவற்றைப்பற்றிப்‌ பேசுகின்ற வேதாகமத்திடம்‌ அதிகம்‌ 
அதிகமாய்த்‌ திரும்புவது என்பது இயல்பானதாயிருக்கும்‌. நான்‌ “வெட்கப்‌ 


படாத ஊழியக்காரனாயும்‌, சத்திய வசனத்தை நிதானமாய்ப்‌ பகுத்துப்‌ 
போதிக்கிறவனாயும்‌ ... தேவனுக்கு முன்பு உத்தமனாக” (2 தீமோ. 2:15) 
இருக்கும்படிக்கு எனது படிப்பில்‌ “ஜாக்கிரதையாய்‌” இருக்க விரும்புவேன்‌. 
வசனத்தினால்‌ விசுவாசம்‌ வருகின்றது என வேதாகமம்‌ கூறுகின்றது 
(ரோமர்‌ 10:17). எனது விசுவாசம்‌ வளர்ந்து நான்‌ புதிய சமாதானத்தையும்‌ 


பாதுகாப்பையும்‌ ஆதாயப்படுத்தியிருக்கையில்‌, முன்பு எனது கால 
அட்டவணையில்‌ கிரமமான வேதபாடத்தை உள்ளடக்காது இருந்தமைக்‌ 
காக வருத்தப்படுவேன்‌. 

கடைசியாக, நான்‌ தேவனை விரைவிலேயே முகமுகமாய்க்‌ தரிசிக்க 
இருப்பதால்‌ அவருடன்‌ நிலைத்த செய்திக்‌ தொடர்பு கொள்ள விரும்பு 
வேன்‌. இது எவ்விதம்‌ என்பதைப்‌ பவுல்‌ எனக்குக்‌ கூறுகின்றார்‌: 
“இடைவிடாமல்‌ ஜெபம்‌ பண்ணுங்கள்‌” (1 தெச. 5:17). கடந்த காலத்தில்‌, 
எனது ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு நன்றி கூறுவதை, முடிவுகள்‌ எடுப்‌ 
பதில்‌ ஞானத்திற்காகத்‌ தேவனிடம்‌ கேட்பதில்‌, மற்றும்‌ மன்னிப்புக்காக 
அவரிடம்‌ மன்றாடுவதில்‌ நான்‌ தவறியிருக்கலாம்‌. எஞ்சியுள்ள 
வரையரைக்குட்பட்ட கால அளவில்‌ நான்‌ அவருடன்‌ பேசுவதற்குப்‌ பல 
மணி நேரங்களைச்‌ செலவிடுவேன்‌. கடந்த காலத்தில்‌ இரண்டு நிமிட 
ஜெபம்‌ கூட எனது ஆவிக்குரிய தன்மையை அவதிக்குள்ளாக்கி இருக்கலாம்‌, 
ஆனால்‌ இப்பொழுது ஒரு மணி நேர ஜெபம்‌ கூட எனது சிந்தனை 
எல்லாவற்றையும்‌ கொள்ளாத அளவுக்கு அவ்வளவு முழுமையானதாக 
இருக்கும்‌. 

ஆம்‌, உயிர்‌ வாழ எனக்கு ஒரு ஆண்டு மட்டுமே இருந்தால்‌, பரலோகம்‌ 
என்றழைக்கப்படும்‌ ஆயத்தம்‌ பண்ணப்பட்ட இடத்திற்காக (யோவா. 14:3) 
என்னை ஆயத்தம்‌ செய்து கொள்வதற்கு எனது ஆவிக்குரிய தன்மையை 
முழுமையாக மேம்படுத்திக்‌ கொள்ள முயற்சி செய்வேன்‌. 


214 


முடிவுரை 

“உயிர்வாழ எனக்கு ஓராண்டு மட்டும்‌ இருந்தால்‌ எப்படியிருக்கும்‌?” 
என்ற கேள்வியை ஆழ்ந்து சந்தித்தபோது நான்‌ அடைந்த ஒரு சில முடிவுகள்‌ 
மேலே கூறப்பட்டன. இந்தக்‌ கேள்வியை எச்சரிக்கையுடன்‌,/கவனத்துடன்‌ 
ஆழ்ந்து சிந்திக்கும்போது, அச்சிந்தனையானது எவரொவரின்‌ வாழ்விலும்‌ 
மாற்றத்தை ஏற்படுத்தும்‌. 

ஒவ்வொரு ஆண்டும்‌ அல்லது மாதமும்‌ அல்லது வாரமும்‌ அல்லது 
நாளும்‌, அதுதான்‌ நாம்‌ பூமியில்‌ இருக்கும்‌ நமது கடைசிக்‌ காலம்‌ என்பது 
போலவே வாழ வேண்டும்‌. ஜான்‌ வெஸ்லியிடம்‌ அவர்‌ பூமியில்‌ இருக்கப்‌ 
போகும்‌ கடைசி நாள்‌ என்று அறிந்தால்‌ அந்த நாளில்‌ எவ்வாறு வாழ்வார்‌ 
என்று கேட்கப்பட்ட போது அவர்‌ பின்வருமாறு பதில்‌ அளித்தார்‌: “ஏன்‌, 
அதை நான்‌ இப்பொழுதே செலவிட விரும்பும்‌ வகையிலேயே 
இருக்கின்றேன்‌. இன்று மாலை நான்‌ கிளெவ்செஸ்ட்டரில்‌ பிரசங்கிக்க 
வேண்டும்‌ மற்றும்‌ நாளை காலை ச மணிக்கு மீண்டும்‌ பிரசங்கிக்க வேண்டும்‌ 
பின்பு நான்‌ மார்ட்டினின்‌ இல்லத்தில்‌ இளைப்பாறி, அக்குடும்பத்‌ 
காருடன்‌ உரையாடவும்‌ ஜெபிக்கவும்‌ வேண்டும்‌, பிறகு வழக்கம்‌ போல 
10 மணிக்கு எனது அறைக்குச்‌ சென்று ஓய்வெடுக்க வேண்டும்‌, அங்கு 
என்னை எனது பரலோக பிதாவிடம்‌ ஒப்புவித்து, ஓய்வெடுக்கப்‌ படுத்து 
மற்றும்‌ மகிமையில்‌ எழுந்திருக்க [நம்பிக்கையாயிருப்பேன்‌].””' வேறு 
வார்த்தைகளில்‌ கூறுவதென்றால்‌, அவர்‌ இந்த பூமியில்‌ வாழ்ந்திருந்த மற்ற 
நாட்களில்‌ போலவே தம்‌ கடைசி நாளிலும்‌ வாழ்வதாகக்‌ கூறினார்‌. நாம்‌ 
எப்பொழுதுமே இறந்து போகத்‌ தயாராயிருக்க வேண்டும்‌; ஏனெனில்‌ நாம்‌ 
இறப்பதற்குத்‌ தயாராயில்லையென்றால்‌ வாழத்‌ தயாராயிருப்பதில்லை. 

நீங்கள்‌ உயிர்‌ வாழ ஓராண்டு மட்டும்‌ இருந்தால்‌ எப்படியிருக்கும்‌? 
நீங்கள்‌ தயாராயிருப்பீர்களா? நீங்கள்‌ பாவமன்னிப்புக்கென்று ஞானஸ்‌ 
நானம்‌ பெற்றுள்ளீர்களா? (அப்‌. 2:38)? நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவராயிருந்தால்‌, 
உண்மையுள்ளவர்களாய்‌ இருந்துள்ளீர்களா? (வெளி. 2:10) நீங்கள்‌ 
கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டியிருந்தால்‌ அதை இப்பொழுதே 
செய்யுங்கள்‌! 


குறிப்புகள்‌ 

'நீங்கள்‌ இப்பாடத்தைப்‌ பயன்படுத்தும்‌ போதெல்லாம்‌ நடப்பு ஆண்டைப்‌ 
பயன்படுத்துங்கள்‌. இந்தப்‌ பிரசங்கத்தின்‌ முந்திய பதிப்பு ஒன்று The Day Christ Came 
(Again) and Other Sermons (Dallas: Christian Publishing Co., 1965), 198-210 என்ற நூலில்‌ 
வெளியாயிற்று. “Poor Richard's Almanac (June 1746), quoted in John Bartlett, Familiar 
Quotations, 16th ed., gen. ed. Justin Kaplan (Boston: Little, Brown and Co., 1992), 310. 
’KIVWல்‌ “redeeming the time” என்றுள்ளது. மூல மொழியானது “buying up the oppor- 
யீ)” என்று மொழிபெயர்க்கப்பட முடியும்‌. “எழுதியவர்‌ அறியப்படவில்லை. 
“$i” என்ற வார்த்தை அடிப்படையாக, “இலக்கைத்‌ தவறவிடுதல்‌”” என்று 
அர்த்தப்படுகின்றது. “ஞானஸ்நானம்‌ என்பது தண்ணீரில்‌ முழுக்காட்டப்படுதலாகும்‌. 


215 


*உங்கள்‌ பிள்ளைகளைப்‌ பயிற்றுவிப்பதற்கு உங்கள்‌ பகுதியில்‌ உள்ள 
வாய்ப்புக்களைக்‌ குறிப்பிடுங்கள்‌. உலகில்‌ நான்‌ வாழும்‌ பகுதியில்‌, இதில்‌ 
கோடைகால வேதாகம முகாம்கள்‌ மற்றும்‌ சிறப்புப்‌ பயிற்சித்‌ திட்டங்கள்‌ ஆகியவை 
உள்ளடக்கப்படும்‌. “இந்த வாய்ப்பு எல்லா இடங்களிலும்‌ கிடைப்பதில்லை, ஆனால்‌ 
இது கிடைக்கின்ற இடங்களுக்கு இதை வலியுறுத்த நான்‌ விரும்புகின்றேன்‌. 
“எடுத்துக்காட்டாக, ஒரு நபர்‌ தனது உயிலில்‌ உள்ளூர்‌ சபையை உள்ளடக்கக்‌ கூடும்‌. 
அத்துடன்‌ இன்றைக்கான சத்தியம்‌ உலக ஊழியப்‌ பள்ளி போன்ற நல்ல 
ஊழியங்களையும்‌ உள்ளடக்கக்‌ கூடும்‌. எழுதியவர்‌ அறியப்படவில்லை. 

"Quoted in Archibald Naismith, 2400 Outlines, Notes, Quotes and Anecdotes for Ser- 
mons (Grand Rapids, Mich.: Baker Book House, 1975), 234. 


216 


